சங்க இலக்கிய நெய்தற்‌ பாடல்களில்‌ 
மொழி ஆய்வு 


மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழக முனைவர்‌ 
பட்டத்திற்கு அளிக்கப்படும்‌ ஆய்வேடு 


ஆய்வாளர்‌ 
ச.தோமை பிரின்சியா 


பதிவு எண்‌. 11161 


= - ED « 
ிவே அணைத்‌ ம்‌ 
யக்‌ தம்‌ 


தமிழாய்வு மையம்‌ 
இலக்குமிபுரம்‌ கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரி 
நெய்யூர்‌ - 629802. 
மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழகம்‌ 


திருநெல்வேலி - 627 012 


ஜுலை - 2017 


முனைவர்‌. ஆ.ஸரீகண்டன்‌, இலக்குமிபுரம்‌, 
இணைப்பேராசிரியர்‌, - - 2017. 
தமிழாய்வு மையம்‌, 

இலக்குமிபுரம்‌ கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரி, 


நெய்யூர்‌ - 629802. 


நெறியாளர்‌ சான்றிதழ்‌ 


“சங்க இலக்கிய நெய்தற்‌ பாடல்களில்‌ மொழி ஆய்வு” என்னும்‌ தலைப்பில்‌ 
ஆய்வாளர்‌ ச.தோமை பிரின்சியா அவர்கள்‌ செய்துள்ள இவ்வாய்வு மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ 
பல்கலைக்கழக முனைவர்‌ பட்டத்திற்காக இலக்குமிபுரம்‌ கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரித்‌ 
தமிழாய்வு மையத்தில்‌ அவர்‌ செய்த காலத்தில்‌ உருவானது என்றும்‌, இவ்வாய்விற்காக 
ஆய்வாளருக்கு வேறு எந்தப்‌ பட்டமும்‌ இதுவரை அளிக்கப்‌ பெறவில்லை என்றும்‌ 


சான்றளிக்கிறேன்‌. 


(முனைவர்‌. .ஆ.ஸரீகண்டன்‌) 


நெறியாளர்‌ 


ச.தோமை பிரின்சியா, இலக்குமிபுரம்‌ 
பதிவு எண. 11161 - 0 - 2017 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, 

ஆய்வகம்‌ - தமிழாய்வு மையம்‌, 

இலக்குமிபுரம்‌ கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரி, 


நெய்யூர்‌ - 629802. 


ஆய்வாளரின்‌ உறுதிமொழி 


“சங்க இலக்கிய நெய்தற்‌ பாடல்களில்‌ மொழி ஆய்வு” என்னும்‌ தலைப்பில்‌ 
மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழக முனைவர்‌ பட்டத்திற்காக இலக்குமிபுரம்‌ கலை 
மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரித்‌ தமிழாய்வு மையத்தில்‌ எழுதப்பட்ட இவ்வாய்வு என்‌ சொந்த 
முயற்சியில்‌ உருவானதேயாகும்‌. இவ்வாய்வு இதந்கு முன்‌ வேறு எந்த ஆய்வுப்பட்டத்திற்கும்‌ 


கொடுக்கப்படவில்லை என்று உறுதியளிக்கிறேன்‌. 


(முனைவர்‌.ஆரீகண்டன்‌) (ச.தோமை பிரின்சியா) 


நெறியாளர்‌ ஆய்வாளர்‌ 


நன்றியுரை 


“சங்க இலக்கிய நெய்தற்‌ பாடல்களில்‌ மொழி ஆய்வு” என்ற இந்த ஆய்வேடு 
இனிதே அமைய நல்லருள்‌ புரிந்த இறைவனுக்கு நன்றி. 


ஆய்வினை மேந்கொள்வதற்கு வாய்ப்பு அளித்த மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ 
பல்கலைக்கழகத்திந்கும்‌ இலக்குமிபுரம்‌ கலை மற்றும்‌ அநிவியல்‌ கல்லூரி ஆட்சிக்‌ 
குழுவினருக்கும்‌, கல்லூரி முதல்வர்‌ முனைவர்‌. ர.டேவிட்‌ ராஜா போஸ்‌ அவர்களுக்கும்‌ என்‌ 
நெஞ்சார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


ஆய்வு நெறியாளராக இருந்து ஆய்விற்கு வேண்டிய அறிவுறைகளை கால நேரம்‌ பாராது 
நான்‌ கேட்கும்‌ ஜயப்பாடுகளுக்கு இன்முகத்துடன்‌ விடையளித்து என்னை ஊக்கப்படுத்தி 
வழிகாட்டிய இலக்குமிபுரம்‌ கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரியின்‌ இணைபேராசிரியர்‌ முனைவா்‌ 


ஆ.்ரீகண்டன்‌ அவர்களுக்கு என்‌ உளம்‌ நிறைந்த நன்றியினைக்‌ கூறிக்‌ கொள்கிறேன்‌. 


ஆய்வு நெறிகளைப்‌ போதித்த தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்களுக்கும்‌ என்‌ இதயப்பூர்வமான 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


ஆய்வேட்டிற்குத்‌ தேவையான நூற்களைத்‌ தந்துதவிய இலக்குமிபுரம்‌ கலை மநற்றும்‌ 
அறிவியல்‌ கல்லூரி நூலகப்‌ பொறுப்பாளர்‌ அவர்களுக்கும்‌ என்‌ நன்றியைக்‌ கூறிக்‌ 


கொள்கிறேன்‌. 


எனது ஆய்வுக்குத்‌ தேவையான உதவித்‌ தொகையைத்‌ தந்த செம்மொழித்‌ தமிழாய்வு 
மத்திய நிறுவனத்திற்கு என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


ஆய்வேடு இனிதே முடிவு பெற சீரிய முறையில்‌ தட்டச்சு செய்து தந்த நாகர்கோவில்‌ 
ஸ்கைலேண்டு கணினி தட்டச்சு உரிமையாளர்‌ அவர்களுக்கும்‌ என்‌ உளம்‌ கனிந்த நன்றியைத்‌ 


தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


இவ்வாய்வினைச்‌ செய்வதற்குப்‌ பல புத்தகங்களைத்‌ தந்து உதவிய என்‌ சக 
தோழியர்க்கும்‌, எனது வளர்ச்சியை குறிக்கோளாகக்‌ கொண்டு எனக்குக்‌ கல்வியில்‌ நல்லதொரு 
அடித்தளத்தை அமைத்துக்‌ கொடுத்த எனது அன்புப்‌ பெற்றோருக்கும்‌, ஆய்வு செய்வதற்குத்‌ 
தகுந்த சூழலை அமைத்துத்‌ தந்த கணவர்‌ மற்றும்‌ குடும்பத்தார்‌ அனைவருக்கும்‌ என்‌ 
உளமார்ந்த நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


பொருளடக்கம்‌ 
மேற்பார்வையாளர்‌ சான்றிதழ்‌ 
ஆய்வாளரின்‌ உறுதிமொழி 
நன்றியுரை 
சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்‌ 
பொருளடக்கம்‌ 
ஆய்வு முன்னுரை 
இயல்‌ 1 எழுத்தியல்‌ 
இயல்‌ 2 சொல்லியல்‌ 


இயல்‌ 3 தொடரியல்‌ 


இயல்‌ 4 நடையியல்‌ 
ஆய்வு நிறைவுரை 
துணைநூற்பட்டியல்‌ 


பின்னிணைப்பு 


viii 


அகம்‌. 
இ.சொ. 
இ.வி. 
இ.வி.உ. 
இன.எ. 
ஈ.எ.பெ.எ. 
உ.ஆ. 
உ௨. 
உ.ப.மெ. 
எ.கா. 
௭.ம.உ. 
ஏ.வி.அ. 
ஏ.வி.மு. 
ஐங்‌. 
ஓ.கு. 
கலி. 

கா. 


கு.பெ.எ. 


கு.வி.அ.பெ. 


கு.வி.எ. 
கு.வி.மு. 
குறுந்‌. 
சு.அ. 


சு.பெ. 


சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்‌ 


அகநானூறு 
இடைச்சொல்‌ 

இயக்கு வினை 
இயக்கு வினை உருபு 
இன எழுத்து 
ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌ 
உரையாசிரியர்‌ 

உவம உருபு 
உடம்படுமெய்‌ 
எடுத்துக்காட்டு 
எதிரமறை உருபு 
வெல்‌ வினையடி 
ஏவல்‌ வினை முற்று 
ஐங்குறுநூறு 
ஒலிக்குறிப்பு 
கலித்தொகை 

கால உருபு 

நிப்பு பெயரெச்சம்‌ 


நிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌ 


றிப்பு வினைமுற்று 


0} 
0} 
குறிப்பு வினையெச்சம்‌ 
0} 
0} 


நறுந்தொகை 
சுட்டு அடி 


சுட்டுப்‌ பெயர்‌ 


ால்‌.எழுத்து. 


ால்‌.சொல்‌. 


ால்‌.பொருள்‌. 


vi 


சுட்டுப்‌ பெயர்‌ அடி 
சூத்திரம்‌ 

தழுவு தொழிற்பெயர்‌ 
தன்வினை 
தன்வினை உருபு 
தொகுப்பாசிரியர்‌ 
தொழிற்பெயர்‌ 
தொல்காப்பியம்‌ 
தொல்காப்பிய எழுத்ததிகாரம்‌ 


தொல்காப்பிய சொல்லதிகாரம்‌ 


தொல்காப்பிய பொருளதிகாரம்‌ 
நந்றிணை 

நன்னூல்‌ 

பக்கம்‌ 

பால்காட்டும்‌ விகுதி 

பிற வினை 

பிற வினையடி உருபு 
பெயர்‌ 

பெயர்‌ அடை 

பெயர்‌ எச்சம்‌ 
வல்லெழுத்து 

வினையடை 

னையடி 
னையாலணையும்‌ பெயர்‌ 


னையெச்சம்‌ 


வி 
வி 
வி 
வி 


னையெச்ச விகுதி 


உ ௨ ஐ ஐ ஐ ஆ 


னா. 


.கோ.வி. 


vii 


யங்கோள்‌ விகுதி 


னைமுந்று 


ளிப்பெயர்‌ 


வி 
வி 
- வியங்கோள்‌ வினைமுற்று 
வி 
வி 


னாப்பெயா்‌ 


இயல்‌ ஒன்று 
எழுத்தியல்‌ 
(Phonology) 


முன்னுரை 


எழுத்துக்களின்‌ எண்ணிக்கை 
எழுத்துக்களின்‌ ஒலிப்பு முறை 
கூட்டொலிகள்‌ 

அளபெடை 

எழுத்துக்களின்‌ வருகை 
உயிர்களின்‌ வருகை 
மெய்களின்‌ வருகை 
மெய்ம்மயக்கம்‌ 

அசைகள்‌ 

புணர்ச்சி 

நிலைமொழி ஓலித்திரிபு 
வருமொழி ஓலித்திரிபு 


இருமொழி ஓலித்திரிபு 


தொகுப்புரை 


முன்னுரை 


சொற்களுக்கு அடிப்படையானதும்‌ பொருள்‌ வேறுபாட்டிந்குக்‌ காரணமாக அமைவதுமான 
எழுத்தை மொழியியலாளர்‌ “ஒலியன்‌” (ஒhoneme) என்பர்‌. இவ்வியலில்‌ ஒலியன்களின்‌ வருகை 
முறை (Distribution Phonemes) சொல்லின்‌ முதலிலும்‌, இடையிலும்‌, கடையிலும்‌ வருமிடத்து 
அவற்றின்‌ தனித்த நிலை; சொல்லின்‌ முதல்‌, இடை ஆகிய ஈரிடத்தும்‌ மெய்யொலியன்கள்‌ 
இணைந்து வரும்‌ தன்மை; மெய்யொலிகளின்‌ இணைவு (Clப5££ா5), ஓலியன்கள்‌ சொற்களில்‌ 
அசையாக வரும்‌ அமைப்பு நிலை (Syllables), சந்தி விதிகள்‌ (A55௱ரation) ஆகியன 
இவ்வியலில்‌ சான்றுகளுடன்‌ விளக்கப்படூகின்றன. 
எழுத்துக்களின்‌ எண்ணிக்கை 

ஆய்வுப்பகுதியில்‌ உயிரொலியன்களாக ௮, ஆ, இ, ஈ, உ, ௪, ௭, ஏ, ஐ, ஒ, ஓ, 
ஒள என்ற பன்னிரண்டும்‌, மெய்யொலியன்களாக க்‌, ங்‌,ச்‌,ஞ்்‌,ட்‌,ண்,த்‌ந்ப்‌,ம்‌,ய்‌,ர்‌, 
ல்‌, வ்‌, ம்‌, ள்‌, றீ, ன்‌ என்ற பதினெட்டும்‌ ஆய்தம்‌ ஒன்றுமாக 31 எழுத்துக்கள்‌ 
இடம்பெறுகின்றன. உயிரளபெடைச்‌ சொற்களும்‌ இடம்பெற்றுள்ளன. ஒற்றளபெடைச்‌ சொற்கள்‌, 
வடமொழி எழுத்துக்கள்‌ இடம்பெறவில்லை 


எழுத்துக்களின்‌ ஒலிப்பு முறை 


எழுத்துக்களின்‌ பிறப்புமுறைப்‌ பாகுபாட்டடிப்படையில்‌ உயிரொலிகளைக்‌ குற்றுயிர்கள்‌ 
(அ, இ, உ, ௭, ஐ, நெட்டூயிர்கள்‌ (ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ), கூட்டூயிர்கள்‌ (ஐ, ஸை) எனப்‌ 
பிரிக்கப்பட்டூுள்ளன. உயிரெழுத்துக்கள்‌ முன்‌ உயிர்‌, பின்‌ உயிர்‌, நடு உயிர்‌ என்னும்‌ மூன்று 
நிலைகளில்‌ அமைகின்றன. 

மெய்யெழுத்துக்களை அவற்றின்‌ பிறப்பு முறை (Manner of Articulation) 
அடிப்படையில்‌ வெடிப்பொலி (க்‌, ச்‌, ட்‌, த்‌, ப்‌, நீ, மூக்கொலி ங்‌, ஞ்‌, ண்ந்,ம்‌, ன்‌, 


மருங்கொலி (ல்‌, ழ்‌, ஸ்‌), வருடொலி ர), அரைவுயிர்‌ (ய, வ) என்றும்‌ பிரிக்கப்பட்டூள்ளன. 
கூட்டொலிகள்‌ 


'ஜ' காரம்‌ 'அ௮*இ' அல்லது “அய்‌ என்பதன்‌ கூட்டொலியாகவும்‌, “ஒள காரம்‌ 'அ௮*உ' 
அல்லது “அவ்‌' என்பதன்‌ கூட்டொலியாகவும்‌ கொள்ளப்படுகின்றது. இதனைத்‌ 


தொல்காப்பியம்‌, 
“ஜ ஒள என்னும்‌ ஆயீரு எழுத்திற்கு 
இகர உகரம்‌ இசை நிறைவு ஆகும்‌”' 


என சுட்டக்காணலாம்‌. 


10 


£ஜ' காரம்‌ மொழி மூவிடத்திலும்‌ வருகின்றது. 

(எ.கா) ஐயம்‌ - மொழிமுதல்‌; புரையும்‌ - மொழியிடை; அன்னை - மொழியிறுதி 
“ஒள காரம்‌ ஆய்வுப்‌ பகுதியில்‌ மொழியிடையில்‌ மட்டுமே வருகிறது. (எ.கா) பெளவம்‌ 
ஆய்தம்‌ “.'.. மொழியிடையில்‌ சிறுபான்மை நிலையில்‌ வருகிறது. (எ.கா) அ..து; இ..து 
அளபெடை 


உயிரளபெடை மொழி முதல்‌, இடை, இறுதி என்னும்‌ நிலைகளில்‌ காணப்படுகிறது. 


(எ.கா) ஓஓ; அயாஅம்‌; அறாஅ 
1. எழுத்துகளின்‌ வருகை 


எழுத்துக்களின்‌ வருகை முறையைச்‌ சுட்டுமிடத்துச்‌ சான்றாக ஒரு நூலில்‌ ஓரிடத்தில்‌ 
மட்டுமே பயனாக்கப்பட்டூள்ள சொற்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 
எழுத்துக்களின்‌ மொழிமுதல்‌ தனித்த மெய்களின்‌ முன்‌ வரும்‌ குற்றுயிரில்‌ 'ந'கரதிதிற்கு முன்‌ 
அகரம்‌ வருமிடத்தில்‌ அந்தில்‌ (அகம்‌ 240-7) என்ற சொல்லின்‌ மேல்‌ அந்தில்‌' எனக்‌ 
கொடுக்கப்பட்டூுள்ளது. இது போன்று பிற நூல்களைச்‌ சுட்டுவதற்கு நற்றிணை - (1), 
குறுந்தொகை - (2), ஜங்குறுநூறு - (3), கலித்தொகை - (4), அகநானூறு - (5) என எண்கள்‌ 


தரப்பட்டுள்ளன. 
உயிர்களின்‌ வருகை 
மொழி முதலில்‌ மெய்களின்‌ முன்‌ உயிர்களின்‌ வருகை 


சொல்லின்‌ முதலில்‌ வரும்‌ உயிர்கள்‌, அவை சார்ந்துவரும்‌ மெய்களின்‌ அடிப்படையில்‌ 
நான்கு வகைகளாகப்‌ பாகுபாடு செய்யப்படுகின்றன. 1. தனித்த  மெய்களின்‌ முன்வரும்‌ 
குற்றுயிாகள்‌; 2. இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ குந்றுயிர்கள்‌; 3. தனித்த மெய்களின்‌ 
முன்வரும்‌ நெட்டுயிர்கள்‌; 4. இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர்கள்‌ 


மொழி முதலில்‌ தனித்த மெய்களின்‌ முன்வரும்‌ குற்றுயிர்கள்‌ 


அ - ப்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) அகமடல்‌', அங்காடி, அசாவாது”, 
அஞ்சு, அடல்‌, அண்டர்‌”, அதர்‌, அந்தில்‌' அம்பு”, அயம்‌", அரவம்‌, அல்கினர்‌',; அவல, 


அழல்‌, அளம்‌, அறவன்‌, அன்பு 


இ-ங்,ஞ்்‌, ந்‌, ப்‌ ஓழிந்த பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) இகழ்‌, இசின்‌, இடர்‌, 
இணை", இதை”, இமையம்‌', இயலான்‌', இரங்க”, இலம்‌, இவர", இழும்‌, இளம்‌, இறல்‌' 


இன்பம்‌ 


11 


உ-ங்,ஞ்்‌, ப்‌, ன்‌ நீங்கலாகப்‌ பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) உ௧, உசாவா,, 


உடல்‌' உண்டான்‌* உதவுதல்‌”, உந்தி, உமணர்‌, உய்கம்‌', உரன்‌, உலவு, உவகையர்‌, 


உழந்த, உள”, உறழ்‌ 


எ -ச்‌, ண்‌, ப்‌ தவிர்த்த பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) எகினம்‌'' எங்கு* எஞ்ச”, 
எடுத்த, எதிரிய, எந்தை, எமியர்‌”, எய்தல்‌, எருது, எலாம்‌, எவன்‌, எழ, எளிது, எறிதல்‌”, 


என்பா” 


ஓ -க்‌,ங்,ளஞ்்‌,ந், ப்‌, ம்‌, வ்‌ நீங்கலாகப்‌ பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) ஒசிய', 
ஒடுங்கு, ஒண்‌, ஒதி, ஒய்‌, ஒருவர்‌", ஒல்க”, ஒழி, ஒளி, ஒற்கம்‌', ஒன்றிய 


மொழி முதலில்‌ இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ குற்றுயிரகள்‌ 
அ ச்ச்‌, ட்ட்‌, ண்ண்‌, த்த்‌, ம்ம்‌, ல்ல்‌, ள்ள்‌, நீறீ, ன்ன்‌ என்ற மெய்களோடு வருகிறது. 
(எ.கா) அச்சு, அட்டி', அண்ணல்‌, அத்தம்‌”, அம்ம, அல்லன்‌”, அள்ளம்‌, அற்ற', அன்னான்‌” 


இ - ப்ட்‌, ப்ப்‌, ம்ம்‌, ல்ல்‌, ற்ற்‌, ன்ன்‌ என்ற மெய்களோடு வருகிறது. (எ.கா) இட்டான்‌”, 


இப்பி', இம்மை”, இல்லம்‌", இற்றா, இன்ன” 
உ -க்க்‌, ச்ச்‌, ண்ண்‌, த்த்‌, ப்ப்‌, ய்ய்‌, ள்ள்‌, நீநீ, ன்ன்‌ என்ற மெய்களோடு வருகிறது. 


(எ.கா) உக்க, உச்சி, உண்ணான்‌', உத்தி, உப்பு, உய்யாமை, உள்ளல்‌, உற்றமை', 


உன்னார்‌! 


எ - க்க்‌, ச்ச்‌, ஞ்ஞ்‌ ண்ண்‌, ய்ய்‌, ல்ல்‌, வ்வ்‌, ள்ள்‌, ற்ற்‌, ன்ன்‌ என்ற மெய்களோடு 
வருகிறது. (எ.கா) எக்கர்‌, எச்சம்‌”, எஞ்ஞான்று', எண்ணிய”, எய்யா”, எல்லினை' எவ்வம்‌, 


எள்ள”, எந்றமிலாட்டி”, என்னா' 


ஓ -க்க்‌, ட்ட்‌, த்த்‌, ப்ப்‌, ய்ய்‌, ல்ல்‌, ள்ள்‌ என்ற மெய்களோடு வருகிறது. (எ.கா) 


ஒக்கல்‌, ஓஒட்டிய', ஒத்தம்‌* ஒப்பல்‌'' ஒய்யும்‌, ஒல்லாள்‌', ஒள்ளிழை* 
மொழி முதலில்‌ தனித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர்கள்‌ 


ஆ -ஞ்‌,ந், ப்‌ தவிர்த்த பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) ஆகம்‌, ஆங்கண்‌, ஆசு”, 


ஆடல்‌, ஆண்மகன்‌', ஆதல்‌, ஆம்பல்‌, ஆயம்‌, ஆர்வம்‌! ஆலம்‌, ஆவது, ஆழ', ஆளர்‌, ஆறு, 
ஆன்று' 
ஈ-க்‌,ங்்‌,ஞ்்‌,ண,த்,ய்‌,ர்‌,ன்‌ என்ற மெய்களோடு வருகிறது. (எ.கா) ஈகை, ஈங்கு, 


ஈண்டுக”, ஈது', ஈயாது', ஈரிய', ஈன்று” 


12 


ஊ -ங்ச்‌,ட்‌,ண்‌,த்,ர்‌; ழ்‌, ன்‌ என்ற மெய்களோடு வருகிறது. (எ.கா) ஊங்காய்‌”, 


ஊசல்‌, ஊடல்‌, ஊணூர்‌', ஊதல்‌!, ஊர்தி, ஊழ்‌, ஊன்றி” 


ஏ -ச்பட்‌,ண்‌,ப்்‌,ல்‌,ள் தவிர பிற மெய்களோடு வருகிறது. 


4 


(எ.கா) ஏகினை!, ஏங்க, ஏதில", ஏந்து, ஏமரா', ஏய்தந்தார்‌்‌, ஏர்தர, ஏவல்‌, ஏழ்‌, ஏறி, 


ஏனையான* 

ஓ-க்‌,ண்ந்ப்‌,ழ்‌,ள்‌, நீ, ன்‌ தவிர்த்த பிற மெய்களோடு வருகிறது. 
(எ.கா) ஓங்கல்‌, ஓசை', ஓட, ஓத”, ஓம்பி, ஓய, ஓரை, ஓலை, ஓவின்று' 
மொழி முதலில்‌ இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர்கள்‌ 

ஆ -க்க்‌, ட்ட்‌, ந்ற்‌ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) ஆக்கம்‌, ஆட்ட”, 
ஆற்றாய' 

ஈ - ட்ட்‌, த்த்‌ என்ற மெய்கனோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) ஈட்டிய, ஈத்த 

ஊ - க்க, ட்ட்‌, நீநீ என்ற மெய்களோடு மட்டூம்‌ வருகிறது. (எ.கா) ஊக்கினன்‌, 
ஊட்டுவோள்‌', ஊற்று” 

ஏ - த்த்‌, ந்நீ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) ஏத்த”, ஏற்றை” 

ஓ - ப்ப்‌ என்ற மெய்யோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) ஓப்பும்‌' 
மொழியிடையில்‌ மெய்களின்‌ முன்‌ உயிர்களின்‌ வருகை 


இவை நான்கு நிலைகளில்‌ அமைகின்றன. 1. தனித்த மெய்களின்‌ முன்வரும்‌ 
குற்றுயிாகள்‌; 2. இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ குற்றுயிர்கள்‌; 3. தனித்த மெய்களின்‌ 
முன்வரும்‌ நெட்டுயிர்கள்‌; 4. இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர்கள்‌ 


தனித்த மெய்களின்‌ முன்வரும்‌ குற்றுயிர்கள்‌ 


அ - அனைத்து மெய்களோடும்‌ வருகிறது. (எ.கா) சகடம்‌', அடங்கினர்‌, அரசன்‌, 
2 


நஞ்சு”, தட்ப', இரண்டு, கதவு”, இகந்தன்று”, கூறப*, அகமடல்‌, தயிர்‌, அயர்வு, ஆகலின்‌”, 


அரவம்‌", கதழ்வை*, களம்‌, அதற்பட்டூு”, அகன்றவர்‌ 


இ - ம்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) அறிக), திங்கள்‌, அழிசி, 
உழிஞை, விடூும்‌', திணிந்து, அறிதல்‌, அணிந்த, புரிபு, அளியள்‌", அதிர்வது, ஏதிலவர்‌, 
அரிவை, அமிழ்து), கிளவி, கயிறு, ஆகின்றது 


13 


உ ப்‌ தவிர்த்த பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) ஒழுகுதல்‌, அழுங்க, நுசும்பு', 
கொடூஞ்சி, சுடின்‌, இருண்ட, ஆகுதல்‌, அருந்தியோர்‌”, பெருப்‌, அடும்பு, சுரும்பு, புலம்‌, 
அழுவம்‌, சுழல்வது", இருளிய', துறந்து, குன்று 


எச்‌, ந்‌, ப்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) நெகிழ்‌, செங்கோன்‌, நெஞ்ச”, 
கெடும்‌, கெண்டி, வெதிர்‌”, வெம்ப, செய்கு, தெரியும்‌”, செலவு, தெவிட்டல்‌, கெழுமி, தெளிய”, 
தெறுதல்‌', சென்றார்‌” 


ஓ -ச்‌,ஞ்்‌,ப்‌, ம்‌, வ் தவிர பிற மெய்களோடு வருகிறது. (௭.௧) தொகல்‌, கொங்க”, 
கொட்ப', கொண்டன', நொதுமலர்‌, நொந்து, கொய்து, பொரும்‌! கொலை, தொழில, 


கொள்வன்‌”, கொற்கை, கொன்றனா* 
இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ குற்றுயிர்கள்‌ 


அ - ங்ங்‌, ஞ்ஞ்‌, ந்ந்‌, ய்ய்‌, ரர்‌, ம்ழ்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. 
(எ.கா) கரக்கும்‌, பச்சு, கட்டி, கண்ண, கரத்தல்‌, கரப்பவன்‌”, கம்மியன்‌, கடிகல்லாய்‌, 


தவ்வென்றன்று', நள்ளிருள்‌, அகற்றல்‌, நன்னன்‌' 


இ - ங்ங்‌, ஞ்ஞ்‌, ண்ண்‌, ந்ந்‌, ம்ம்‌, ய்ய்‌, ரர்‌, வ்வ்‌, ம்ழ்‌ தவிர பிற மெய்களோடு 
வருகிறது. (எ.கா) நெறிக்க, பழிச்சி', தெவிட்டல்‌, கிழித்த, கழிப்பின்‌', தில்லை, பிள்ளை, 
களிற்று, பின்னு” 


உ - ங்ங்‌, ஞ்ஞ்‌, ந்ந்‌, ய்ய்‌, ரர்‌, ம்ழ்‌ நீங்கலாகப்‌ பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) 
அடுக்கினை", முச்சி, குட்டுவன்‌, நுண்ணின்‌, அடுத்தனம்‌', அருப்பம்‌", சும்மை!', புல்லவும்‌”, 


நுவ்வை', புள்ளி', குற்றம்‌”, துன்னி்‌ 


எ - நங்ங்‌, ச்ச்‌, ஞ்ஞ்‌, ரர்‌, ழ்ழ்‌ தவிர்த்த பிற மெய்களோடூு வருகிறது. (எ.கா) செக்கர்‌, 
கெட்டாங்கு, பெண்ணை, செத்து, வெந்நீர்‌, செப்பல்‌', செம்மை', செய்யும்‌, செல்லல்‌, செவ்வழி, 


தெள்ளின்‌', தெற்று, தென்னவன்‌” 

ஓ - ங்ங்‌, ஞ்ஞ்‌, ண்ண்‌, ந்ந்‌, ப்ப்‌, ம்ம்‌, ரர்‌, ழ்ழ்‌, ன்ன்‌ தவிர பிற மெய்களோடு 
வருகிறது (எ.கா) கொக்கு, நொச்சி, தொட்ட, பொத்திய, தொய்யில்‌, சொல்ல, நொவ்விது', 
கொள்ளாது', கொற்றம்‌ 
தனித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர்கள்‌ 


ஆ -ஞ்்‌, ப்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) பாகன்‌, ஞாங்கர்‌, பாசறை, 
காட்சியான்‌', காண்கம்‌', காதலோன்‌', அசாந்து, காம்பு”, காயல்‌, காரிகை, காலன்‌”, காவல்‌, 


காழோர்‌', தாளிளான்‌”, நாறுதும்‌', கான்று' 


14 
ஈ -க்‌,ளஞ்‌,ப்‌,ம்‌, ய்‌ வ்‌, ன்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) தீங்கு”, 
வீசிய”, நீடாது', தீண்டல்‌”, மீது”, நீந்தல்‌, கேளீர்கள்‌”, நீலம்‌, நீழல்‌, மீள்தரின்‌, சீறும்‌” 


ஊ -க்‌,ஞ்,ப்‌,ய்‌, ல்‌, ள்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) தூங்க, மூசி”, 
கூடிய, தூண்டில்‌, கூதிர்‌”, கூந்தல்‌, கூம்பல்‌, கூரும்‌, தூவல்‌, சூழ்தர, கூறல்‌, மூன்று 


ஏ - க்‌, ங்‌,ச்‌,ஞ்்‌, ப்‌, ழ்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) கேட்க”, 
கேண்மதி', பேதையர்‌”, வேந்தன்‌, நேமியான்‌, சேயள்‌, சேதி, மேலேன்‌', சேவல்‌, கேளன, 


சேறும்‌, மேனியான்‌” 


ஓ “ஞ்‌, ப்‌, தவிர பிற மெய்களோடூு வருகிறது. (எ.கா) போகான்‌”, கோங்கு, கோசர்‌, 
கோட்ப', தோணியர்‌', கோதையர்‌”, போந்து! கோமான்‌, தோய்வு, சோர்வு, நோலா, கோவலர்‌, 


சோழர்‌, தோளன்‌”, தோறும்‌, தோன்றல்‌' 
இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர்கள்‌ 


ஆ - க்க, ங்ங்‌, ட்ட்‌, த்த்‌, ப்ப்‌, நீற்‌ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. 


(எ.கா) காக்கும்‌, யாங்ஙனம்‌', காட்டகம்‌*, காத்து, காப்பு, தடுமாற்றம்‌ 


ஈ - க்க்‌, ட்ட்‌, த்த்‌, ப்ப்‌ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) நீக்கினன்‌', 


நீட்டி”, சீத்து!, சீப்ப 


ஊ - க்க்‌, ட்ட்‌, த்த்‌, நீற்‌ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (௭.கா) தூக்கல்‌, 


கூட்டம்‌”, பூத்தமை', கூற்று” 
ஏ - ட்ட்‌, ந்நீ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (௭.கா) கேட்டனம்‌, சேற்று 


ஓ -க்க்‌, ட்ட்‌, த்த்‌, நீற்‌ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) நோக்கம்‌”, 
கோட்டை”, கோத்து”, சோற்று 


மொழியிடையில்‌ மெய்களின்‌ பின்‌ உயிர்களின்‌ வருகை 


இவை நான்கு நிலைகளில்‌ பிரிக்கப்படுகின்றன. 1. தனித்த மெய்களின்‌ பின்வரும்‌ 
குற்றுயிர்கள்‌; 2. இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ குற்றுயிர்கள்‌; 3. தனித்த மெய்களின்‌ 
பின்வரும்‌ நெட்டுயிர்கள்‌; 4. இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ நெட்டுயிரகள்‌ 


மெய்களின்‌ பின்‌ தனித்துவரும்‌ குற்றுயிரகள்‌ 


அ - ங்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) ஆங்கண்‌, அரசன்‌, கிளைஞர்‌, 
ஆடல்‌”, இணர்‌, அமைதல்‌”, அரிநர்‌, ஆம்பல்‌, அரமகளிர்‌, அமையலென்‌, அதிரல்‌, அலது”, 


அசைவரல்‌', இழந்தான்‌”, அளம்‌', அகறல்‌, அறிந்தனர்‌" 


15 


இ -ங்,ளஞ் தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) அல்கினம்‌', இசின்‌, ஆடிய, 
காணின்‌, அழுந்திய, கைநிமிர்ந்து", அரும்பிய, உணர்மின்‌, அசையினள்‌', உரியள்‌', ஆகலின்‌, 
அவிய, அழிசி, அருளிய', அறிதி, அறிந்தனி' 


உ-ங்,ஞ்்‌,ந், ம்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) அல்குவது', எஞ்சுமின்‌, 
அகப்படூுப்பேன்‌”, காணுநா்‌”, அறிந்தும்‌, கூம்பும்‌, அழியுநர்‌, அருவி, ஆலும்‌', அகவும்‌", அழுது, 


அருளுமார்‌', அறிவுறுப்பேன்‌', என்னாறும்‌' 


எ-ச்்‌,ல்‌, வ்‌, ள்‌, ன்‌ என்ற மெய்களோடு வருகிறது. (எ.கா) முகில்செய, காதலென்‌”, 


ஆகுவென்‌', உளென்‌, என்றனென்‌ 


ஓ த்‌, ம்‌, ॥ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (௭.கா) கைதொழும்‌', மறுமொழி, 
ஒரொரு' 


இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ குற்றுயிர்கள்‌ 

அ ச்ச்‌, ஞ்ஞ்‌, ந்ந்‌, ம்ம்‌, ரர்‌, ழ்ழ்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) 
அழிதக்கன்று', யாங்ஙனம்‌, இட்டவன்‌, அண்ணல்‌, அடுத்தனம்‌, அகப்பட்டு, வெய்யள்‌”, 
அல்லது, எவ்வம்‌, உள்ளத்தேன்‌, அகற்றல்‌, இன்னது 

இ - ங்ங்‌, ஞ்ஞ்‌, ந்ந்‌, ய்ய்‌, ரர்‌, ம்ழ்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) 
நோக்கினள்‌', மிச்சில்‌; ஈட்டிய, எண்ணிமை', அத்திரி, அளிப்பின்‌', கம்மியன்‌', எல்லின்று, 
நொவ்விது', உள்ளிய, இயற்றிய”, மன்னிய" 

உ - ங்ங்‌, ஞ்ஞ்‌, ச்ச்‌, ந்ந்‌, ம்ம்‌, ரர்‌, வ்வ்‌, ம்ழ்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. 
(எ.கா) இசைக்கும்‌, இரட்டும்‌, தண்ணுமை, முத்துறுத்து', ஓப்புதும்‌, உய்யும்‌”, ஓல்லுதும்‌', 
உள்ளுப', ஆற்றுதல்‌', இன்னும்‌ 

எ - த்த்‌, ல்ல்‌, வ்வ்‌ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) வைத்தென, 
புல்லென”, தவ்வென்றன்று' 

ஓ - ட்ட்‌, ந்நீ என்ற மெய்களோடு மட்டூம்‌ வருகிறது. (௭.கா) கேட்டொறும்‌, மற்றொன்று 
தனித்த மெய்களின்‌ பின்வரும்‌ நெட்டுயிர்கள்‌ 


ஆ -ங்,ஞ்்‌, த்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (கா) அருகாது', உசாவா, 
ஆடாய்‌', காணார்‌, அலந்தாங்கு, ஜம்பாலார்‌, அன்புமார்‌'்‌ அமையாது”, ஆராது, அகலான்‌, 


அரிவார, ஆயிழாய்‌, அருளாதவர்‌”, இன்றாம்‌, ஆனாது 


16 


ஈ - க்‌, ங்‌,ச்‌,ஞ்்‌,ம்‌, ல்‌ தவிர்த்த பிற மெய்களோடூு வருகிறது. (எ.கா) கண்டீர்‌4, 
காணீர்‌”, அறியாத்‌", பெருநீர்‌, என்பீர்‌”, உரியீர்‌்‌, யாரீர்‌, வருவீர்‌, கழீஇய, உளர்‌”, என்றீறேல்‌”, 
என்றனீர்‌' 


ஊ-ட்‌,ண்்‌,த்்‌, ர்‌; ழ்‌, றீ என்ற மெய்களோடு வருகிறது. (எ.கா) படம்‌, ஊணூர்‌, 


என்னதூஉம்‌, எழுதரூஉம்‌, கழூஉம்‌, என்றூள்‌' 


ஏ -க்‌, ங்ஞ்்‌ந், ப்‌, ம்‌, ள்‌, நீ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) 
கைசோந்த”, கண்டேன்‌, காணேம்‌”, நயந்தேன்‌', அளியேன்‌, உணரேன்‌*, இலேன்‌, அழுவேன்‌”, 


வாழேன்‌, ஒருவனேன்‌' 


ஓ - ங்‌,ச்்‌ஞ்்‌ண்‌,ம்‌,ள்‌,ன்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) 
செங்கோலான்‌', கண்டோர்‌, அறிந்தோர்‌, காமநோய்‌, உண்போர்‌! அரியோள்‌, தேரோர்‌', 


காதலோய்‌', ஆடுவோள்‌', காழோர்‌, ஆன்றோர்‌, சிறப்பினோன்‌ 
இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ நெட்டூயிர்கள்‌ 
ஆ - ங்ங்‌, ச்ச்‌, ஞ்ஞ்‌, ந்ந்‌, ரர்‌, வ்வ்‌, ழ்ழ்‌ தவிர பிற மெய்களோடூு வருகிறது. 


(எ.கா) அலைத்தக்கால்‌*, இட்டான்‌, உண்ணாது, வித்தாயம்‌”, அளிப்பான்‌, பெய்ம்மார்‌, 


உய்யாமை', இல்லாகின்று, உள்ளாதவன்‌”, அன்புற்றார்‌”, அன்னான்‌” 


ஈ - ட்ட்‌, ண்ண்‌, ந்ந்‌, ல்ல்‌, ன்ன்‌ என்ற மெய்களோடு வருகிறது. (எ.கா) பட்டீம்‌”, 


கண்ணீர்‌, முந்நீர்‌, எல்லா, இன்னீ 
ஊ -ல்ல்‌, ள்ள என்ற மெய்யோடு மட்டூம்‌ வருகிறது. (எ.கா) செல்லூர்‌, முள்ளூர்‌ 


ஏ - ப்ப்‌, ய்ய்‌, ல்ல்‌, ள்ள்‌, ன்ன்‌ என்ற மெய்களோடு வருகிறது. (எ.கா) இரப்பேன்‌”, 


கொய்யேன்‌', அல்லேன்‌, உள்ளேன்‌, இன்னேம்‌ 


ஓ - ண்ண்‌, த்த்‌, ல்ல்‌, ந்நீ என்ற மெய்களோடு வருகிறது. (எ.கா) கண்ணோடாது, 


அகலத்தோன்‌*, நல்லோர்‌”, உற்றோர்‌" 
மொழியிறுதியில்‌ மெய்களின்‌ பின்‌ உயிர்களின்‌ வருகை 


இவை நான்கு நிலைகளில்‌ பிரிக்கப்படுகின்றன. 1. தனித்த மெய்களின்‌ பின்வரும்‌ 
குற்றுயிர்கள்‌; 2. இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ குற்றுயிரகள்‌; 3. தனித்த மெய்களின்‌ 
பின்வரும்‌ நெட்டுயிர்கள்‌; 4. இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ நெட்டுயிரகள்‌ 


17 


தனித்த மெய்களின்‌ பின்வரும்‌ குற்றுயிர்கள்‌ 


அ -ங்,ஞ் தவிர்த்த பிற மெய்களோடு வருகிறது. (௭.கா) அக, அரைச, ஆண்ட, 
உண", அணிந்த”, தகுந”, அரும்ப, நாம', அடைய, அயர, அகல, உவ, அவிழ, இள, 


அகன்ற, அருளின 


இ -ங்,ஞ்்‌, ந்‌, ய்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) அடங்கி, அழிசி, 


அங்காடி', திணி, அந்தி, அம்பி, கெழுமி”, அரி, ஆலி”, அருவி, அழி, அருளி, அறி, அயினி' 


உ -ங்ஞ்ந்ம்‌,ய்‌,ல்‌,ள்்‌,ன்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) அங்கு”, 
அஞ்சு, அடு, நாணு, அணிந்து, அடைபு, இரு, அசைவு), கெழு, அணிந்தன்று' 


“எ, ஓ உயிர்கள்‌ மொழியிறுதியில்‌ ஆய்வுப்பகுதியில்‌ இடம்பெறவில்லை ”. 
இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ குற்றுயிர்கள்‌ 


அ - நங்ங்‌, ச்ச்‌, ஞ்ஞ்‌, ந்ந்‌, ரர்‌, ழம்ழ்‌ தவிர பிற மெய்களோடூு வருகிறது. (எ.கா) 
இயக்க, ஆட்ட”, கண்ண', அசைத்த, அடைப்ப”, அம்ம, தெய்ய, அல்ல, எவ்வ, உள்ள”, 


அற்ற', அன்ன 

இ - ங்ங்‌, ஞ்ஞ்‌, ந்ந்‌, ம்ம்‌, ய்ய்‌, ரர்‌, மழ்ழ்‌ நீங்கலாக பிற மெய்களோடு வருகிறது. 
(எ.கா) உழக்கி, இறைச்சி, அட்டி', எண்ணி, அழுத்தி!, ஓப்பி, எல்லி, நவ்வி! உள்ளி, 
ஆற்றி, துன்னி 

உ - ங்ங்‌, ஞ்ஞ் ண்ண்‌, ந்ந்‌, ம்ம்‌, ய்ய்‌, ஈர்‌, வ்வ்‌, ம்ம்‌ தவிர பிற மெய்களோடு 
வருகிறது. (எ.கா) இயக்கு', அச்சு", அதற்பட்டு?, அத்து, நுசப்பு, எல்லு, உள்ளு, அணவற்று”, 
பின்னு 


௭, ஓ உயிர்கள்‌ மொழியிறுதியில்‌ ஆய்வுப்பகுதியில்‌ இடம்பெறவில்லை. 
தனித்த மெய்களின்‌ பின்வரும்‌ நெட்டுயிர்கள்‌ 


ஆ -ங்ஞ்்‌த்்‌,ந், ப்‌, ம்‌, ழ்‌ தவிர பிற மெய்களோடு வருகிறது. (எ.கா) ஆகா, 


அஞ்சா”, தண்டா”, குணா, அறியா, ஆரா, நிலா, அகவா”, அருளா”, தேற்றா', ஆனா 
ஈ - ட்‌, ழ்‌ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) கொண்டீ”, தோழீ 
ஊ - ம்‌ என்ற மெய்யோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) கொண்மூ 


ஏ - ச்‌, ய்‌, ர என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) நெஞ்சே, வளியே”, 


18 

ஓக்‌, ம்‌, ர்‌, ன்‌ என்ற மெய்களோடு மட்டும்‌ வருகிறது. (௭.கா) செய்கோ”, வம்மோ', 
அரோ, அன்னோ 
இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ நெட்டுயிர்கள்‌ 

ஆ -க்க்‌, ண்ண்‌, த்த்‌, ய்ய்‌, ல்ல்‌, ள்ள்‌, நீற்‌, ன்ன்‌ என்ற மெய்களோடு வருகிறது. 
(எ.கா) நோக்கா”, உண்ணா, வருத்தா்‌, உய்யா, அல்லா, உள்ளா”, ஆற்றா”, என்னா' 

ஓ - ம்ம்‌, ன்ன்‌ என்ற மெய்யளோடு வருகிறது. 
(எ.கா) வம்மோ', அன்னோ 

ஈ, ஊ, ஏ என்னும்‌ உயிர்கள்‌ இரட்டித்த மெய்யோடு மொழியிறுதியில்‌ வரவில்லை. 
மெய்யொலிகளின்‌ வருகை நிலை 


மெய்யொலிகளின்‌ வருகையை 1, வெடிப்பொலி; 2, மூக்கொலி; 3, மருங்கொலி; 4, 
வருடொலி; 5, அரைவுயிர்‌ என்ற வகைப்பாட்டில்‌ பத்து உயிர்களோடு மொழி மூவிடத்தும்‌ 


இடம்பெற்றுள்ளமை சான்றுகளுடன்‌ விளக்கப்பட்டூுள்ளன. 
மொழிமுதல்‌ வருகை 


வெடிப்பொலிகள்‌, மூக்கொலிகள்‌, அரையுயிர்கள்‌ ஆகியவை மொழிமுதலில்‌ 
இடம்பெற்றுள்ளமை தரப்பட்டூள்ளது. மருங்கொலிகள்‌, வருடொலி ஆய்வுப்பகுதியில்‌ 
இடம்பெறவில்லை. 


வெடிப்பொலிகளின்‌ மொழிமுதல்‌ வருகை(க, ச, த, ப) 


க்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) கடல்‌, காடு", கிடந்தான்‌”, கீழ்‌, 
குடி, கூம்பு, கெடும்‌, கேட்டு, கொடி, கோடல்‌” 

ச்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) சண்பகம்‌, சாடி, சிறத்தல்‌', 
சீறும்‌", சுடர்‌, சூட்டி, செய்க, சேர்ந்த, சொரி, சோறு 


சகரம்‌ ஆ, ஜ, ளை இவற்றோடு வராது என்பது தொல்காப்பியர்‌ கருத்து” 


த்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) தங்காது", தாரம்‌', திகிரி, தீண்டி, 
துகில்‌', தூங்க, தெய்வம்‌, தேயும்‌, தொகுதி', தோடு 


ப்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) பகட்டு, பாக்கம்‌, பிடி, பீலி”, 


புகை, பூண்‌, பெய்தல்‌”, பேணி”, பொங்கல்‌”, போது 


19 


மூக்கொலிகளின்‌ மொழிமுதல்‌ வருகை(ஞ்‌, ந்‌, ம்‌ 


ஞ்‌ - ௮, ஆ, இ, ௭ இவற்றுடன்‌ மட்டும்‌ வருகிறது. (எ.கா) ஞமலி”, ஞாலம்‌, ஞிமிறு”, 
ஞொகிழ்‌ 


ந்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) நகர்‌, நாட்டம்‌, நிதி), நீங்கி, நுதல்‌, 
நூறு", நெஞ்ச, நேர்கு', நொண்டு, நோக்காள்‌' 


4 


ம்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) மகள்‌, மாசு”, மிகும்‌, மீன்‌, 
முக்கோல்‌”, மூரல்‌, மெல்கு?, மேவி', மொசிய, மோட்டு 


அரையவுயிர்களின்‌ மொழிமுதல்‌ வருகை(ய்‌, ஷ்‌ 
ய்‌ - ஆ உடன்‌ மட்டும்‌ வருகிறது. “'தொல்காப்பியர்‌ கருத்தும்‌ இதுவே ஆகும்‌”“ 
(எ.கா) யாண்டு 


வ்‌ - அ, ஆ, இ, ஈ, ௭, ஏ இவற்றுடன்‌ வருகிறது. (எ.கா) வங்கம்‌', வாயில்‌, விசும்பு, 
வீழ்பு), வெயில்‌, வேட்டு 


மொழியிடை வருகை 


இவ்வமைப்பில்‌ மெய்யொலிகள்‌ உயிர்களுக்குப்‌ முன்‌, பின்‌ தனித்தும்‌, இரட்டித்தும்‌ 


வரும்‌ அமைப்பு தரப்பட்டுள்ளன. 
உயிர்களின்‌ முன்வரும்‌ தனித்த வெடிப்பொலிகள்‌ 


க்‌ - ஈ, ௭, ஏ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வன்கண்‌, போகாது, 


விலங்கினம்‌”, வீங்குபு”, மருங்கர்ப்பட்டினம்‌', உட்கொளல்‌!, அறைகோடல்‌” 


ச்‌ - ௮, ஆ, இ, உ, ஏ என்னும்‌ உயிர்களோடு வருகிறது. (௭.கா) பசப்பு, துஞ்சாள்‌', 
மொசிய, பசும்‌, துஞ்சேன்‌, 


ட்‌ - ஊ, ௭, ஒ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) முண்டக”, விடாயாயின்‌”, 


வேண்டிய, கொடீஇயர்‌”, வேண்டுபவர்‌”, கண்டேன்‌", கண்டோர்‌' 


த்‌ - ௭, ஏ, தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வேந்தர்‌, வந்தாய்‌, விருந்தின்‌, 


விரும்பாதீம்‌, வதுவை”, என்னையதூஉம”, வந்தேன்‌, வந்தோய்‌ 


ப்‌ - ஊ, ௭, ஓஒ தவிர்த்த பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) மபங்கி”, விரும்பார்‌, 
பெரும்பிறிது', என்பீர்‌, நம்புதல்‌, இறைப்பேன்‌', சிவப்போள்‌' 


20 
நீ - ௭, ஒ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (௭.கா) விறன்‌*, வென்றாய்‌, வெறியா, 
பெறீஇயர்‌', வேறுபட', பெறூஉம்‌, என்றேன்‌, முயன்றோர்‌ 
உயிர்களின்‌ பின்வரும்‌ தனித்த வெடிப்பொலிகள்‌ 


க்‌ - ௮, ஆ, இ, உ, ௭, ஓ என்னும்‌ உயிர்களோடு வருகிறது. (எ.கா) மகள்‌, 


சாகாட்டு”, நிகர்‌”, முகம்‌, நெகிழ, தொகுபு' 


ச்‌ - ௮, ஆ, இ, உ, ஓ என்னும்‌ உயிர்களோடு வருகிறது. (எ.கா) பசப்ப, பாசு, பிசிர்‌, 


நுசும்பு, கோசர்‌ 


ட்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) மடன்‌”, பாடுப*, கிடக்கை”, நீடாது', 


குடிமை”, பூட்கை), நெடிய, வேட்கை”, தொடுப்பேன்‌, கோட்ப” 


த்‌ - ஈ, ௭, ஏ, ஓதவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) பதம்‌, காதலி”, பிதிர்‌, 
நுதல்‌, கூதிர்‌”, நொதுமலர்‌ 


ப்‌ - உயிருக்கு பின்‌ மொழியிடையில்‌ வரவில்லை. 


நீ - ஆ, ஈ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) பகற்குறி, நிறம்‌, துறப்பின்‌', 
கூறுவர்‌', நெறிதரின்‌, மேற்பட”, பொற்பு', தோறும்‌ 


உயிர்களின்‌ முன்வரும்‌ இரட்டித்த வெடிப்பொலிகள்‌ 


க்க்‌ - ௮, ஆ, இ, உ இவற்றுடன்‌ மட்டும்‌ வருகிறது. (எகா) விளக்கம்‌, நோக்கான்‌”, 


ஊக்கினன்‌”, விளிக்கும்‌ 
ச்ச்‌ - இ உடன்‌ மட்டும்‌ வருகிறது. (எகா) விச்சியர்‌” 


ட்ட்‌ - ஊ, ௭, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எகா) கேட்டனம்‌', பட்டாய்‌”, 
வட்டிப்ப”, பட்டீம்‌", மருட்டூும்‌, விட்டேம்‌, கேட்டொறும்‌ 

த்த்‌ - ஈ, ஊ, ௭, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எகா) வித்தம்‌, வித்தாயம்‌”, 
பொத்திற்று", வருத்துறும்‌', யாத்தேம்‌', நெகிழ்த்தோன்‌ 

ப்ப்‌ - ஈ, ஊ, ௭, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வெளிப்படின்‌”, 
பெயர்ப்பான்‌”, மறைப்பின்‌”, பரப்பும்‌', மடூப்பேன்‌”, பார்ப்போர்‌' 

ற்ற - ஈ, ஊ, ௭ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) பெற்றவன்‌”, போற்றார்‌”, 
மாந்றினர்‌', போற்றுதல்‌, ஆற்றேன்‌, மற்றொன்று, உற்றோர்‌" 


21 


உயிர்களின்‌ பின்வரும்‌ இரட்டித்த வெடிப்பொலிகள்‌ 


க்க்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) முழக்கம்‌, யாக்கை, வரிக்கும்‌, 


நீக்குவேன்‌', நிறுக்கல்லா”, பூக்கும்‌, நெக்க', மேக்கு, மொக்குகள்‌', போக்கும்‌” 


ச்ச்‌ - ௮, இ, உ, ஓ இவற்றுடன்‌ மட்டும்‌ வருகிறது. (எ.கா) பச்சு!, மிச்சில்‌, முச்சி", 
நொச்சி, 


ட்ட்‌ - ௭, ஒ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வட்டம்‌, காட்டுவர்‌”, விட்டு, 


நீட்டி”, முட்டை”, பூட்டல்‌', வேட்டுவர்‌, மோட்ட* 


த்த்‌ - ௭, ஏ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) முகத்தார்‌, யாத்தன்று”, 
வித்தாயம்‌', நீத்தல்‌, வருத்தம்‌, மூத்தோர்‌", பொத்திற்று', கோத்த' 


ப்ப்‌ - ஊ, ௭, ஓ, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வனப்பு, நாப்பண்‌, 
வெளிப்படின்‌, நீப்பின்‌, வெறுப்ப, சேர்ப்பின்‌' 


ந்நீ - ஈ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) மற்று, யாற்று', பிளிற்றி, 
முற்றம்‌', தூற்றின்‌ , பெற்றார்‌”, தேற்றார்‌”, கொற்றம்‌", போற்று' 


உயிர்களின்‌ முன்வரும்‌ தனித்த மூக்கொலிகள்‌ 


ங்‌ - இவ்வமைப்பு இடம்பெறவில்லை. 


ஞ்‌ - ௮ என்னும்‌ உயிருடன்‌ மட்டும்‌ வருகிறது. (எ.கா) விலைஞர்‌ 


ண்‌ - ௭, ஓ, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (௭.௧) வணர்‌, பேணார்‌”, 
பிணித்து, காணீர்‌”, பேணுப', ஊணூர்‌', காணேன்‌ 


ந்‌ - ௮, ஈ என்னும்‌ உயிருடன்‌ மட்டும்‌ வருகிறது. (எ.கா) முடிநர்‌”, முதுநீர்‌ 


ம்‌ - ஊ, ௭, ஏ, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) யாமம்‌, கோமான்‌, 
விழுமிதின்‌, கோட்டுமீன்‌, நெமுக்காதீம்‌", முதுமொழி 


ன்‌ - ஊ, ஏ, ஒ, ஓ. தவிர பிற உயிர்களோடு வருகிறது. 


(எ.கா) வினவி, வில்லினான்‌', மேனியாள்‌”, என்றனீர்‌, பனுவல்‌, வந்தனென்‌ 
உயிர்களின்‌ பின்வரும்‌ தனித்த மூக்கொலிகள்‌ 


ங் - ஏ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) விளங்கிய, வாங்க', பளிங்கு, 


வீங்கு, மழுங்க', பூங்கோதை', செங்கோலான்‌”, பொங்கும்‌', கோங்கு 


ஞ்‌ - ௮, இ, உ, ௭ என்னும்‌ உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வஞ்சம்‌, கிளிஞ்சில்‌', 
துஞ்சும்‌, நெஞ்சினம்‌' 


22 
ண்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) வண்டல்‌, மாண்ட”, பிணர்‌, 
தீண்டிய, முண்டகம்‌, பூண்க, பெண்டு, வேண்டு, கொண்ட, தோணியர்‌ 


ந்‌ - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) வறந்து”, மாந்தி, விரிந்து, வீந்த, 
விருந்து, கூந்தால்‌', வெந்தது, வேந்து', நொந்தனை', போந்து' 


ம்‌ - ஈ நீங்கலாகப்‌ பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வரம்பு, பாம்பு, திமிர்ந்து', 


விரும்பினை, தூம்பு, வெம்ப, வேம்பு! பொம்பல்‌, கோமான்‌ 


ன்‌ - ஈ, ஏ நீங்கலாகப்‌ பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) மன்றம்‌, மான்ற, 


மாறின்று”, முன்றில்‌, மூன்று, வென்ற, பொன்றும்‌', போன்றார்‌ 
உயிர்களின்‌ முன்வரும்‌ இரட்டித்த மூக்கொலிகள்‌ 


ங்ங்‌ - அ என்னும்‌ உயிருடன்‌ மட்டும்‌ வருகிறது. (௭.கா) யாங்ஙனம்‌ 


ஞ்ஞ்‌ - ஆ என்னும்‌ உயிருடன்‌ மட்டூம்‌ வருகிறது. (எ.கா) எஞ்ஞான்று 


ண்ண்‌ - ஊ, ௭, ஏ, ஏ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வண்ணம்‌, 


கண்ணாள்‌, தண்ணியள்‌”, தண்ணீர்‌, எண்ணும்‌, கண்ணோடினாய்‌* 


ம்ம்‌ - அ, ஆ, இ என்னும்‌ உயிர்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) வம்மதி, 


பெய்ம்மார்‌', கம்மியன்‌' 


ன்ன்‌ - ஊ, ௭, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) மன்னன்‌, என்னாள்‌, 


மன்னிய, இன்னீர்‌, மன்னும்‌, இன்னேம்‌', அன்னோர்‌ 
உயிர்களின்‌ பின்வரும்‌ இரட்டித்த மூக்கொலிகள்‌ 

ங்ங்‌ - ஆ உடன்‌ மட்டும்‌ வருகிறது. (எ.கா) யாங்ஙனம்‌ 
ஞ்ஞ்‌, ம்ம்‌ உயிர்களின்‌ பின்‌ இரட்டித்து வரவில்லை. 


ண்ண்‌ - ௮, உ, ௭ என்னும்‌ உயிர்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) பண்ணி, 


நுண்ணிதின்‌', பெண்ணை 
ந்ந் - உ, ௭ என்னும்‌ உயிர்களோடு மட்டும்‌ வருகிறது. (௭.கா) முந்நீர்‌, வெந்நீர்‌” 


ன்ன்‌ - அ, இ, ௭ என்னும்‌ உயிர்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) மன்னவன்‌”, 


மின்னி”, நென்னல்‌' 


23 


உயிர்களின்‌ முன்வரும்‌ தனித்த மருங்கொலிகள்‌ 


ல்‌ - ஊ, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வலவன்‌, போலாது”, வேலிய', 


தவறிலீர, போலும்‌, வாழலென்‌, மேலேன்‌”, பாலோர்‌” 


ழ்‌ - ௭, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வேழம்‌, வாழாள்‌, விழிப்ப”, 
தழீஇ, விழுமம்‌, தழூ௨ அணி”, வாழேன்‌”, காழோர்‌' 


ள்‌ - ஊ, ௭, ஏ, ஒ, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) விளர்‌', தோளான்‌”, 
வெளிய!', கொளீஇய!', கொளுவுவேன்‌” 


உயிர்களின்‌ பின்வரும்‌ தனித்த மருங்கொலிகள்‌ 


ல்‌ - உ, ௪, ஏ, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) முதல்வன்‌, மால்பு', 


சிலர்‌', நீலம்‌, மெல்கு, போல்வர்‌” 


ழ்‌ - ஏதவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) பகழ்மை, வாழ்நர்‌, நிழல்‌, வீழ்வார்‌, 
துழவும்‌, மூழ்கிய', கெழுவுற்ற', தொழுவர்‌, போழ்ந்து' 


ள்‌ - ஊ, ௭, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வள்பு, தாளிலான்‌”, 
இளம்‌”, மீள்தரின்‌”, முள்கிய*, தெளிவு', வேள்வி, தோளான்‌ 


உயிர்களின்‌ முன்வரும்‌ இரட்டித்த மருங்கொலிகள்‌ 


ல்ல்‌ - ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) புல்லவும்‌', புல்லாய்‌”, புல்லிய”, 


நல்லீரே, புல்லும்‌", செல்லூர்‌, புல்லென்‌, அல்லேம்‌”, பல்லோர்‌ 
ழ்ழ்‌ - எந்த உயிருடனும்‌ வரவில்லை. 


ள்ள்‌ - “௭, ஓ, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) உள்ளம்‌, கொள்ளா”, 
நள்ளிருள்‌, கொள்ளீர்‌', கொள்ளுநர்‌”, முள்ள, உள்ளேன்‌ 


உயிர்களின்‌ பின்வரும்‌ இரட்டித்த மருங்கொலிகள்‌ 


ல்ல்‌ - அ, இ, ௭, ஓஒ என்னும்‌ உயிர்களுடன்‌ வருகிறது. (எ.கா) வல்லான்‌”, 


வில்லினான்‌”, மெல்லிது, சொல்லல்‌” 
ழ்ழ்‌ - எந்த உயிருடனும்‌ வரவில்லை. 


ள்ள்‌ - அ, உ, ௭ என்னும்‌ உயிர்களுடன்‌ வருகிறது. (எ.கா) வள்ளி, முள்ளூர்‌, 


வெள்ளம்‌” 


24 


உயிர்களின்‌ முன்வரும்‌ வருடொலி 


ர்‌ - ௭ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) விரவு, வாராய்‌”, விரியும்‌, யாரீர்‌”, 
வெருவுள', வெரூஉம்‌, வாரேம்‌', ஓரொரு, தேரோர்‌ 


இரட்டித்த அமைப்பு மொழிப்‌ பயன்பாட்டில்‌ இல்லை. 
உயிர்களின்‌ பின்வரும்‌ வருடொலி 


ர - அனைத்து உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) மலர்ந்த, மார்ப, முதிர்கம்‌', நீரிர்‌”, 
குரவம்‌”, கூரும்‌, நெருநல்‌', பேர்வனள்‌, சொரியும்‌, சோரும்‌” 


இரட்டித்த அமைப்பு மொழிப்‌ பயன்பாட்டில்‌ இல்லை. 
உயிர்களின்‌ முன்வரும்‌ தனித்த அரைவுயிர்கள்‌ 


வ்‌ - ஊ, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வேவது', வினவுவார்‌”, யாவிர்‌”, 
வினவுவீர்‌”, வினவுவோள்‌, வினவுவென்‌', வாழ்வேன்‌”, விளங்குவோள" 


ய்‌ - ஈ, ஊ, ௭, ஓஒ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) வியன்‌, விளையாடு, 


வெயில்‌, விளையும்‌', உடையேன்‌, மொழியோய்‌* 
உயிர்களின்‌ பின்வரும்‌ தனித்த அரைவுயிரகள்‌ 


வ்‌ - இ, ஓ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) கிளவியார்‌, நாவல்‌, நீவு, 
குவிந்த, தூவல்‌, செவித்து', சேவல்‌, கோவலர்‌” 


ய்‌ - ஊ தவிர பிற உயிர்களோடு வருகிறது. (எ.கா) பயன்‌, வாய்ந்த, முதியர்‌, 
தீய்ப்பு, துயில்‌, நெய்தல்‌, வேய்ந்த, மொய்ப்ப, தோயும்‌” 


உயிர்களின்‌ முன்வரும்‌ இரட்டித்த அரைவுயிர்கள்‌ 


வ்வ்‌ - ௮, இ, ௭ என்னும்‌ உயிர்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) செவ்வழியாழ்‌, 


வவ்விய, தவ்வென்றன்று 


ய்ய்‌ - ஆ, இ, உ, ஏ என்னும்‌ உயிர்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) பொய்யாது, 


தொய்யில்‌, கொய்யும்‌, கொய்யேன்‌' 
உயிர்களின்‌ பின்வரும்‌ இரட்டித்த அரைவுயிர்கள்‌ 


வ்வ்‌ - அ, உ, ௭ என்னும்‌ உயிர்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) வவ்வியோள்‌, 


நுவ்வை', செவ்வழி” 


ய்ய்‌ - ௭, ஓ என்னும்‌ உயிர்களோடு மட்டும்‌ வருகிறது. (எ.கா) வெய்ய”, பொய்யார்‌” 


25 


மொழியிறுதி வருகை 


மொழியிறுதியில்‌ உயிர்களின்‌ பின்‌ வெடிப்பொலிகள்‌ ஆய்வுப்பகுதியில்‌ 
இடம்பெறவில்லை. மூக்கொலிகள்(ண்‌, ம்‌, ன்‌), மருங்கொலிகள்‌(ல்‌, ழ்‌, ள்‌), வருடொலிர்‌), 
அரையுயிர்கள்‌(ய்‌, வ்‌) என வகைப்படுத்தப்பட்ட மெய்யொலிகள்‌  இடம்பெற்றுள்ளமை 


தரப்பட்டுள்ளன. 
உயிர்களின்‌ பின்‌ மூக்கொலிகளின்‌ வருகை 


ண்‌ -௱ஈ, ஏ, ஓ தவிர பிற உயிர்களின்‌ பின்‌ வருகிறது. (எ.கா) அவண்‌, காண்‌, திண்‌, 


நுண்‌, பூண, பெண்‌”, ஒண்‌ 


ம்‌ - இ, ஊ, ஓஒ தவிர பிற உயிர்களின்‌ பின்‌ வருகிறது. (எ.கா) அகம்‌, உண்டாம்‌”, 
உசாதீம்‌', அருந்தும்‌, வெம்‌, இருவேம்‌”, நின்றோம்‌ 


ன்‌ - ஊ தவிர பிற உயிர்களின்‌ பின்‌ வருகிறது. (எ.கா) அகன்‌, அறியான்‌, 
அறிந்திசின்‌, மீன்‌, முன்‌, அறீஇயனென்‌*, இழந்திலேன்‌', பொன்‌, அகலத்தோன்‌ 


உயிர்களின்‌ பின்‌ மருங்கொலிகளின்‌ வருகை 


ல்‌ - எல்லா உயிர்களுடனும்‌ வருகிறது. (எ.கா) அகல்‌, ஆனால்‌, அந்தில்‌', நீல்‌, புல்‌, 


சூல்‌, நெல்‌, என்றீரேல்‌', தொல்‌, முக்கோல்‌ 


ள்‌ - இ, ஊ, ஏ தவிர்த்த பிற உயிர்களின்‌ பின்‌ வருகிறது. (எ.கா) அணியள்‌”, 


அணியாள்‌”, நீள்‌, அருள்‌, வெள்‌, கொள்‌, அன்னோள்‌ 


ழ்‌ - ௭, ஓ தவிர பிற உயிர்களின்‌ பின்‌ வருகிறது. (எ.கா) இகழ்‌, யாழ்‌, அவிழ்‌, வீழ்‌, 
கலுள்‌, சூழ்‌, ஏழ்‌, போழ்‌ 


உயிர்களின்‌ பின்‌ வருடொலியின்‌ வருகை 


ர - உ, ௭, ஓ நீங்கலான பிற உயிர்களின்‌ பின்‌ வருகிறது. (எ.கா) அணியர்‌”, 
இன்புற்றார்‌”, அயிர்‌, உரியீர்‌”, சூர்‌”, வேர்‌, அமைந்தோர்‌” 


உயிர்களின்‌ பின்‌ அரைவுயிர்களின்‌ வருகை 


ய்‌ - ஆ, ௭, ஏ, ஏ, ஓ என்னும்‌ உயிர்களின்‌ பின்‌ வருகிறது. (௭.கா) தோளாய்‌”, பெய்‌, 


மேய்‌, பொய்‌, போய்‌ 


வ்‌ - ௭ என்னும்‌ உயிரின்‌ பின்‌ மட்டும்‌ வருகிறது. ‘வகரம்‌ மொழியீறாக நான்கு 


இடங்களில்‌ வரும்‌ என்னும்‌ கருத்திற்கு ஒப்ப அமையவில்லை” (எ.கா) வெவ்‌ 


26 


2. மெய்ம்மயக்கம்‌ 


சொற்களில்‌ மெய்யெழுத்துக்களின்‌ இணைவு நிலை மெய்ம்மயக்கம்‌(C5௦ாகா! 
Cluster) எனப்படும்‌. ஒரு மெய்யுடன்‌ வேறொரு மெய்‌ இணைந்து வருதல்‌ இரு 
மெய்ம்மயக்கம்‌, மூன்று மெய்கள்‌ இணைந்து வருதல்‌ மும்மெய்ம்மயக்கம்‌ எனப்படும்‌. 
மெய்ம்மயக்க அமைப்பை, 1. உடனிலை மெய்ம்மயக்கம்‌; 2. வேற்றுநிலை மெய்ம்மயக்கம்‌ 


என்று தொல்காப்பியமும்‌, நன்னூலும்‌ சுட்டியுள்ளன. 


[17 


அம்மூவாறும்‌ வழங்கியல்‌ மருங்கின்‌ 

மெய்ம்மயங்‌ குடனிலை தெரியுங்காலை” (தொல்‌.எழுத்து 22) 
கசதப வொழித்த வீரேழன்‌ கூட்டம்‌ 

மெய்ம்மயங்‌ குடனிலை ரழவொழித்தீரெட்‌ 

டாகுமிவ்‌ விருபான்‌ மயக்கு மொழியிடை 

மேவு முயிரமெய்‌ மயக்கள வின்றே” (நன்‌.எழுத்து 110) 
என்று அவை குறிப்பிடப்படுகின்றன. 


ஒரு சொல்லுள்‌ ஒத்த இருமெய்கள்‌ இணைந்து வரும்‌ அமைப்புநிலை உடனிலை 
மெய்ம்மயக்கம்‌ என்ப்படும்‌. தமிழிலுள்ள ஒலியன்களில்‌ ரர்‌, ம்ம்‌ நங்கலான ஏனைய பதினாறு 
மெய்களும்‌ இவ்வமைப்பில்‌ வரும்‌. 

ஒரு சொல்லுள்‌ இருவேறுபட்ட மெய்கள்‌ தம்முள்‌ ஒன்றுக்கொன்று சில 
விதிகளுக்குட்பட்டு இணைந்து வரும்‌ நிலை வேற்றுநிலை மெய்ம்மயக்கம்‌ ஆகும்‌. 


ஒரு சொல்லுள்‌ மூன்று மெய்கள்‌ இணைந்து வரும்‌ நிலை மும்மெய்ம்மயக்கம்‌ ஆகும்‌. 


இதனைத்‌ தொல்காப்பியம்‌, 


[17 


ய ர ழ என்னும்‌ மூன்றும்‌ ஒற்றக்‌ 

கசதபங்ளு நம ஈரொற்று ஆகும்‌” (தொல்‌.எழுத்து 48) என்று குறிப்பிடுகிறது. 
ஆய்வுப்பகுதியில்‌, 1. ஒத்த இரு மெய்களின்‌ வருகை((1C1); 2. வேறுபட்ட இரு மெய்களின்‌ 
வருகை(C1C2); 3. வேறுபட்ட ஒரு மெய்யோடு ஒன்றுபட்ட இரு மெய்களின்‌ வருகை(C1C2C2) 
4. வெவ்வேறுபட்ட மூன்று மெய்களின்‌ வருகை(C1C4C3); 5. மொழியிறுதியில்‌ வேறுபட்ட இரு 
மெய்களின்‌ வருகை என ஐந்து வகையாக மெய்யொலிகளின்‌ பாகுபாடுகள்‌ தரப்பட்டூள்ளன. 


உயிர்களின்‌ வருகையும்‌ இறுதியில்‌ இடம்பெற்றுள்ளன. 


வெடிப்பொலிகளின்‌ வருகை(C1C1, C1C2) அட்டவணையில்‌ தரப்பட்டூள்ளன. 


27 


வெடிப்பொலிகள்‌ 
ஓலியன்‌ ஒரே ஓலியன்கள்‌ வெவ்வேறு ஓஒலியன்கள்‌ 
க்‌ க்க்‌ 
ஆக்கம்‌ 
ச்‌ ச்ச்‌ 
அச்சு 
ட்‌ ட்ட்‌ ட்க்‌ ட்ச்‌ ட்ப்‌ 
அட்டி கேட்க காட்சியான்‌ கொட்பின்‌ 
த்‌ த்த்‌ 
அத்தம்‌ 
ப்‌ ப்ப்‌ 
ஒப்பது 
நீ ந்ற்‌ ந்க்‌ ந்ச்‌ ந்ப்‌ 
அற்றம்‌ ஒற்கம்‌ முரந்சி கற்பு 
மூக்கொலிகளின்‌ வருகை(C11, C1) அட்டவணையில்‌ தரப்பட்டுள்ளன 
மூக்கொலிகள்‌ 
ஒலியன்‌ ஒத்த வெவ்வேறு ஒலியன்கள்‌ 
ஓலியன்கள 
ங்‌ ங்ங்‌ ங்க்‌ 
யாஙஙனம்‌ அங்கு 
ஞ்‌ ஞ்ஞ்‌ ஞ்ச்‌ 
எஞ்ஞான்று | அஞ்சாய்‌ 
ண்‌ ண்ண்‌ ண்க்‌ ண்ட்‌ ண்த்‌ ண்ப்‌ ணம்‌ 
அண்ணல்‌ காண்கம்‌ அண்டர்‌ காண்தக உண்போர்‌ | காண்மின்‌ 
ந்‌ ந்ந்‌ ந்த்‌ 
முந்நீர்‌ அந்தில்‌ 
ம்‌ ம்ம்‌ ம்ப்‌ ம்வ்‌ 
அம்ம அம்பு உலம்வரும்‌ 
ன்‌ ன்ன்‌ ன்க்‌ ன்ப்‌ னம்‌ ன்ற்‌ 
அன்னர்‌ நன்கு அன்பு புன்மை அன்றி 


மருங்கொலிகளின்‌ வருகை(C1C1, 10) அட்டவணையில்‌ தரப்பட்டூள்ளன 


28 


மருங்கொலிகள்‌ 
ஓலி | ஒத்த வெவ்வேறு ஒலியன்கள்‌ 
யன்‌ | ஒலியன்கள்‌ 
ல்‌ ல்ல்‌ ல்க்‌ ல்ச்‌ ல்ப்‌ ல்வ்‌ 
அல்லம்‌ அல்கின்‌ | வல்சி சால்பு செல்வர்‌ 
ழ்‌ ழ்க்‌ ழ்ச்‌ ழ்த்‌ ழ்ந்‌ ழ்ப்‌ ழ்ம்‌ ழ்வ்‌ 
மூழ்கி மகிழ்‌ செய | போழ்து | வாழ்நர்‌ | தாழ்பு | புகழ்மை | வாழ்வே 
ன்‌ 
ள்‌ ள்ள்‌ ள்க்‌ ள்த்‌ ள்ப்‌ ள்வ்‌ 
அள்ளல்‌ கொள்க | மீள்தரின்‌ வள்பு உள்வா 
லம்‌ ய்‌ 
வருடொலிகளின்‌ வருகை(C1C1, C107) அட்டவணையில்‌ தரப்பட்டூள்ளன. 
வருடொலியன்‌ 
ஒலியன்‌ ஒத்த வெவ்வேறு ஓஒலியன்கள்‌ 
ஓலியன்கள்‌ 
ர்க்‌ ர்த்‌ ர்ந்‌ ர்ப்‌ ர்ம்‌ ர்வ்‌ 
தேர்கு ஊர்தி நீாநாய்‌ ஊர்பு | நீர்மை அயர்வு 
அரையுயிர்களின்‌ வருகை(C11, C17) அட்டவணையில்‌ தரப்பட்டுள்ளன 
அரையுயிர்கள்‌ 
ஓலியன்‌ ஒத்த வெவ்வேறு ஒலியன்கள 
ஓலியன்கள்‌ 
ய்‌ ய்ய்‌ ய்க்‌ ய்த்‌ ய்ப்‌ ய்ம்‌ ய்வ்‌ 
உய்யா உய்கம்‌ எய்த பாய்பு மெய்மை உய்வு 
வ்‌ வ்வ்‌ 
எவ்வம்‌ 


மும்மெய்யிணைகளின்‌ வருகை(C1C2C2,C1C2C3) 


வேறுபட்ட 


இவ்வமைப்பில்‌ தரப்படுகின்றன. ய்‌, ர்‌, 


ஒரு மெய்யோடு ஒத்த இரு மெய்கள்‌ இணைந்து வரும்‌ 


29 


தன்மை 


ம்‌ என்ற மூன்று மெய்களே மும்மெய்மயக்கத்தில்‌ 


இடம்பெறுகின்றன. “மும்மெய்மயக்கத்தைத்‌ தொல்காப்பியம்‌ ஈரொற்று உடனிலை எனச்‌ சுட்டக்‌ 


காணலாம்‌”. 
மும்மெய்மயக்கம்‌ 

முதல்‌ இரு ஒரே வெடிப்பொலி இரு ஒரே வெவ்வேறு 
மெய்‌ மூக்கொலியன்கள்‌ | மூக்கொலியன்கள்‌ 
ய்‌ க்க்‌ த்த்‌ ப்ப்‌ ம்ம்‌ ய்ந்த்‌ 

ஏய்க்கும்‌ உய்த்து ஏய்ப்ப | பெய்ம்மார்‌ ஆய்ந்து 
ர்‌ க்க்‌ ர்ச்ச்‌ த்த்‌ ப்ப்‌ ர்ந்த்‌ 

ஈர்க்க புணர்ச்சி | ஈர்த்து ஈர்ப்ப ஆர்ந்து 
ம்‌ க்க்‌ ச்ச்‌ த்த்‌ ம்ந்த்‌ 

வாழ்க்கை | மகிழ்ச்சி | வாழ்த்தும்‌ ஆழ்ந்து 


மொழியிறுதி மெய்ம்மயக்கம்‌ 


ஆய்வுப்பகுதியில்‌ ண்‌, ய்‌, ர்‌, ன்‌ எழுத்திற்கு பின்‌ *ம்‌' மெய்‌ இணைந்து வந்துள்ளது 


(எ.கா) கொண்‌ம்‌; நெய்ம்‌ 


உயிரிணைவு 


5 ஈரம்‌; சென்ம்‌ 


ஆய்வுப்பகுதியில்‌ உயிரளபெடை 


இடம்பெற்றுள்ளன. 


முதனிலை அளபெடை 


முதல்‌, 


இடை, 


இறுதி 


என்னும்‌ 


நிலைகளில்‌ 


முதலெழுத்து அளபெடுப்பது முதனிலை அளபெடை ஆகும்‌. (எ.கா) ஆஅம்‌ ; ஏள்‌ 


இடைநிலை அளபெடை 


மொழியிடையில்‌ எழுத்துக்கள்‌ அளபெடுப்பது இடை நிலை அளபெடை எனப்படும்‌. 


(எ.கா) அசாஅம்‌; உறீஇய; அசாவிடேம்‌; பெறேஎன்‌; அசைஇ 


இறுதி நிலை அளபெடை 


மொழியிறுதியில்‌ எழுத்துக்கள்‌ அளபெடுப்பது இறுதி நிலை அளபெடை எனப்படும்‌. 


(எ.கா) அழாஅ (286); 


எழீஇ (1191); 


குழுஉ (1822); 


அளைஇ (342) 


30 


3. அசைகள்‌ 


“சொற்களை உச்சரிக்கும்‌ போது அவற்றில்‌ இடம்பெற்றுள்ள உயிர்‌ ஒலி கருவாக 
அமைய அதற்கு முன்னும்‌, பின்னும்‌ மெய்கள்‌ வந்தோ, வராமலோ இருக்குமிடத்தில்‌ அசை 
உருவாக்கம்‌ பெறுகிறது” எனவே சொல்லில்‌ அசை பிரிப்பதற்கு ஒரு குந்றுயிரோ அல்லது 
ஒரு நெட்டுயிரோ அடிப்படையாகக்‌ கொள்ளப்படுகிறது. அசை அமைப்பில்‌ எவ்விதமான 
மெய்யும்‌ உயிருக்குப்‌ பின்னால்‌ இடம்பெறாவிடின்‌ அவ்வசையைத்‌ திறப்பசை (றற) என்பர்‌. 
மெய்‌ வருமானால்‌ அவ்வசையை மூடசை (Cl5e) என்பர்‌. அசைகளை அவை சொல்லில்‌ 
வரும்‌ இடத்தை முதன்மைப்படூத்தி பிரிக்கலாம்‌. சொல்லுக்கு முதலில்‌ வருவன முதலசை 
(|nitial), இடையில்‌ வருவன இடையசை (௱iபி), இறுதியில்‌ வருவன கடையசை (Final) 
என்பர்‌. சொற்கள்‌ மற்றும்‌ உருபன்கள்‌ ஆகியவற்றை எழுதவும்‌, படிக்கவும்‌, கற்கவும்‌ 


அசைகள்‌ உதவுகின்றன”. 


அசை பிரிப்பின்‌ பயனாக ஒலிகளைப்‌ பந்றி தெளிவான தன்மையில்‌ ஒரு சொல்லில்‌ 
எத்தனை உயிர்கள்‌ கையாளப்பட்டூுள்ளன என்பதை அறியவும்‌, ஒவ்வொரு அசை முடிவிலும்‌ 
உயிர்‌, மெய்‌ என்ற ஒலிகளின்‌ வருகை பற்றியும்‌ அசையின்‌ உட்கூறாக விளங்குகின்ற உயிர்‌, 
மெய்யொலிகள்‌ மாற்று வடிவங்களைப்‌ பெற்று வருகின்றமையைக்‌ கண்டறியவும்‌ பயனாகும்‌. 
இங்குத்‌ தரப்பட்டூள்ள அசை பிரிப்பு முறை இலக்கண நூலாரின்‌ நேரசை, நிரையசை என்ற 
அமைப்பிற்கு மாறுபட்டதாகும்‌. ஆய்வுப்பகுதியில்‌ ஓரசை முதல்‌ ஏழசைச்‌ சொற்கள்‌ வரையில்‌ 


இடம்பெற்றுள்ளன. 


ஓரசை 


ஓரசையில்‌ இடம்பெற்றுள்ள 235 சொற்களும்‌ 11 அசை வகையாகக்‌ 


கண்டறியப்பட்டூள்ளன. 


v- 1, 551, 815, 1122; vc - 110, 264, 320, 403, 593, 663, 688, 753, 855, 906, 1005, 
1146, 1174, 1211, 1224, 1325, 1336, 1347, 1382 


wv - 430, 1271, 1308, 1395; vve - 471, 480, 482, 497, 513, 521, 543, 803, 1091, 
1099, 1116, 1120, 1286, 1297, 1301, 1310, 1423; vvcc - 806; cv -1773, 3013, 3207 


cvc - 1467, 1522, 1552, 1619, 2001, 2007, 2015, 2043, 2115, 2140, 2201, 2205, 
2239, 2269, 2339, 2408, 2448, 2502, 2550, 2569, 2637, 2676, 2712, 2726, 2751, 
2811, 2901, 2903, 2919, 2951, 2954, 2961, 3064, 3137, 3145, 3182, 3189, 3311, 
3373, 3397, 3493, 3520, 3566, 3598, 3611, 3643, 3648, 3751, 3789, 3994, 4084, 
4166, 4181, 4209, 4211, 4222, 4301, 4328, 4387, 4425, 4448, 4562, 4628, 4632, 
4635, 4644, 4645, 4646, 4658 


31 


cvcc - 1997, 2004, 2290, 3184, 3652; cvv - 1658, 1941, 2303, 2506, 2588, 2687 
2753, 2779, 2974, 3088, 3219, 3623, 3725, 4009, 4087, 4238, 4252, 4284, 4454, 
4613, 4697 


cvvc - 1674, 1726, 1730, 1732, 1741, 1743, 1772, 1870, 1895, 1932, 1933, 2065, 
2067, 2082, 2095, 2148, 2183, 2184, 2185, 2190, 2308, 2312, 2315, 2354, 2360, 
2519, 2521, 2525, 2533, 2540, 2542, 2594, 2597, 2700, 2755, 2759, 2778, 2830, 
2837, 2985, 2994, 2996, 2997, 2999, 3003, 3118, 3124, 3129, 3153, 3196, 3235, 
3236, 3239, 3429, 3436, 3449, 3497, 3631, 3722, 3732, 3806, 3807, 3809, 3810, 
3816, 4017, 4043, 4048, 4063, 4090, 4225, 4227, 4230, 4269, 4273, 4274, 4279, 
4282, 4469, 4470, 4479, 4492, 4496, 4509, 4510, 4624, 4682, 4684, 4686, 4687, 
4692; cvvcc - 1871 


ஈரசை 
ஈரசையில்‌ இடம்பெற்றுள்ள 1891 சொற்களும்‌ 46 அசை வகையாக 
கண்டறியப்பட்டூள்ளன. 


vV=cv -3, 51, 60, 61, 83, 105, 164, 175, 284, 287, 325, 346, 353, 393, 557, 573, 
575, 590, 644, 676, 710, 720, 722, 730, 741, 771, 775, 818, 822, 869, 898, 946, 979, 
1000, 1026, 1032, 1048, 1060, 1165, 1169, 1188, 1192, 1215, 1263, 1320, 1329, 
1339, 1357, 1363, 1383 


v= cvc - 7,9, 19, 49, 57, 59, 93, 100, 115, 120, 139, 140, 151, 153, 154, 158, 172, 
185, 191, 240, 244, 265, 266, 269, 270, 274, 275, 285, 316, 322, 336, 347, 348, 555, 


குறிப்பு: குற்றுயிர்‌ - 
நெட்டுயிர்‌ - VV 
தனி மெய்யொலி - C 
இரட்டித்த மெய்யொலி - C௦ 


பக்க வரையரையைக்‌ கருத்தில்‌ கொண்டு சொற்களின்‌ எண்கள்‌ மட்டுமே இப்பகுதியில்‌ 
கொடுக்கப்பட்டூள்ளன. அசை வகைகளும்‌ அவை இடம்பெற்றுள்ள சொற்களின்‌ 


எண்ணிக்கையும்‌ நடையியல்‌ பகுதியில்‌ விளக்கப்பட்டூள்ளன. 


32 


556, 562, 570, 571, 572, 577, 585, 589, 595, 600, 602, 611, 656, 659, 680, 681, 682, 
683, 689, 691, 695, 697, 716, 721, 738, 772, 774, 821, 836, 837, 908, 921, 924, 928, 
936, 950, 955, 985, 987, 1027, 1031, 1034, 1050, 1051, 1067, 1139, 1147, 1166, 
1187, 1190, 1222, 1266, 1267 


V= CW - 23, 34, 66, 94, 123, 204, 210, 253, 283, 341, 399, 425, 563, 582, 587, 591, 
603, 639, 662, 687, 699, 717, 723, 740, 745, 841, 956, 977, 1004, 1035, 1051, 1070, 
1265, 1324; v - cvvc - 252, 684, 686, 709, 937, 1033, 1183 


vc =CV - 2,27, 28, 45, 47, 50, 96, 99, 107, 112, 113, 114, 212, 218, 222, 343, 345, 
406, 411, 413, 415, 552, 565, 568, 592, 728, 755, 759, 760, 761, 816, 826, 856, 862, 
889, 904, 905, 916, 1008, 1018, 1037, 1046, 1125, 1127, 1128, 1135, 1150, 1154, 
1177, 1181, 1185, 1204, 1206, 1213, 1214, 1225, 1232, 1246, 1248, 1252, 1326, 
1328, 1332, 1348, 1349, 1350, 1392, 1394 


vc = cv - 41, 74, 75, 97, 108, 111, 211, 214, 219, 220, 224, 225, 226, 227, 321, 
344, 412, 416, 417, 664, 754, 763, 768, 909, 915, 1010, 1011, 1020, 1024, 1123, 
1126, 1129, 1138, 1152, 1186, 1207, 1234, 1249, 1259, 1317, 1327, 1334, 1337 
1355, 1391 


vc - CW - 42, 109, 228, 232, 409, 414, 422, 423, 594, 667, 675, 729, 757, 764, 770, 
863, 868, 913, 1012, 1145, 1161, 1175, 1182, 1254, 1260, 1351, 1356 


VC = CVVC - 43, 44, 229, 230, 231, 418, 419, 420, 421, 424, 567, 670, 672, 674, 758, 
767, 769, 858, 860, 861, 865, 867, 1007, 1015, 1016, 1017, 1025, 1044, 1045, 1047, 
1082, 1162, 1164, 1176, 1180, 1229, 1230, 1244, 1245, 1250, 1251, 1256, 1257, 
1353; 


VCC -CV - 911, 912, 1149; wv = cv - 435, 440, 446, 458, 465, 469, 485, 507, 515, 
524, 525, 542, 801, 807, 1093, 1096, 1108, 1118, 1284, 1304, 1309, 1314, 1403, 
1405, 1406, 1409, 1411, 1422 


VV = cvc - 436, 437, 450, 463, 468, 470, 477, 487, 493, 508, 509, 512, 514, 516 
528, 808, 814, 1087, 1090, 1094, 1097, 1111, 1115, 1287, 1299, 1315, 1316, 1410, 
1426 


VV = cw - 439, 488, 510, 548, 792, 813, 1098, 1401, 1404, 1427, 1429, 1430 


33 


VV = CVVC - 464, 550, 1092, 1112, 1113, 1114, 1432; vv = ve - 431, 432, 1272, 
1273; \Wv-=w - 1396 


VVC = CV - 455, 457, 459, 460, 472, 474, 535, 536, 544, 545, 793, 796, 797, 800, 
810, 812, 1086, 1103, 1107, 1119, 1121, 1275, 1276, 1278, 1279, 1285, 1302, 1398, 
1400, 1412, 1417, 1418 


VVC = CVC - 433, 434, 456, 481, 506, 539, 1084, 1088, 1397, 1414, 1416, 1419 


VVC = CW - 476, 500, 530, 794, 1303; vve = CVC - 473, 533, 534, 541, 546, 1085, 
1312; vvcc = CV - 483, 484, 501, 503, 504, 505, 522, 804, 805, 1105, 1106, 1117, 
1296, 1424; vVcc = CVC - 498, 1293 


cv = Cv - 1440, 1452, 1457, 1502, 1508, 1515, 1528, 1544, 1545, 1568, 1603, 1623, 
1655, 1776, 1780, 1785, 1809, 1829, 1836, 1897, 1907, 1968, 1975, 2012, 2033, 
2116, 2136, 2141, 2154, 2165, 2172, 2231, 2236, 2262, 2271, 2273, 2277, 2287 
2336, 2379, 2381, 2402, 2405, 2444, 2445, 2450, 2458, 2462, 2479, 2503, 2551, 
2559, 2563, 2585, 2621, 2632, 2657, 2670, 2682, 2715, 2720, 2729, 2746, 2748 
2799, 2814, 2818, 2864, 2870, 2885, 2900, 2949, 2953, 2959, 2968, 3016, 3018, 
3047, 3143, 3180, 3191, 3252, 3271, 3272, 3282, 3294, 3298, 3318, 3326, 3330 
3360, 3376, 3378, 3380, 3382, 3384, 3394, 3399, 3458, 3461, 3477, 3483, 3513, 
3548, 3557, 3597, 3601, 3602, 3616, 3681, 3699, 3706, 3739, 3742, 3746, 3759 
3760, 3761, 3771, 3782, 3828, 3841, 3852, 3874, 3878, 3899, 3936, 3944, 3969, 
3970, 4067, 4069, 4077, 4102, 4107, 4127, 4151, 4164, 4169, 4175, 4187, 4218 
4244, 4296, 4300, 4309, 4332, 4339, 4343, 4349, 4404, 4419, 4434, 4446, 4450 
4519, 4527, 4540, 4574, 4584, 4641, 4651, 4654, 4656 


CV = CVC - 1441, 1449, 1462, 1503, 1512, 1516, 1520, 1524, 1529, 1530, 1548 
1567, 1571, 1572, 1582, 1588, 1590, 1620, 1646, 1647, 1758, 1788, 1792, 1815, 
1823, 1825, 1841, 1898, 1903, 1981, 2014, 2034, 2073, 2118, 2142, 2152, 2153, 
2157, 2164, 2168, 2232, 2233, 2263, 2265, 2274, 2364, 2384, 2403, 2426, 2449, 
2457, 2459, 2460, 2468, 2480, 2481, 2482, 2499, 2544, 2556, 2558, 2581, 2582, 
2583, 2608, 2609, 2640, 2645, 2647, 2742, 2747, 2750, 2785, 2795, 2815, 2823, 
2865, 2866, 2906, 2914, 2915, 2942, 2943, 2960, 2966, 3014, 3017, 3023, 3028, 
3030, 3044, 3048, 3130, 3140, 3156, 3181, 3249, 3273, 3284, 3291, 3295, 3325, 
3334, 3336, 3337, 3340, 3377, 3381, 3398, 3456, 3460, 3467, 3488, 3503, 3504, 


34 


3505, 3512, 3521, 3574, 3585, 3593, 3607, 3610, 3617, 3655, 3673, 3675, 3687, 
3701, 3704, 3769, 3770, 3772, 3778, 3829, 3831, 3833, 3845, 3846, 3850, 3870, 
3871, 3876, 3877, 3897, 3898, 3902, 3903, 3904, 3919, 3931, 3938, 3963, 4006, 
4070, 4096, 4097, 4105, 4118, 4122, 4139, 4147, 4247, 4307, 4335, 4336, 4338, 
4341, 4348, 4371, 4401, 4428, 4432, 4444, 4447, 4526, 4529, 4535, 4536, 4537, 
4538, 4583, 4600, 4601, 4629, 4638 


CV = cw - 1463, 1506, 1551, 1593, 1626, 1656, 1769, 1783, 1787, 1806, 1813, 
1822, 1843, 1983, 2009, 2040, 2104, 2113, 2119, 2139, 2144, 2169, 2175, 2374, 
2385, 2428, 2470, 2491, 2501, 2549, 2567, 2584, 2587, 2628, 2671, 2684, 2791, 
2808, 2880, 2881, 2894, 2969, 3024, 3031, 3032, 3056, 3146, 3152, 3210, 3251, 
3254, 3292, 3309, 3323, 3359, 3395, 3403, 3465, 3492, 3518, 3519, 3544, 3550, 
3562, 3594, 3619, 3642, 3786, 3860, 3875, 3940, 3949, 3979, 4007, 4072, 4075, 
4099, 4155, 4170, 4180, 4193, 4285, 4288, 4379, 4410, 4436, 4515, 4554, 4569, 
4577, 4591, 4610 


CV = CVVC - 1451, 1632, 1796, 1818, 3142, 3596, 4145, 4378 


CVC = CV - 1438, 1439, 1468, 1485, 1489, 1493, 1521, 1639, 1645, 1784, 1826, 
1848, 1904, 1961, 1962, 1964, 1984, 1986, 1995, 2002, 2044, 2046, 2124, 2196, 
2197, 2206, 2208, 2219, 2221, 2230, 2243, 2252, 2259, 2291, 2299, 2340, 2343, 
2371, 2375, 2394, 2401, 2432, 2439, 2570, 2610, 2616, 2631, 2633, 2678, 2681, 
2713, 2745, 2792, 2809, 2824, 2861, 2863, 2883, 2884, 2896, 2899, 2904, 2925, 
2932, 2937, 2948, 2955, 2962, 2963, 3045, 3065, 3071, 3132, 3155, 3166, 3174, 
3176, 3190, 3208, 3211, 3217, 3257, 3274, 3275, 3281, 3312, 3314, 3316, 3324, 
3329, 3386, 3388, 3495, 3502, 3570, 3599, 3600, 3613, 3645, 3649, 3651, 3692, 
3698, 3736, 3737, 3780, 3781, 3925, 3928, 3950, 3995, 3998, 4001, 4066, 4085, 
4086, 4100, 4116, 4130, 4156, 4173, 4183, 4212, 4213, 4293, 4303, 4315, 4326, 
4329, 4330, 4388, 4426, 4427, 4516, 4517, 4633, 4636, 4647, 4649, 4659 


CVC = CVC - 1434, 1470, 1486, 1490, 1491, 1619, 1774, 1827, 1828, 1845, 1846, 
1963, 1966, 1985, 1989, 2003, 2005, 2020, 2031, 2042, 2191, 2198, 2202, 2210, 
2226, 2240, 2245, 2249, 2250, 2254, 2255, 2256, 2257, 2260, 2300, 2341, 2345, 
2397, 2399, 2441, 2547, 2553, 2617, 2677, 2714, 2727, 2810, 2929, 2938, 2964, 
2965, 3046, 3170, 3183, 3195, 3243, 3572, 3612, 3644, 3650, 3735, 3738, 3750, 


35 


3754, 3791, 3840, 3885, 3926, 3929, 3930, 3996, 4000, 4003, 4071, 4115, 4171, 
4184, 4185, 4240, 4287, 4289, 4291, 4302, 4304, 4390, 4449, 4533, 4648 


CVC = CWV - 1435, 1553, 1580, 1640, 1789, 1994, 1998, 2024, 2032, 2041, 2047, 
2161, 2203, 2207, 2246, 2298, 2392, 2409, 2440, 2571, 2612, 2634, 2680, 2920, 
3025, 3144, 3147, 3175, 3313, 3481, 3494, 3614, 3615, 3646, 3647, 3755, 3863, 


4101, 4154, 4172, 4182, 4391, 4397, 4513, 4650 


CVC = CVC - 1480, 1481, 1484, 1487, 1488, 1492, 1497, 1993, 1996, 2006, 2021, 
2022, 2023, 2026, 2027, 2028, 2029, 2195, 2215, 2216, 2217, 2218, 2220, 2223, 
2224, 2225, 2228, 2229, 2251, 2258, 2261, 2296, 2297, 2302, 2342, 2378, 2413, 
2548, 2615, 2618, 2895, 2924, 2936, 2940, 2941, 3069, 3072, 3073, 3074, 3279, 
3280, 3374, 3375, 3569, 3695, 3696, 3697, 3757, 4091, 4131, 4168, 4322, 4323, 


4325, 4327, 4392, 4394, 4396, 4398, 4518, 4631, 4660 


CVCC = CV - 2638, 2639, 4242, 4243; 


VCC = CVVC - 3653 


- 3752, 3753, 3758; 


cv = cv - 1673, 1689, 1720, 1739, 1855, 1872, 1877, 1882, 1888, 2056, 2057 
2076, 2087, 2149, 2180, 2326, 2328, 2333, 2334, 2351, 2518, 2522, 2531, 2532, 
2537, 2593, 2606, 2702, 2706, 2708, 2775, 2776, 2827, 2828, 2832, 2835, 2845, 
2981, 2982, 2986, 2987, 2989, 2995, 3002, 3007, 3009, 3106, 3107, 3122, 3126, 
3127, 3154, 3202, 3233, 3407, 3410, 3412, 3414, 3416, 3423, 3426, 3433, 3454, 
3455, 3498, 3634, 3715, 3717, 3733, 3794, 3797, 3804, 3808, 3813, 3825, 4013, 
4025, 4038, 4047, 4052, 4056, 4058, 4062, 4088, 4200, 4203, 4205, 4233, 4235, 
4268, 4270, 4280, 4462, 4464, 4476, 4495, 4505, 4618, 4621, 4678, 4688, 4694, 


4708, 4710 


cvv = cvc - 1690, 1700, 1704, 1708, 1722, 1723, 1725, 1729, 1733, 1734, 1736, 
1873, 1879, 1885, 1890, 1936, 1949, 1958, 2050, 2055, 2077, 
2189, 2314, 2330, 2331, 2335, 2348, 2349, 2355, 2356, 2523, 


1745, 1746, 1858, 
2088, 2094, 2150, 
2524, 2526, 2527, 
2992, 3000, 3011, 


2707, 2758, 2764, 
3123, 3125, 3128, 


2713, 2833, 2834, 2846, 2978, 2979, 2982, 
3234, 3408, 3413, 3420, 3424, 3425, 3434, 


3626, 3729, 3734, 3801, 3802, 3815, 3820, 3827, 4022, 4039, 4041, 4204, 4229, 
4239, 4263, 4271, 4277, 4278, 4463, 4478, 4494, 4511, 4620, 4691, 4696, 4700, 


4706, 4709 


36 


CVV = CW - 1692, 1735, 1737, 1850, 1854, 1874, 1937, 1943, 2058, 2061, 2068, 
2528, 2539, 2543, 2757, 2765, 2774, 2836, 2998, 3005, 3237, 3241, 3452, 3640, 
3711, 3712, 3719, 4020, 4031, 4050, 4051, 4057, 4272, 4283, 4468, 4484 


cvv = cvvc - 1693, 1695, 1698, 1701, 1705, 1706, 1742, 1938, 1939, 2064, 2188, 
2327, 2530, 2607, 2766, 2767, 2783, 2838, 2839, 3001, 3205, 3238, 3450, 3451, 
3713, 3714, 3796, 4042, 4231, 4275, 4486, 4487, 4488, 4504, 4508, 4617 


CVV =v -2780, 3726; CVV -vc - 1849, 2074, 2507, 2508, 2688, 2689, 2754, 3404, 
3710, 4198, 4223, 4256, 4257, 4455 


cvvc = cv - 1666, 1671, 1676, 1683, 1707, 1717, 1718, 1719, 1744, 1862, 1865, 
1868, 1875, 1910, 1913, 1923, 1926, 2049, 2051, 2054, 2059, 2060, 2078, 2079, 
2097, 2098, 2099, 2146, 2147, 2177, 2179, 2317, 2332, 2347, 2350, 2361, 2362, 
2509, 2510, 2511, 2514, 2515, 2536, 2589, 2591, 2690, 2692, 2695, 2697, 2698, 
2703, 2705, 2709, 2760, 2768, 2771, 2825, 2826, 2831, 2844, 2847, 2852, 2857, 
2977, 3012, 3089, 3094, 3099, 3102, 3104, 3108, 3111, 3113. 3114, 3116, 3197, 
3201, 3225, 3228, 3428, 3431, 3453, 3629, 3630, 3632, 3633, 3635, 3728, 3792, 
3805, 3819, 3822, 3823, 4016, 4018, 4028, 4044, 4046, 4049, 4053, 4064, 4199, 
4201, 4208, 4224, 4253, 4254, 4259, 4262, 4264, 4266, 4281, 4456, 4457, 4458, 
4460, 4615, 4622, 4626, 4662, 4667, 4670, 4673, 4681, 4683, 4693, 4703, 4704 


cvvc = CVC - 1659, 1675, 1679, 1685, 1688, 1851, 1853, 1859, 1863, 1869, 1876 
1911, 1914, 1924, 1927, 1930, 1934, 1935, 2080, 2304, 2311, 2353, 2590, 2691, 
2696, 2699, 2701, 2710, 2711, 2756, 2841, 2848, 2854, 2859, 2975, 2993, 3006, 
3092, 3095, 3109, 3112, 3115, 3117, 3198, 3220, 3229, 3240, 3406, 3411, 3427, 
3441, 3624, 3628, 3793, 3811, 3812, 4011, 4014, 4026, 4029, 4045, 4260, 4461, 
4499, 4500, 4663, 4676, 4679, 4680 


cvvc - cww - 1660, 1681, 1864, 1931, 2053, 2306, 2769, 2850, 3096, 3121, 3222 
3627, 4030, 4258, 4475, 4661, 4669 


CVVC = CVvC - 1664, 1669, 1686, 1861, 1920, 2102, 2103, 2770, 2842, 2843, 2976, 
3110, 3120, 3223, 3224, 3432, 3727, 3821, 3826, 4012, 4202, 4267, 4502, 4627 


37 


cvvcc = CV - 1727, 1728, 2084, 2085, 2086, 2093, 2316, 2318, 2322, 2323, 2325, 
2346, 2534, 2535, 2596, 2599, 2602, 2604, 2761, 3199, 3430, 3438, 3439, 3817, 
3818, 4033, 4228, 4471, 4473, 4474, 4481, 4625, 4685 


CVVCC = CVC - 2324, 2600, 3437, 4032, 4480, 4498; CVVCC = CVV - 4497 
CVVCC = CVC - 2092, 2320, 2321, 2601, 2704, 3440, 4036, 4472 
மூவசை 


மூவசையில்‌ இடம்பெற்றுள்ள 1990 சொற்களும்‌ 118 அசை வகையாகக்‌ 


கண்டறியப்பட்டூள்ளன. 


V=CV-=Cv - 11, 149, 156, 161, 165, 168, 190, 198, 235, 248, 249, 267, 273, 281, 
288, 297, 301, 311, 323, 333, 337, 354, 356, 371, 387, 398, 574, 586, 614, 636, 642, 
693, 696, 698, 715, 731, 739, 744, 776, TTT, 884, 897, 899, 926, 934, 939, 941, 947, 
951, 954, 972, 975, 986, 997, 1003, 1029, 1062, 1068, 1168, 1172, 1184, 1193 
1194, 1199, 1209, 1219, 1264, 1319, 1364, 1365, 1373, 1374, 1377, 1378, 1390 


V=cv-=cvc - 13, 16, 18, 89, 90, 92, 104, 150, 157, 160, 166, 169, 170, 202, 250 
251, 268, 282, 308, 317, 339, 349, 355, 357, 366, 385, 599, 617, 643, 694, 779, 780, 
907, 923, 927, 935, 942, 943, 948, 952, 971, 976, 996, 1030, 1064, 1065, 1124, 
1148, 1210, 1216, 1342, 1343, 1380 


V=CV = CW - 15, 155, 174, 192, 298, 324, 374, 885, 940, 945, 1001, 1173, 1220, 
1382; v- cv - cvvc - 14, 91, 171, 195, 196, 197, 318, 340, 381, 382, 383, 384, 391, 
579, 580, 613, 658, 888, 944, 1346 


v= Ccvc - Cv - 10, 20, 53, 54, 56, 65, 79, 85, 88, 121, 122, 148, 162, 167, 178, 179, 
181, 186, 188, 234, 241, 245, 271, 272, 289, 291, 294, 295, 296, 302, 304, 306, 312, 
315, 327, 332, 358, 367, 395, 397, 554, 560, 596, 601, 606, 607, 609, 610, 618, 626, 
627, 632, 637, 648, 649, 652, 653, 657, 677, 678, 690, 700, 705, 706, 708, 714, 732, 
733, 736, 737, 742, 819, 820, 823, 834, 835, 838, 839, 840, 871, 874, 917, 919, 938, 
949, 983, 984, 988, 990, 992, 993, 1063, 1066, 1132, 1133, 1134, 1167, 1170, 1200, 
1203, 1217, 1218, 1318, 1321, 1323, 1330, 1331, 1340, 1341, 1359, 1360, 1366, 
1367, 1368, 1372, 1375, 1384, 1386 


38 


V= CVC = CVC - 17, 52, 62, 76, 81, 141, 147, 183, 184, 189, 233, 303, 326, 328, 335, 
368, 394, 576, 597, 629, 631, 638, 645, 654, 679, 870, 872, 877, 883, 920, 980, 989, 
1028, 1049, 1171, 1358, 1361, 1376 


V = CVC = CW - 163, 578, 647, 655; V = cvc - cvvc - 22, 239, 334, 369, 396, 630, 
633, 635, 651, 702, 703, 735, 824, 994, 995, 1202, 1385, 1387, 1388, 1389 


V=CvV=Cv - 24, 40, 72, 73, 124, 138, 205, 208, 209, 428, 588, 622, 782, 784, 785, 
848, 978, 1036, 1080 


V= CW = cvc - 127, 136, 137, 206, 207, 262, 429, 605, 641, 685, 724, 786, 787, 
788, 831, 849, 850, 851, 1072, 1074, 1079; v - CVV = cw - 31, 263, 790, 829, 847, 
853 


V = CVV = CVVC - 726, 727, 789, 828, 852, 854, 969, 970, 1081; V- CVV =v - 35, 286, 
342, 350, 640, 781, 998, 1052, 1055, 1189, 1191, 1339; Vv - cvvV - vc - 29, 152, 319, 
351, 581, 827, 1069 


V = cvvc = cv - 30, 37, 68, 71, 125, 126, 128, 131, 255, 259, 260, 401, 427, 619, 
621, 718, 719, 748, 749, 783, 843, 845, 846, 900, 903, 960, 963, 964, 1075, 1269 


V = CVVC = CVC - 254, 258, 564, 604, 825, 842, 901, 902, 957, 961, 965, 966, 967, 
1071; V = CVVC - CWV - 959; Vv = CVVC = CVVC - 132, 261, 426, 752, 1268 


V = CVCC = CV - 58, 102, 116, 119, 142, 145, 247, 278, 280, 598, 692, 878, 880, 894, 
896, 922, 932, 933; v - cvcc - cvc - 276, 277, 881, 929; Vv - CVCC - CVvC - 882 


vc -CV=-cCv - 46, 98, 213, 223, 762, 1006, 1019, 1022, 1038, 1040, 1136, 1155, 
1160, 1226, 1238, 1334, 1336, 1394; vc - cv - cvc - 48, 106, 216, 217, 405, 566, 
665, 666, 833, 866, 1041, 1042, 1130, 1157, 1158, 1159, 1205, 1227, 1233, 1235, 
1239, 1240, 1242, 1354 


Vc = CV =-Cwv - 1039, 1043, 1137, 1151, 1179, 1228, 1243; vc - CV - cvvc - 407, 
1208, 1231, 1241; vc = cvc - CV - 215, 410, 1156, 1178, 1236; 
VC = CVC = CVC - 1237; Vc = cvC - cvvc - 408, 756, 1009; vc - CVV = CV - 26, 765, 
864, 1014, 1153, 1255; vc - CVV - CVC - 671, 673, 859, 1258; vc - CVV - cv - 766, 


914: VC = CVV = CVVC - 1247, 1352; VC = CVVC = CV - 1131 


39 


VCC = CV = CVC - 910; WV=-CV-CV - 441, 447, 449, 466, 494, 517, 529, 547, 809, 
1095, 1280, 1306, 1407, 1428; VV - CV - CVC - 438, 443, 448, 451, 452, 453, 478, 
495, 496, 519, 1109, 1110, 1305 


VV = CV = CW - 489, 490, 520, 1274, 1288; VV - CV - CVVvC - 454, 491, 1282, 1408 
VV = CVC = CV - 445, 492, 518, 1433; Vv - cvc - CVC - 486, 1291, 1292 


WV = CW = CV - 511, 549, 802, 1300, 1431; WV = CW = CWC - 1307; 
VV = CVVC = CV - 1425; wvc = CV - Cv - 461, 795, 798, 1101, 1298, 1399, 1402; 
VVC = CV = CVC - 475, 523, 526, 527, 538, 811, 1083, 1102, 1277, 1413, 1421; 
VVC = CV = CVC - 462, 537, 540, 1089, 1104; Wve = CVC = CVC - 1294; 
VVC = CW = CV - 531; Wve = CW = Ccwvc - 532, 799, 1312, 1313; 


VVCC = CV = CVC - 502; VVCC = CVC = CW - 1295 


VVCC = CVVC = CV - 499; CV -CV- CV - 1454, 1456, 1509, 1511, 1526, 1532, 1577, 
1587, 1591, 1598, 1601, 1604, 1611, 1615, 1622, 1625, 1648, 1650, 1651, 1761, 
1768, 1782, 1790, 1797, 1799, 1807, 1816, 1834, 1838, 1900, 1908, 1969, 2013, 
2134, 2135, 2174, 2264, 2284, 2286, 2289, 2352, 2363, 2370, 2382, 2383, 2404, 
2422, 2424, 2451, 2483, 2485, 2488, 2497, 2546, 2626, 2636, 2740, 2744, 2787, 
2789, 2817, 2820, 2821, 2871, 2875, 2877, 2918, 2957, 2958, 2967, 3021, 3029, 
3165, 3177, 3178, 3245, 3247, 3289, 3296, 3363, 3364, 3367, 3368, 3385, 3476, 
3491, 3509, 3516, 3538, 3540, 3547, 3553, 3554, 3555, 3560, 3588, 3590, 3591, 
3670, 3676, 3677, 3682, 3689, 3707, 3763, 3764, 3774, 3776, 3779, 3901, 3918, 
3920, 3921, 3934, 3937, 3939, 3945, 3972, 3974, 3975, 4106, 4146, 4149, 4163, 
4165, 4189, 4191, 4220, 4221, 4241, 4245, 4248, 4298, 4312, 4337, 4342, 4347, 
4350, 4357, 4406, 4424, 4445, 4520, 4539, 4544, 4571, 4590, 4603, 4653 


CV = CV = CVC - 1444, 1448, 1504, 1510, 1514, 1527, 1534, 1578, 1594, 1595, 1612, 
1613, 1621, 1649, 1652, 1754, 1762, 1793, 1817, 1837, 2069, 2156, 2338, 2425, 
2452, 2453, 2467, 2486, 2490, 2498, 2641, 2653, 2718, 2723, 2741, 2749, 2822, 
2873, 2874, 2892, 2917, 2945, 2947, 3020, 3022, 3149, 3187, 3212, 3248, 3290, 
3305, 3307, 3321, 3362, 3366, 3370, 3402, 3468, 3469, 3475, 3490, 3542, 3543, 
3556, 3561, 3589, 3618, 3671, 3672, 3679, 3684, 3745, 3777, 3830, 3837, 3847, 
3881, 3914, 3922, 3935, 3964, 3973, 4111, 4121, 4140, 4141, 4176, 4295, 4313, 
4351, 4356, 4358, 4369, 4403, 4422, 4525, 4545, 4575 


40 


CV = CV = CW - 1442, 1586, 1643, 1781, 1794, 1800, 1807, 1973, 1982, 2138, 2420, 
2455, 2554, 2573, 2649, 2798, 3188, 3269, 3335, 3358, 3392, 3539, 3558, 3691, 
3872, 3978, 4076, 4120, 4126, 4190, 4299, 4314, 4375, 4408, 4435, 4587, 4655 


CV = CV = CVC - 1755, 1835, 1972, 2158, 2159, 2454, 2557, 2627, 2719, 2800, 
2801, 287, 3179, 3322, 3592, 3680, 3686, 3849, 4080, 4129, 4192, 4250, 4251, 
4373, 4374, 4531 


cv -cV-vc - 3700; cv - cvc - cv - 1437, 1460, 1461, 1518, 1531, 1538, 1539 
1546, 1549, 1558, 1559, 1562, 1564, 1566, 1569, 1570, 1576, 1581, 1600, 1605 
1608, 1609, 1624, 1641, 1642, 1654, 1752, 1756, 1757, 1777, 1786, 1798, 1810, 
1811, 1812, 1824, 1830, 1832, 1977, 1979, 1999, 2000, 2117, 2121, 2122, 2126 
2129, 2130, 2131, 2160, 2162, 2167, 2171, 2193, 2238, 2272, 2281, 2283, 2288, 
2337, 2368, 2369, 2415, 2416, 2417, 2419, 2423, 2447, 2456, 2504, 2552, 2560 
2562, 2564, 2566, 2578, 2580, 2625, 2635, 2644, 2650, 2652, 2660, 2665, 2667, 
2716, 2730, 2733, 2734, 2736, 2786, 2788, 2793, 2797, 2803, 2804, 2886, 2887 
2888, 2890, 2908, 2909, 2913, 2916, 2950, 3041, 3042, 3043, 3052, 3053, 3133 
3135, 3139, 3185, 3186, 3192, 3193, 3209, 3244, 3266, 3267, 3268, 3286, 3302, 
3306, 3320, 3332, 3333, 3342, 3343, 3349, 3351, 3352, 3354, 3355, 3369, 3383 
3387, 3401, 3459, 3464, 3470, 3473, 3482, 3484, 3485, 3486, 3487, 3510, 3537, 
3559, 3573, 3575, 3583, 3656, 3743, 3744, 3748, 3762, 3765, 3767, 3773, 3783 
3843, 3854, 3857, 3858, 3867, 3869, 3873, 3880, 3881, 3888, 3890, 3891, 3896 
3909, 3910, 3916, 3917, 3946, 3947, 3954, 3961, 4074, 4079, 4081, 4094, 4095, 
4104, 4108, 4109, 4110, 4125, 4135, 4137, 4142, 4143, 4150, 4152, 4158, 4159 
4162, 4188, 4219, 4297, 4305, 4310, 4333, 4334, 4340, 4345, 4346, 4359, 4361, 
4399, 4407, 4414, 4416, 4442, 4443, 4452, 451, 4541, 4542, 4548, 4549, 4564, 
4567, 4573, 4579, 4580, 4582, 4657 


CV = CVC = CVC - 1458, 1517, 1533, 1535, 1542, 1556, 1560, 1585, 1653, 1768 
1833, 1976, 1980, 2072, 2125, 2163, 2192, 2237, 2278, 2418, 2421, 2427, 2446, 
2576, 2577, 2646, 2651, 2658, 2659, 2669, 2725, 2739, 2802, 2816, 2891, 2907, 
3040, 3051, 3134, 3136, 3160, 3253, 3258, 3260, 3338, 3341, 3344, 3356, 3361, 
3391, 3400, 3462, 3463, 3546, 3576, 3577, 3579, 3661, 3669, 3747, 3784, 3832, 
3838, 3842, 3856, 3868, 3879, 3887, 3913, 3952, 3953, 3962, 3971, 4078, 4092, 


41 


4103, 4112, 4119, 4123, 4132, 4133, 4138, 4157, 4344, 4353, 4368, 4415, 4418, 
4528, 4547, 4572, 4578, 4585 


CV = CVC = CW - 1513, 1749, 1778, 1779, 1791, 3283, 3300, 3327, 3508, 3606 
3844, 3900, 3912, 4294, 4354; Cv - CVC - CVvC - 1536, 1750, 1842, 1901, 1978, 
2123, 2663, 2664, 2666, 2668, 2737, 2738, 2805, 2806, 2910, 2911, 2912, 3054, 
3148, 3472, 3785, 3859, 3958, 3960, 4093, 4144, 4552 


CV = CVV = CV - 1631, 2110, 2112, 2390, 2391, 2431, 2472, 2672, 2813, 2973, 3061, 
3552, 3563, 3982, 3990, 4008, 4153, 4523, 4556, 4558, 4561 


CV = CVV = VC - 1678, 1795, 1967, 2133, 2380, 2469, 2790, 2879, 3055, 3141, 3308, 
3511, 3517, 3595, 3703, 3708, 3709, 4376, 4643 


CV = CW = cvc - 1466, 1627, 1635, 1636, 1770, 1805, 2010, 2114, 2492, 2568 
2654, 2673, 2674, 3036, 3085, 3466, 3545, 3564, 3787, 3981, 3987, 3992, 4083, 
4194, 4380, 4386, 4411, 4439, 4559, 4570, 4598, 4599, 4612 


CV = CWV = CW - 1634, 1753, 1771, 2111, 2276, 2389, 2619, 3037, 3082, 3256 
3480, 4286, 4385, 4593; CV - Cv - cvvc - 1637, 2388, 2493, 2630, 2675, 3086, 
3621, 3622, 4440, 4441, 4522 


CV =CVWV=v - 1450, 1464, 1602, 1644, 1801, 1802, 1814, 1819, 1821, 1899, 1905, 
2036, 2037, 2105, 2176, 2234, 2266, 2429, 2494, 2655, 2867, 2882, 3049, 3393, 
3396, 3851, 3906, 3924, 3967, 3980, 4195, 4423, 4546, 4555, 4611, 4639 


CV = CVC = CV - 1657, 1803, 1804, 1844, 2109, 2430, 2629, 2812, 2970, 2971, 
2972, 3034, 3058, 3059, 3076, 3078, 3079, 3080, 3150, 3328, 3457, 3478, 3479, 
3551, 3620, 3942, 3943, 3983, 3986, 4082, 4438, 4453, 4557, 4592 


CV = CVVC = CVC - 1465, 2106, 2574, 2575, 3077, 3081, 3984, 3989 
CV = CVVC = CVVC - 1507, 1630, 2108, 3151, 3310, 3985, 4381 


CV = CVCC = CV - 1525, 1573, 1574, 1575, 1583, 1584, 1589, 1760, 2365, 2367 
2372, 2487, 2545, 2555, 2743, 2796, 3019, 3157, 3161, 3246, 3287, 3506, 3522, 
3524, 3525, 3535, 3586, 3659, 3662, 3665, 3668, 3834, 3835, 3932, 4308, 4429, 
4430, 4431; CV - CVCC - CVC - 1759, 2496, 3658; CV - CVcC - CVVC - 2366, 3158, 
3159, 3532, 3533, 3534, 3666, 3667, 3836 


42 


CVC - CV = CV - 1469, 1475, 1494, 1847, 1987, 1990, 2019, 2173, 2209, 2212, 2222, 
2227, 2292, 2301, 2344, 2376, 2395, 2411, 2434, 2438, 2443, 2862, 2897, 2926, 
3066, 3215, 3218, 3276, 3389, 3499, 3571, 3740, 3790, 4002, 4113, 4167, 4174, 
4186, 4214, 4215, 4316, 4331, 4412, 4630 


CVC = CV = CVC - 1471, 1472, 1473, 1476, 1477, 1478, 1479, 1482, 1483, 1495, 
1500, 1523, 1775, 1991, 1992, 2016, 2017, 2030, 2045, 2071, 2199, 2211, 2213, 
2214, 2241, 2242, 2244, 2293, 2294, 2377, 2398, 2412, 2433, 2436, 2752, 2898, 
2905, 2930, 2931, 2933, 2934, 2935, 2952, 3068, 3138, 3171, 3278, 3315, 3500, 
3501, 3567, 3641, 3693, 3839, 3861, 3862, 3999, 4114, 4216, 4290, 4318, 4319, 
4320, 4324, 4389, 4512 


CVC = CV = CW - 1501, 2018, 2295, 2414, 2437, 2611, 3173, 3216, 4321 


CVC = CV = cvvc - 1496, 2200, 2410, 2728, 2902, 2928, 3172, 3317, 3390, 4217, 
4395, 4413, 4563; cvc - CVC - CV - 1474, 2395, 2435, 3067, 3277, 3741, 3927, 
3951, 3997, 4292, 4317 


CVC = CVC = CVC - 2253; CVC = CVC - CVVC - 1638, 1965, 2442, 2679, 3167, 3168, 
3169; cvc - CWV - cv - 1554, 2008, 2025, 2248, 2393, 2613, 2922, 3026, 3568, 
3654, 3756; CVC - CW - cvc - 2033, 2400, 3070, 4534, 4634; 
CVC = CVV = CWV - 1555, 2923, 2939, 3027; CVC = CVV = CVC - 2194, 2204, 2247, 
2614, 2921, 4393 


CVC = CVVC - CV - 1896, 2956, 3694; CVC - CVCC - CV - 3886; CVV - CV = CV - 1712, 
1724, 1856, 1878, 1883, 1889, 1952, 1954, 2181, 2329, 2358, 2763, 2988, 3008, 
3419, 3435, 3448, 3638, 3716, 3730, 3798, 3800, 4059, 4232, 4276, 4465, 4467, 
4493, 4506, 4619, 4689, 4690, 4699, 4701, 4702 


CVV = CV = CW - 1731, 1959, 2091, 2313, 2359, 2520, 3004, 3204, 3409, 3417, 4698 


CVV = CV = cvc - 1691, 1703, 1709, 1711, 1713, 1887, 1893, 1944, 2066, 2090, 
2182, 2777, 2784, 2829, 2840, 2991, 3010, 3418, 3637, 3639, 3731, 3803, 4040, 
4482, 4503, 4507, 4705, 4707 


CVV = CV = CVC - 1714, 1715, 1716, 1721, 1747, 1748, 1894, 2089, 2541, 2782, 
2983, 3203, 3421, 3799, 4023, 4024, 4236, 4237; CVV - CVC - Cv - 1857, 1886, 


43 
1950, 1951, 1960, 2357, 3718, 4061, 4483; CWV - CVC - CW - 3415; 
CVV = CVC = CVVC - 1702 


CVV = CWV = CV - 1880, 1957, 2538, 2762, 2980, 3105, 3242, 3447, 3795, 3814, 
4477, 4485; CVV = CVV = cvc - 2062, 2063, 3206, 3720; CVV = CWV = CW - 1694, 
1696, 1740, 3721, 4491; CVV = CVV = CVC - 1697, 1881, 2187, 2529, 4489, 4490 


CVV = CVVC = CV - 1956, 2075, 3442, 3443; CVV - CVVC = CVC - 1940, 2869, 3445 
CVV = CVVCC = CV - 1942; CVV-=V-CV - 2781, 3405; CVV -vC-CV - 4255 


CVvC = CV = cv - 1667, 1682, 1684, 1687, 1852, 1866, 1867, 1916, 1928, 1929, 
1948, 2178, 2186, 2592, 2605, 2772, 2853, 2858, 2860, 3090, 3100, 3103, 4015, 
4019, 4054, 4206, 4234, 4459, 4614, 4616, 4671, 4674 


CVVC = CV = cv - 1662, 1672, 1677, 1912, 1917, 1918, 1921, 1925, 2100, 2101, 
2309, 2512, 2516, 2693, 2855, 3091, 3200, 3226, 3230, 3422, 3724, 3824, 4027, 
4055, 4089, 4261, 4665, 4668, 4677 


CVVC = CV = CVV - 1919, 2305, 2310, 3227, 3636, 4021, 4664, 4666 

CVVC = CV = cvvc - 1661, 1678, 1860, 2052, 2096, 2856, 3093, 3231, 3232, 4207 
CVVC = CVC = CV - 1915, 1947, 3101, 4065, 4226, 4265; CVVC - CVC - CVC - 3221 
CVVC = CVV = CV - 1663, 2513, 3097; CVVC - CVV - CVC - 1922 


CVVC = CVV = CVVC - 1665, 1672; CVVC = CVVC = CVC - 4501; CVVCC = CV = CV - 4034, 
4037; CVVCC = CV = CVC - 3723; CVVCC = CV = CVVC - 2598; CVVCC = CVC = CV - 2319, 
2603, 4035; CVVCC = CVV = CVC - 2083; CVVCC = CVV = CW - 2851, 3625 


நாலசை 


நாலசையில்‌ இடம்பெற்றுள்ள 545 சொற்களும்‌ 130 அசை வகையாகக்‌ 
கண்டறியப்பட்டூள்ளன. 
V=CV-CV-cv - 199, 200, 293, 300, 338, 389, 558, 561, 660, 661, 711, 7768, 953, 
1144, 1195, 1198, 1223 


44 


V = CV = CV = CVC - 8, 84, 242, 243, 299, 309, 370, 372, 373, 559, 712, 893, 925, 
1196, 1379; V- CV = CV = CW - 201, 310; V = CV = CV = CVvC - 203, 615, 892, 1344, 
1362 


V= CV = CVC -=CV - 82, 386, 974; V - CV - CVC = CVVC - 12; V=- CV = CVV = CV - 173, 
176, 194, 377, 887, 891, 1221, 1345; V = CV - CW - cvc  - 981; 
V = CV = CW = CW - 380; V = CV - CWV - cvvc - 375, 376, 378, 379, 886, 890; 
V=CVC=-CV-=-CV -7T7, 103, 182, 187, 307, 314, 359, 608, 616, 701, 707, 873, 895, 
991, 1061, 1143, 1322, 1369, 1371 


V = CVC = CV = Cvc - 21, 55, 64, 80, 87, 236, 237, 290, 329, 361, 362, 363, 365, 612, 
624, 628, 634, 650, 734, 918, 973, 982; V - CVC = CV = CW - 63, 330, 364 


V = CVC = CV = CVVC - 78, 180, 625, 646, 704; Vv = CVC = CVC = CV - 5, 86, 101, 305, 
360, 553, 569, 743, 875, 1140, 1201, 1370; V = CVC = CVC = CVC - 1142; 


V = CVC = CVC = CVC - 876, 1141 


V = CVC = CVVC = CV - 238, 331; V - CVC = CVVC = CVVC - 773; V=CVV-=CV-=CV - 623, 
747,968; V = CVV = CV = CvC - 38, 39, 134, 725, 830, 844; V = CVV = CVC = CV - 1077, 
1078; V- CVV - CVV - CV - 32, 135 


V = CVV = CVV = CVC - 400, 746; V = CVV = CVC = CVC - 791; V-CVV-V- CV - 36, 67, 
95, 999, 1053, 1056; V = CWV - V = CWC - 1059; V - CVC - CV = CV - 69,750; 
V = CVVC = CV = CVC - 130, 257, 584, 751, 958, 962, 1076; Vv - cvvc - CVC - Cv - 70, 
129, 402, 583, 620; V - CVVC - CV = CVVC - 256 


V = CVVC = CVV = CVVC - 133; v= CVCC = CV = CV - 146, 930; Vv - CVCC = CV = CVC - 117, 
143, 144, 931; V - CVCC = CV = CWV - 118, 879; V - CVCC = CVC - Cv - 246, 279; 
VC = CV = CV - cv - 221, 832; VC = CV = CV - cvc - 404, 817; 


VC = CV = CV = CW - 1023; 


VC = CV = CVV = CVC - 25, 1021; VC = CV = CVV = VC - 1253; vc = CVV = CV = CV - 669; 
VC = CVV = CV = CVC - 1013; VC = CVV = CVV = CVC - 1163; Vc = CVV = VC = CV - 857; 
VC = CVV = CVC = CV - 668; VV - CV -=CV-CV - 442, 467; WV - CV - CV = CVC - 1281; 
VV = CV = CVV = CV - 1289; VV = CV - CVV = CVC - 1283; VV - CV = CW = CVC - 479; 
VV = CVC = CV = CV - 444; VV - CVVCC = CV - CVC - 1290; VVC = CV = CV = CV - 1420; 


VVC = CV = CVC = CVC - 1415; VVCC = CV = CVV = Vv - 1100 


45 


CV=CV=CV=CV - 1436, 1443, 1446, 1550, 1839, 2137, 2724, 2807, 3194, 3514, 
3515, 3541, 3549, 3674, 3678, 3683, 3749, 3923, 3977, 4128, 4372, 4530, 4589, 
4642 


CV = CV = CV = CVC - 1445, 1592, 1596, 1599, 1616, 1764, 1765, 1840, 2143, 2155, 
2465, 2505, 2561, 2622, 2623, 2648, 2721, 2722, 2872, 2876, 2944, 2946, 3213, 
3301, 3347, 3348, 3357, 3371, 3372, 3690, 3848, 4177, 4352, 4370, 4576, 4604, 
4605, 4606 


CV = CV - CV - Cw - 1970, 1971, 2466, 3365; CV - CV - CV - CVVC - 1547, 1766, 1767, 
2039, 2285, 2484, 2717, 2819, 3489, 4148, 4178, 4179, 4607, 4608, 4609 


CV = CV = CVC = CV - 1909, 4420, 4421} CV = CV = CVC = CVC - 2572, 3855, 4602 


CV = CV = CVC = CVVC - 1453, 2463, 2464: CV = CV = CVV = CV - 1543, 1597, 1751, 
2407, 2489, 4249, 4588; CV = CV = CVWV- cvc - 1505, 3270, 3882; 
CV = CV = CW = CW - 3474; CV = CV = CW = cvvc - 3965, 3966, 4532; 


CV = CV = CVVC = CVC - 2406 


CV = CVC = CV = CV - 1557, 1563, 1607, 2127, 2166, 2170, 2282, 2579, 2642, 2661, 
3250, 3259, 3261, 3263, 3379, 3578, 3581, 3587, 3659, 3768, 3892, 3955, 3976, 
4098, 4160, 4306, 4311, 4362, 4402, 4581 


CV = CVC = CV = CVC - 1459, 1519, 1540, 1541, 1565, 1610, 1831, 1902, 2128, 2280, 
2586, 2624, 2643, 2662, 2731, 2732, 2735, 2794, 3264, 3285, 3299, 3303, 3304, 
3319, 3353, 3471, 3536, 3582, 3865, 3894, 3915, 3956, 3957, 4004, 4005, 4136, 
4246, 4355, 4364, 4367, 4400, 4417, 4566, 4652 


CV = CVC = CVC = CVC - 1561; CV = CVC - CV = CW - 2279, 2683, 3265, 3685, 3866, 
4366, 4553; CV - CVC - CV - CVVC - 2132, 3350, 3584, 3864, 3893, 3895, 4134, 4363, 
4365, 4451, 4568; CV - CVC - CVC - CV - 1455, 1606, 2120, 2889, 3262, 3331, 3580, 
3853, 3948, 4161, 4405, 4543, 4586; CV - CVC = CVC = cWw - 3050; 
CV = CVC = CVC = CVC - 3660; CV = CVC = CWV = cv - 2565, 3608, 3609; 


CV = CVC = CVV = CVC - 4360 


CV = CVC = CVV = CVVC - 2373, 3766, 4551; CV = CVC = CVVC = CV - 3603, 3775 


46 


CV = CVC = CVVC = CVVC - 3959; CV = CVV - CV = CV - 1633, 2475, 2685, 3060, 3062, 
3063, 3565; CV = CVV = CV = CVC - 2686, 3084, 3087, 4384, 4560 


CV = CW = CV - CW - 3039, 3992; CV - CW - CVC - CV - 2474; 
CV = CW - CW - Cv - 3038, 3083, 3788, 3991, 4073, 4595, 4597; 


CV = CVV = CVV = CVC - 4524, 4596; CV = CVV = CVVC = CV - 2476, 4594 


CV = CWV = CVVC = CVVC - 2477; CV - CWV = V= Cv - 1579, 1614, 1820, 1906, 2011, 
2038, 2145, 2235, 2267, 2275, 2386, 2461, 2656, 3033, 3702, 3883, 3907, 4068, 
4196, 4437, 4521, 4640; cv - CVV - V = cvc - 1974, 2268, 3297, 3705, 4433; 
CV = CVV -V= CW - 3293, 3968 


CV = CVV = V = CVC - 2868, 3908, 4197, 4377; CV = CWV = VC = CV - 3905 

CV = CVVC = CV= CV - 1628, 3057; CV - CVVC = CV= CVC - 2387, 2471, 4383 

CV = CVVC = CV = CVV - 3255, 4382; CV = CVVC = CVC = CV - 3988 

CV = CVVC = CVV = CVC - 1629; CV = CVCC - CV - Cv - 2620, 3015, 3162, 3163, 3663 


CV = CVCC = CV = CVC - 3164, 3527, 3529, 3664, 4124: CV = CVCC = CV = CW - 3530, 


3933; CV - CVCC = CV - CVC - 2500, 3523; CV - CVCC = CVC = CV - 3528 


CVC = CV = CV = CV - 3131, 3496; CVC = CV = CV - cv - 2151; 
CVC = CV = CV = CWV - 2927; CVC = CV = CV = CVVC - 2270; CVC = CV = CVC = CV - 4117; 
CVC = CVC = CVC = CV - 2478; CVC - CV = CW - cvc - 1988; 
CVC = CW = CV = cvc  - 2048; CVC = CW = CV = cwvc - 1499; 
CVC = CVV = CWV = CV - 1498; CVV - CV = CV = CV - 1884, 1891, 1892, 1953, 1955, 
4060, 4695 


CVV = CV = CV = CVC - 1710; CVV = CV = CVC = CV - 4466; CVV = CV = CVCC = CV - 1945, 


1946; CW = CW = CV = CV - 1738; CW = CWVC = CV = CV - 3444; 
CVV = CVC = CV = CWC  - 3446; CW - vc = CV = cvc  - 4010; 
CVVC = CV = CV = CV - 2081, 2517, 2849; CVVC - CV = CV = CVC - 1668, 2694, 4675; 
CVC = CV = CW = CVC  - 1680; CVVC = CV = CWC = CV - 4672; 
CVC = CVC = CV = CV - 2307; CVWVC = CW = CW = CV - 3098; 


CVVCC = CV = CV = CV - 3119; CVVCC = CV = CVV = CVC - 2595 


ஜந்தசை 


ஜந்தசையில்‌ இடம்பெற்றுள்ள 45 சொற்களும்‌ 36 அசை 


கண்டறியப்பட்டூள்ளன. . 

V=CV=CV=CV=CVC - 159; V=-CV-CV-CVC-CV -177 

V= CV = CV = CVC = CVVC - 390; V = CV = CV = CVV = CVV - 388; 
V=CV=CV=CVV-=VC - 713, 1197; V = CV = CVC = CVC = CV - 292; 

V = CV = CVV = CV = CVC - 193; V = CVC = CVC = CV = CV - 4, 1002; 

V = CVC = CV = CVC = CVVC - 6; V = CVC = CVV = CV = CVC - 313; 

V = CVV = CV = CVV = VC - 33, 1270; V-CVV=V = CV = CVC - 352, 392 
V = CVV = V = CVV = CVC - 1058; V - CVV = V = CVVC = CV - 1057 

V = CVVC = CV = CV = CVVC - 1073; VC = CV = CV = CVVC = CV - 1212 
VC = CVV = CV = CVV = VC - 1261; CV-=CV=CV=CV=-CV - 1447, 2893 


CV = CV = CV = CVVC = CVC - 3346; CV = CV = CV = CVV = CVC - 3214 


CV =CV=CV-=-CVV-V - 3339, 4409; CV - CVC - CV - CV - cv - 3605, 3688 


47 


வகையாகக்‌ 


CV = CVC = CV = CVC = CV - 3604; CV - CVC = CV = CVV = VC - 3345, 3889, 4565 


CV = CVC = CV = CVV = CVVC - 4550; CV = CVC = CVC = CV = CVC - 3288 
CV = CVV =-CV-=CV-=CV - 2107; CV = CVV = CV = CVC = CVC - 2473 

CV = CVV = CVC = CV = CVV - 3035; CV -CVV-V=V-=CV - 2495 

CV = CVVC = CV = CVC = CV = 3941; CV = CVVC = CV = CVC = CVVC - 2070 
CV = CVCC = CV = CV = CVVC - 3507; CV = CVCC = CV = CVV = CV - 3526 
CV = CVCC = CV = CVV = CVVC - 3531; CVV = CVC = CVC = CVC = CV - 2990 


ஆறசை 


ஆறசையில்‌ இடம்பெற்றுள்ள 2 சொற்களும்‌ 2 அசை 


கண்டறியப்பட்டூள்ளன. 


வகையாகக்‌ 


48 


V=CVC=CV=CV=CV=CV - 1263; CV = CVC = CVVCC = CVC = CV = CVC - 3911 
ஏழசை 
ஏழசையில்‌ 2 சொற்கள்‌ 2 அசை வகையாக இடம்பெற்றுள்ளன. 
CV = CVC = CV = CVC = CVC = CVV = CVC - 1537 
CVV = CWV = CVC = CVVC = CV = CV = CVC = 4623 
4. புணர்ச்சி 


சொற்களில்‌ நிலைமொழியின்‌ ஈற்றெழுத்தும்‌, வருமொழியின்‌ முதலெழுத்தும்‌ புணரும்‌ 
அமைப்பைப்‌ புணர்ச்சி அல்லது சந்தி (கா) என்பர்‌. தமிழிலக்கணங்கள்‌ புணர்ச்சிக்குரிய 


நிலைமொழி ஈறு, வருமொழி முதல்‌ அமைப்புக்களை வரையறை செய்துள்ளன. மேலும்‌, 


புணர்ச்சிக்குரிய இருமொழி இயல்புகளை “ உயிர்‌ * உயிர்‌, உயிர்‌ * மெய்‌, மெய்‌ * உயிர்‌, 


LL] 


மெய்‌ + மெய்‌ என நான்கு எழுத்துக்களின்‌ அமைப்பு நிலையிலும்‌; மொழி புணர்‌ 


இயல்புகளை பெயர்‌ * பெயர்‌, பெயர்‌ * வினை, வினை * பெயர்‌, வினை + வினை என 


நான்கு சொல்‌ நிலைகளிலும்‌ சுட்டக்‌ காணலாம்‌. 


'பெயார்ச்சொல்‌, வினைச்சொல்‌ இவை தவிர இடையும்‌, உரியும்‌ புணர்ச்சிக்குரியது 
என்பது தொல்காப்பிய உரையாசியர்‌ கருத்து'.£ புணர்ச்சியின்‌ மூவகைத்‌ திரிபுகளைத்‌ 


தொல்காப்பியம்‌, 
“ மெய்‌ பிறிது ஆதல்‌ மிகுதல்‌ குன்றல்‌ என்று 
இவ்வென மொழிப திரியும்‌ ஆறே” (தொல்‌. எழுத்து. 110) எனவும்‌, 
நன்னூல்‌, 
“ தோன்றல்‌ திரிதல்‌ கெடுதல்‌ விகாரம்‌ 
மூன்று மொழி மூவிடத்து மாகும்‌” (நன்‌. எழுத்து. 154) 
எனவும்‌ சுட்டியுள்ளன. 


ஒரு சொல்‌ புணர்ச்சி அமைப்பை “ ஒரு மொழிப்‌ புணர்ச்சி ' (Internal Assimilation) 


3 


எனவும்‌, இரு சொற்களின்‌ புணர்ச்சி அமைப்பை ' இரு மொழிப்‌ புணர்ச்சி (Extermal 
Assimilation) எனவும்‌ வகைப்படுத்தியுள்ளனர்‌. மொழி நூலார்‌ புணர்ச்சி அமைப்பை, 


1. நிலைமொழி ஓஒலித்திரிபு (Regressive Assimilation); 2. வருமொழி ஓலித்திரிபு 


49 
(Progressive Assimilation); 3. இருமொழி ஓஒலித்திரிபு (Reciprocal Assimilation) என 
மூன்றாக வகைப்படுத்தியுள்ளனர்‌. 
நிலைமொழி ஓலித்திரிபு 
உயிர்‌ * உயிர்‌ 


நிலைமொழி ஈறு உயிருடன்‌ வருமொழி முதல்‌ உயிர்‌ வருமிடத்து ஏற்படுகின்ற 
மாற்றங்கள்‌, 1. வகர உடம்படுமெய்‌ பெறல்‌ (தோன்றல்‌; 2. அறு வகை குற்றியலுகரம்‌ 
கெடல்‌ (கெடல்‌) எனும்‌ நிலைகளில்‌ வருகின்றது. 


வகர உடம்படுமெய்‌ பெறுதல்‌ 


நிலைமொழி ஈற்று அ, இ என்னும்‌ இரு சுட்டு அடிகளுடன்‌ வருமொழி உயிர்‌ வரின்‌ 
வகர உடம்படுமெய்‌ பெறுகின்றது. (எ.கா) அ * ஊசல்‌ - அவ்‌ ஊசல்‌ (கலி 131-47); 


இ *ணஊர்‌ - இவ்‌ ஊர்‌ (ஐங்‌ 110-3) 
அறுவகைக்‌ குற்றியலுகரம்‌ கெடுதல்‌ 


நிலைமொழி குநற்றியலுகரச்‌ சொற்களைச்‌ சார்ந்து வருமொழி உயிர்‌ வருமிடத்து 
குற்றியலுகரம்‌ கெடும்‌. 


வன்தொடர்க்‌ குற்றியலுகரத்தை அடுத்து உயிர்‌ வரல்‌ 


வன்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ முன்‌ அ, ஆ, இ, ௭ சொற்கள்‌ வருமொழியாக வரின்‌ 
குற்றியலுகரம்‌ கெடும்‌. 


நிலை மொழி ஈறு (சு நீங்கலாக), * அ ' வரின்‌ 


(எ.கா) ஒதுக்கு * அரிய - ஒதுக்கரிய (கலி 150-10); கோட்டு + அன்ன - கோட்டன்ன 
(நற்‌ 19-2); ஆர்த்து *+ அன்ன - ஆர்த்தன்ன (ஐங்‌ 185-4); பரப்பு * அன்ன - பரப்பன்ன 
(அகம்‌ 80-5) அற்று * அன்று - அற்றன்று (அகம்‌ 200-11) 


நிலை மொழி ஈறு (சு, பு நீங்கலாக), * ஆ ' வரின்‌ 
(எ.கா) நக்கு * ஆங்கு - நக்காங்கு (கலி 142-10); விட்டு * ஆங்கு - விட்டாங்கு (நந 315-5) 
பட்டது * ஆயின்‌ - பட்டதாயின்‌ (கலி 122-23); இற்று * ஆங்கு - இறந்றாங்கு (நற்‌ 54-9) 


நிலை ஈறு கு, சு, ட முன்‌ வருமொழி * இ ' வரின்‌ 


(எ.கா) கொக்கு * இனம்‌ - கொக்கினம்‌ (அகம்‌ 120-3); பச்சு * இறா - பச்சிறா (நற்‌ 258-7); 


கவட்டு * இலை - கவட்டிலை (நற்‌ 19-2) 


50 


நிலைமொழி ஈறு து, ட, று முன்‌ * ௭ * வரின்‌ 

(எ.கா) வாய்த்து * என - வாய்த்தென (அகம்‌ 70-1); விட்டு * என - விட்டென (குறுந்‌ 236-1); 
உற்று * என - உற்றென [நற்‌ 195-7) 

மென்‌ தொடர்க்‌ குற்றியலுகரத்தை அடுத்து உயிர்‌ வரல்‌ 


நிலைமொழியில்‌ மென்‌ தொடர்க்‌ குற்றியலுகரத்தின்‌ முன்‌ வருமொழியில்‌ அ, ஆ, இ, 
எ சொற்கள்‌ வருமொழியாக வரின்‌ குற்றியலுகரம்‌ கெட்டுப்‌ புணர்ந்தது. 


நிலைமொழி ஈறு கு, டு, து முன்‌ * ௮ ' வரின்‌ 


(எ.கா) விலங்கு 4+ அரி - விலங்கரி (ஜங்‌ 200-3); கண்டு *+ அன்ன - கண்டன்ன (அகம்‌ 10-2); 
பரந்து *+ அன்ன - பரந்தன்ன (குறுந்‌ 163-2) 

நிலைமொழி ஈறு டு, து, று முன்‌ * ஆ ' வரின்‌ 

(எ.கா) கண்டு * ஆங்கு - கண்டாங்கு (நநீ 291-60); அமைந்து * ஆங்கு - அமைந்தாங்கு 
(குறுந்‌ 175-7); என்று * ஆங்கு - என்றாங்கு (கலி 143-5) 

நிலைமொழி ஈறு டூ, பு, று முன்‌ * இ ' வரின்‌ 


(எ.கா) வண்டு + இனம்‌ - வண்டினம்‌ (அகம்‌ 170-6); அன்பு * இலாளன்‌ - அன்பிலாளன்‌ 


(அகம்‌ 260-15); குன்று * இவர்ந்து - குன்றிவர்ந்து (கலி 150-15) 


நிலைமொழி ஈறு டூ, து, று முன்‌ * ௭ ' வரின்‌ 
(எ.கா) கொண்டு * என - கொண்டென (கலி 150-5); வந்து * என - வந்தென (ஐங்‌ 122-6); 
சென்று * என - சென்றென (அகம்‌ 300-5) 
இடைத்தொடர்க்‌ குற்றியலுகரத்தை அடுத்து உயிர்‌ வரல்‌ 
நிலைமொழியில்‌ இடைத்‌ தொடர்‌ குற்றியலுகரமும்‌, வருமொழியில்‌ *' அ ' வரின்‌ 
குற்றியலுகரம்‌ கெட்டுப்‌ புணர்ந்தது. 
(எ.கா) நேர்கு *+ அல்லேன்‌ - நேர்கல்லேன்‌ (ஐங்‌ 151-5) 
உயிர்த்தொடர்க்‌ குற்றியலுகரத்தை அடுத்து உயிர்‌ வரல்‌ 


நிலைமொழியில்‌ உயிர்த்தொடர்‌ குந்றியலுகரமும்‌, வருமொழியில்‌ அ, இ, உ 
வருமிடத்து குற்றியலுகரம்‌ கெட்டுப்‌ புணர்ந்தது. 


51 


நிலைமொழி து முன்‌ * அ ” வரின்‌ 

(எ.கா) பொழுது + அன்று - பொழுதன்று (நற்‌ 385-6) 
நிலைமொழி கு முன்‌ * இ * வரின்‌ 

(எ.கா) குருகு * இனம்‌ குருகினம்‌ (அகம்‌ 260-3) 

நெடில்‌ தொடர்க்‌ குற்றியலுகரத்தை அடுத்து உயிர்‌ வரல்‌ 


நிலைமொழியில்‌ நெடில்‌ தொடர்க்‌ குற்றியலுகரமும்‌, வருமொழியில்‌ அ, ஆ, உ 
வருமிடத்து குற்றியலுகரம்‌ கெட்டுப்‌ புணர்ந்தது. 


நிலைமொழி சு, து, று முன்‌ * அ ” வரின்‌ 


(எ.கா) பாசு * அடும்பு - பாசடும்பு (ஜங்‌ 101-3); மூது * அள்ளல்‌ - மூதள்ளல்‌ (அகம்‌ 140- 


12); சீறு * அடி - சீறடி (கலி 147-3) 

நிலைமொழி று முன்‌ * ஆ ' வரின்‌ 

(எ.கா) வேறு * ஆகி - வேறாகி (கலி 145-15) 
நிலைமொழி து முன்‌ * உ” வரின்‌ 

(எ.கா) பேது * உற்றனள்‌ - பேதுற்றனள்‌ (அகம்‌ 310-6) 
ஆய்தத்‌ தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 


நிலைமொழியில்‌ ஆய்தத்தொடர்க்‌ குந்நறியலுகரமும்‌, வருமொழியில்‌ ஏ, ஓ வருமிடத்து 
குற்றியலுகரம்‌ கெட்டுப்‌ புணர்ந்தது. 


(எ.கா) ௮அ..து *ஏ - அஃதே [நீ 311-3); இது *ஓ - இதோ (நந 311-3) 
உயிர்‌ * மெய்‌ 


நிலைமொழி ஈறு உயிருடன்‌ வருமொழி முதல்‌ மெய்‌ வருமிடத்து ஏற்படும்‌ 
புணர்ச்சியை, 1. சுட்டு, ஒத்த ஒற்று மிகுதல்‌ (தோன்றல்‌); 2. வினா, ஒத்த ஒற்று மிகுதல்‌ 
(தோன்றல்‌) 3. ஒத்த ஒற்று மிகுதல்‌ (தோன்றல்‌); 4. இன ஒற்று மிகுதல்‌ (தோன்றல்‌); 


5. நிலைமொழி ஈறு கெடுதல்‌ (கெடல்‌); என வகைப்படுத்தலாம்‌. 
சுட்டு, ஒத்த ஒற்று மிகுதல்‌ 


நிலைமொழியில்‌ அ, இ, உ சுட்டு அடி வருமொழி மெய்யுடன்‌ புணர, ஒத்த ஓற்று 
மிகுந்தது. 


அகரச்‌ சுட்டு முன்‌ க, த, ந, ப, வ வரின்‌ 


(எ.கா) அ * கால்‌ - அக்கால்‌ (கலி 146-21); ௮ * திறம்‌ 


52 


- அத்திறம்‌ (கலி 136-7); 


அ ர்நாள்‌ - அந்நாள்‌ (குறுந்‌ 318-6); அ * பொருள்‌ - அப்பொருள்‌ (கலி 136-15); 


அ வலை - அவ்வலை (ஐங்‌ 185-3) 
இகரச்‌ சுட்டு முன்‌ க, ச, த, ந, ப, ம வரின்‌ 


(எ.கா) இ * கவின்‌ - இக்கவின்‌ (கலி 127-14); இ 4 சிறு - 


இச்சிறு (குறுந்‌ 55-5) 


இ ர்துறை - இத்துறை (ஐங்‌ 186-3); இ * நிலை - இந்நிலை (குறுந்‌ 310-5); 
இ *பேோர்‌ - இப்பேர்‌ (நற்‌ 130-9); இ * மாலை - இம்மாலை (கலி 130-9) 


உகரச்‌ சுட்டு முன்‌ ௧ வரின்‌ 
(எ.கா) உ 4 காண்‌ - உக்காண்‌ (கலி 146-22) 
வினா, ஒத்த ஒற்று மிகுதல்‌ 
“ ௭ ' வினா முன்‌ ந, வ வரின்‌ 


(எ.கா) ௭ * நீரிரோ - எந்நீரிரோ (குறுந்‌ 219-7); ௭ * வாயும்‌ - 


ஒத்த ஒற்று மிகுதல்‌ 


எவ்வாயும்‌ (கலி 150-3) 


நிலைமொழி ஈறு அ, ஆ, இ, ஈ, உ, ஊ ஐ இவந்றைச்‌ சார்ந்து வருமொழி முதல்‌ ௧, 


ச. த, ப வருமிடத்து புணர்ச்சியில்‌ ஒத்த ஒற்று மிகுகின்றது. 


அகர ஈறு முன்‌ ௧ , ச , த , ப 


(எ.கா) வர * காண்குவம்‌ - வரக்காண்குவம்‌ (ஐங்‌ 112-3); வய * சுறா - வயச்சுநா 


(குறுந்‌ 230-5); வெறுப்ப * தோன்றி - வெறுப்பத்தோன்றி (நநீ 311-2); செய * பசக்கும்‌ - 


செயப்பசக்கும்‌ (ஐங்‌ 169-5) 


Le i 1 1 | 


ஆகார ஈறு முன்‌ 'க ', “ச, 'த ','ப 


(எ.கா) மா * கொடி - மாக்கொடி (நற்‌ 145-2); தங்கா * சினம்‌ - 


தங்காச்சினம்‌ (கலி 140-21); 


ஆனா ர துயரம்‌ - ஆனாத்துயரம்‌ (குறுந்‌ 145-3); உண்ணா 1 பாவை - உண்ணாப்பாவை 


(ஜங்‌ 128-3) 


53 


[க 1 a} 


இகர ஈறு முன்‌ * க ';'ச ','த "ப 


(எ.கா) தனி * குருகு - தனிக்குருகு (ஜங்‌ 144-2); புளி * சுவை - புளிச்சுவை (நற்‌ 87-4) 
ஓலி *்‌ திரை - ஒலித்திரை (ஐங்‌ 172-3); கழி * பூ - கழிப்பூ (ஐங்‌ 191-2) 
ஈகார ஈறு 


இவ்வமைப்பில்‌ நிலைமொழி ஈறு “ஈ'காரத்தைச்‌ சார்ந்து வருமொழி முதல்‌ 'த' 
வருமிடத்துப்‌ புணர்ச்சியில்‌ ஒத்த ஒற்று மிகுந்தது. 
(எ.கா) வீ * தாழை - வீத்தாழை (குறுந்‌ 163-4) 


உகர ஈறு முன்‌ 'க ','ச ','த ப 


(எ.கா) உரவு * கதிர்‌ - உரவுக்கதிர்‌ (கலி 127-20); குரூட * சுவல்‌ - குரூஉச்சுவல்‌ 


(நற்‌ 249-5); காம்பு *தீ  - காம்புத்தீ (கலி 150-3); கோட்டு * புன்னை - கோட்டுப்புன்னை 
(குறுந்‌ 123-3) 
ஊகார I முன்‌ ‘ க & ‘ ச ப ‘ த & ‘ ப 3 


(எ.கா) பூ * குருகு - பூக்குருகு (குறுந்‌ 226-5); தூ * சிறை - தூச்சிறை (நற்‌ 54-2); 
பூ * தாழை - பூத்தாழை (நநீ 203-4); பூ * போல்‌ - பூப்போல்‌ (ஐங்‌ 101-4) 


ஐ ஈறு முன்‌ 'க ','ச ','த ','ப 


(எ.கா) புன்னை * குடக்கு - புன்னைக்குடக்கு (நற்‌ 167-1); வலை * சிறுவர்‌ 
வலைச்சிறுவர்‌ (அகம்‌ 290-4); பறை * தொழுதி - பநைத்தொழுதி (குறுந்‌ 175-1); 
திரை * பெளவம்‌ - திரைப்பெளவம்‌ (ஜங்‌ 121-2) 


இன ஒற்று மிகுதல்‌ 


நிலைமொழி ஈறு * ஊ ' உடன்‌ வருமொழி முதல்‌ க, ச, த, ப வரின்‌ இன ஒற்று 


மிகுகின்றது. 
(௭.கா) பூ *கடல்‌ - பூக்கடல்‌ (கலி 136-4); பூ * சேக்கை - பூஞ்சேக்கை (நநீ 132-6) 
பூ * தண்‌ - பூந்தண்‌ (அகம்‌ 360-1); பூ * பொறி - பூம்பொறி (அகம்‌ 400-11) 


நிலைமொழி ஈறு கெடுதல்‌ 
நிலைமொழி இறுதியில்‌ வரும்‌ உயிர்‌, மெய்‌ இரண்டும்‌ கெட்டது. 


(எ.கா) இரவு * வந்தன்று - இரவந்தன்று (அகம்‌ 160-15) 


54 


மெய்‌ * உயிர்‌ 


நிலைமொழி ஈறு மெய்யுடன்‌ வருமொழி முதல்‌ உயிர்‌ வருமிடத்து ஏற்படும்‌ 
புணர்ச்சியை, 1. உயிர்‌ மெய்யாதல்‌; 2. நிலைமொழி ஒற்று இரட்டித்தல்‌ (தோன்றல்‌) என 


வகைப்படுத்தலாம்‌. 
உயிர்‌ மெய்யாதல்‌ 


நிலைமொழி ஈற்று மெய்‌ முன்‌ வருமொழி ௮, ஆ, இ, உ, எ, ௭ வருமிடத்து 


இயல்பாகப்‌ புணர்ந்தது. 
நிலைமொழி ஈற்று ம்‌, ர, ல்‌ உடன்‌ வருமொழியில்‌ அகரம்‌ வரின்‌ உயிர்மெய்யாயிந்று. 


(எ.கா) நெஞ்சம்‌ * அத்து - நெஞ்சத்து (ஐங்‌ 169-4); ஓர்‌ *+ அன்ன - ஓரன்ன (நற்‌ 72-3) 


கானல்‌ * அது - கானலது (நநீ 311-9) 


நிலைமொழி ஈற்று ம்‌, ய், ர்‌, ல்‌, ள்‌, ன்‌ உடன்‌ வருமொழியில்‌ ஆகாரம்‌ வரின்‌ 


உயிர்மெய்யாயிநற்று. 


(எ.கா) அருளும்‌ * ஆறு - அருறுமாறு (ஐங்‌ 132-3); வாய்‌ * ஆக - வாயாக (கலி 119-2); 


காதலர்‌ * ஆக - காதலராக (கலி 137-24); எயில்‌ * ஆக - எயிலாக (கலி 120-8) 
அணியள்‌ * ஆய்‌ - அணியலாய்‌ (கலி 146-5); அகலான்‌ *+ ஆகி - அகலானாகி (அகம்‌ 50-5) 


நிலைமொழியில்‌ ' ன்‌ ' நிற்க வருமொழியில்‌ * இ ' வரின்‌ உயிர்மெய்யாயிற்று. 


(எ.கா) அறன்‌ * இல்லான்‌ - அறனில்லான்‌ (கலி 144-35) 


நிலைமொழி ஈறு ண்‌,ம்‌,ய்‌,ர்‌,ல்‌,ழ்‌,ள்்‌,ன்‌ உடன்‌ உகரம்‌ வரின்‌ 


உயிர்மெய்யாயிநற்று. 


(எ.கா) நாண்‌ * உடை - நாணுடை (ஐங்‌ 112-4); ஏம்‌ * உறு - ஏமுறு (அகம்‌ 210-2); 


தாய்‌ * உடை - தாயுடை (அகம்‌ 310-7); முடுக்கர்‌ * உள்‌ - முடுக்கருள்‌ (கலி 136-9); 


அல்லல்‌ * உள்‌ - அல்லலுள்‌ (கலி 148-10); ஊழ்‌ * உறு - ஊழுறு (குறுந்‌ 228-1); 


அருள்‌ * உற - அருழுற (கலி 140-8); அவன்‌ * உழை - அவனுழை (கலி 146-21) 
நிலைமொழியில்‌ * ல்‌ ' உடன்‌ வருமொழி முதல்‌ * ஊ ' வர உயிர்மெய்யாயிந்று. 


(எ.கா) வயல்‌ * ஊரன்‌ - வயலூரன்‌ (ஜங்‌ 183-2) 


நிலைமொழியில்‌ “ ல்‌ *' உடன்‌ வருமொழி முதல்‌ * ௭ ' வர உயிர்மெய்யாயிற்று. 


(எ.கா) கதும்‌ * என - கதுமென (குறுந்‌ 294-3) 


55 


வருமொழி முதல்‌ உயிர்‌ வருமிடத்து நிலைமொழி ஒற்று இரட்டித்தல்‌ 


நிலைமொழி ஈறு மெய்யுடன்‌ வருமொழி முதல்‌ அ, இ, உ, ஐ, ஓ வரின்‌ நிலைமொழி 
ஒற்று இரட்டித்து வருகின்றது. 


அகரம்‌ வருமிடத்து ண்‌, ள்‌ இரட்டித்து வருகின்றது. 
(எ.கா) தண்‌ * அகம்‌ - தண்ணகம்‌ (குறுந்‌ 349-3); உள்‌ * அகம்‌ - உள்ளகம்‌ (குறுந்‌ 376-6) 
ஆகாரம்‌ வருமிடத்து ய்‌ இரட்டித்து வருகின்றது. 
(எ.கா) மெய்‌ * ஆக - மெய்யாக (கலி 147-52) 
வருமொழியில்‌ இகரம்‌ வருமிடத்து ம்‌, ல்‌, ள்‌ ஒற்று இரட்டித்து வருகிறது. 
(எ.கா) நம்‌ * இடை - நம்மிடை (நநீ 395-3); எல்‌ * இழாய்‌ - எல்லிழாய்‌ (கலி 146-11) 
நள்‌ * இருள்‌ - நள்ளிருள்‌ (கலி 142-33) 
வருமொழியில்‌ உகரம்‌ வருமிடத்து ண்‌, ள்‌, ன்‌ ஒற்று இரட்டித்து வருகிறது. 


(எ.கா) புண்‌ * உற - புண்ணுறந (நற்‌ 275-1); முள்‌ * உடை - முள்ளுடை (அகம்‌ 180-11); 


பொன்‌ * உடை - பொன்னுடை (நற்‌ 58-1) 
வருமொழியில்‌ எகரம்‌ வருமிடத்து ண்‌, ம்‌, ல் ள்‌, ன்‌ ஒற்று இரட்டித்து வருகிறது. 


(எகா) தண்‌ * என்‌ - தண்ணென்‌ (ஐங்‌ 123-3); இம்‌ * என - இம்மென (கலி 123-3); 
கல்‌ * என - கல்லென (ஐங்‌ 131-3); நள்‌ * என - நளளென (ஐங்‌ 104-3); பொன்‌ * என 


- பொன்னென (அகம்‌ 150-1) 
வருமொழி முதல்‌ ஐகாரத்தைச்‌ சார்ந்து வருமிடத்து இரட்டித்தல்‌ 
நிலைமொழியில்‌ “ ன்‌ ' சார்ந்து வருமொழியில்‌ * ஐ ' வரின்‌ ஒற்று இரட்டித்தது. 
(எ.கா) என்‌ * ஜயர்‌ - என்னையர்‌ (குறுந்‌ 123-5) 
வருமொழி முதல்‌ ஒகாரத்தைச்‌ சார்ந்து வருமிடத்து இரட்டித்தல்‌ 
நிலைமொழியில்‌ “ ன்‌ ' நிற்க வருமொழியில்‌ * ஓ ' வரின்‌ ஒற்று இரட்டித்தது. 


(எ.கா) நின்‌ * ஒன்று - நின்னொன்று (ஐங்‌ 159-4) 


56 


மெய்‌ * மெய்‌ 


நிலைமொழி ஈந்நு மெய்யுடன்‌ வருமொழி முதல்‌ மெய்‌ வருமிடத்து ஏற்படும்‌ 
புணர்ச்சியை, 1. நிலைமொழி ஈற்று மகரம்‌ கெடுதல்‌ (கெடல்‌); 2. நிலைமொழி ஈற்று மகரம்‌ 
கெட்டு ஒத்த ஒற்று மிகுதல்‌ (கெடல்‌, தோன்றல்‌); 3. நிலைமொழி ஈந்று மகரம்‌ கெட்டு இன 
ஒற்று மிகுதல்‌ (கெடல்‌, தோன்றல்‌); 4. ஒத்த ஒற்று மிகுதல்‌ (தோன்றல்‌); 5. நிலைமொழி ஈறு 
திரிதல்‌ (திரிதல்‌) என வகைப்‌ படுத்தலாம்‌. 


நிலைமொழி ஈற்று மகரம்‌ கெடுதல்‌ 

நிலைமொழி ஈற்று மகரத்துடன்‌ வருமொழியில்‌ மெய்‌ வருமிடத்து மகரம்‌ கெட்டது. 
(எ.கா) செழும்‌ *நீர்‌ - செழுநீா (அகம்‌ 160-13) 
நிலைமொழி ஈற்று மகரம்‌ கெட்டு ஒத்த ஒற்று மிகுதல்‌ 


நிலைமொழி ஈற்று மகரத்துடன்‌ வருமொழி ௧, ச, த, ப வருமிடத்து நிலைமொழி ஈறு 
மகரம்‌ கெட்டு ஒத்த ஒற்று மிகுந்து வருகிறது. 


(எ.கா) இனம்‌ *குருகு - இனக்குருகு (நற்‌ 27-8); அரவம்‌ * சீறூர்‌ - அரவச்சீறூர்‌ (அகம்‌ 
160-17); காமம்‌ * தீ - காமத்தீ (கலி 144-70); மன்றம்‌ * புன்னை - மன்றப்புன்னை (நநீ 49-8) 
நிலைமொழி ஈற்று மகரம்‌ கெட்டு இன ஒற்று மிகுதல்‌ 

நிலைமொழி ஈந்று மகர மெய்யுடன்‌ வருமொழி முதல்‌ க, ச, த வருமிடத்து மகரம்‌ 
கெட்டு இன ஒற்று மிகுகின்றது. இவை மிகுதியும்‌ அடைச்‌ சொற்களாகவே உள்ளன. 
(எ.கா) பெரும்‌ * கடல்‌ - பெருங்கடல்‌ (ஐங்‌ 101-5); கடும்‌ * சுநா - கடூஞ்சுநா (நநீ 199-6); 


அரும்‌ * தவம்‌ - அருந்தவம்‌ (ஐங்‌ 11-5) 


ஒத்த ஒற்று மிகுதல்‌ 


நிலைமொழி ஈற்று ய, ர, மழ உடன்‌ வருமொழி முதல்‌ மெய்‌ ௧, ச, த, ப வரின்‌ ஒத்த 
ஒற்று மிகுந்து வந்துள்ளது. 


ய 'முன்‌க,ப 


(எ.கா) வாய்‌ 4 கூடா - வாய்க்கூடா (கலி 142-24); பைஞ்சாய்‌ * பாவை - பைஞ்சாய்ப்பாவை 


(ஜங்‌ 155-5) 


57 


ர முன்க,ச,த,ப 


(எ.கா) தேர * கொண்கன்‌ - தேோக்கொண்கன்‌ (ஐங்‌ 137-2); நா * சேர்ப்ப - நீர்ச்சேர்ப்ப 


(ஐங்‌ 159-2); மலர்‌ * தண்‌ - மலாத்தண்‌ (கலி 134-1); தார்‌ * பீலி - தார்ப்பீலி (கலி 140-5) 


ழ முன்க,த 
(எ.கா) கீழ்‌ * காரிகை - கழ்க்காரிகை (கலி 135-6); கீழ்‌ * திரு - கீழ்த்திரு (கலி 135-12) 
நிலைமொழி ஈறு திரிதல்‌ 


நிலைமொழி ஈறு ண்‌, ல்‌, ள்‌, ன்‌ உடன்‌ வருமொழி முதல்‌ ௧, ச, த, ப வரின்‌ 


புணர்ச்சியில்‌ நிலைமொழி ஈறு திரிபடைகின்றது. 
ண்‌ ட்‌ ஆகத்‌ திரிதல்‌ 

“ண்‌ ' உடன்‌ ௧, ச வரின்‌ ணகரம்‌, டகரம்‌ ஆகத்‌ திரிகிறது. 

(எகா) கண்‌ * கோசர்‌ - கட்கோசர்‌ (அகம்‌ 90-2); பூண்‌ * சோழர்‌ - பூட்சோழர்‌ (நற்‌ 227-5) 
ல்‌ றீ ஆகத்‌ திரிதல்‌ 


நிலைமொழியில்‌ “ ல்‌ ” சார்ந்து வருமொழியில்‌ ௧, ச, க, ப வரின்‌ லகரம்‌, நகரமாகத்‌ 
திரிகின்றது. 


(எ.கா) மணல்‌ * கொடி - மணற்கொடி (நற்‌ 254-2); துயில்‌ * சான்றீர - துயிற்சான்றீர்‌ (கலி 
146-12); நெய்தல்‌ * தொடலை - நெய்தறந்தொடலை (நநீ 155-2); கானல்‌ *+ பெண்ணை 
கானற்பெண்ணை [நற்‌ 372-2) 


ள்‌ உட்‌ ஆகத்‌ திரிதல்‌ 

நிலைமொழி “ ள்‌ சார்ந்து வருமொழியில்‌ ௧, ச, த, ப வரின்‌ ளகரம்‌, டகரம்‌ ஆகத்‌ 
திரிகிறது. 
(எ.கா) திங்கள்‌ * கண்ணியான்‌ - திங்கட்கண்ணியான்‌ (கலி 150-17); கோள்‌ 4 சுறா - 
கோட்சுறா (நற்‌ 207-8); தாள்‌ * தந்‌ைத - தாட்தந்தை (நற்‌ 392-1); இருள்‌ * பரப்பு - 
இருட்பரப்பு (கலி 148-22) 
ன நீ ஆகத்‌ திரிதல்‌ 


நிலைமொழி “ன்‌ ' சார்ந்து வருமொழியில்‌ ௧, ச, த, ப வரின்‌ னகரம்‌, றகரம்‌ ஆகத்‌ 
திரிகிறது. 


58 


(எ.கா) மன்‌ * கொல்‌ - மந்கொல்‌ (கலி 142-16); என்‌ * சிதை - எந்சிதை (கலி 142-19); 
கேள்வன்‌ * தருதல்‌ - கேள்வந்தருதல்‌ (கலி 148-17); பொன்‌ * பூண்‌ - பொற்பூண்‌ 
(கலி 140-17) 


வருமொழி ஓலித்திரிபு 


வருமொழியில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களாக, 1. வகர உடம்படுமெய்‌ பெறுதல்‌; 2. யகர 
உடம்படுமெய்‌ பெறுதல்‌; 3. வருமொழி முதல்‌ அகரம்‌ கெடுதல்‌; 4. வருமொழி முதல்‌ உகரம்‌ 
கெடுதல்‌; 5. வருமொழி முதல்‌ கெட்டு ஒற்று இரட்டித்தல்‌ என்பன அமைகின்றன. 


உயிர்‌ * உயிர்‌ 
வகர உடம்படுமெய்‌ பெறுதல்‌ 


நிலைமொழி ஈறு அ, உ அமைய வருமொழி முதல்‌ உயிர்‌ வருமிடத்து வகர 
உடம்படுமெய்‌ வருகிறது. 


(எ.கா) உயர்ந்த * ஆகுக - உயர்ந்தவாகுக (நநீ 163-1); திரு * உடை - திருவுடை (அகம்‌ 
90-11) 


யகர உடம்படுமெய்‌ பெறுதல்‌ 


நிலைமொழி ஈறு இ, ஈ, ஏ, ஐ அமைய வருமொழி முதல்‌ உயிர்‌ வருமிடத்து யகர 
உடம்படுமெய்‌ வருகிறது. 


(எ.கா) தோழி * அது - தோழியது (ஐங்‌ 158-5); தீ * உள்‌ - தீியுள்‌ (கலி 144-60); 
சே * ஆறு - சேயாறு (குறுந்‌ 269-1); அன்னை * அது - அன்னையது (ஐங்‌ 194-1) 


வருமொழி முதல்‌ அகரம்‌ கெடுதல்‌ 

நிலைமொழி ஈறு அ, ஐ அமைய வருமொழி முதல்‌ அகரம்‌ வருமிடத்து அகரம்‌ 
கெட்டது. 
(எ.கா) நீங்க * அரிது - நீங்கரிது (கலி 137-38); முகை * அத்து - முகைத்து (அகம்‌ 270-11) 
வருமொழி முதல்‌ உகரம்‌ கெடுதல்‌ 


நிலைமொழி ஈந்நு உகரத்தைச்‌ சார்ந்து வருமொழி முதல்‌ உகரம்‌ புணரும்‌ போது 
வருமொழி முதல்‌ உகரம்‌ கெட்டது. 


(எ.கா) காப்பு * உடை - காப்புடை (நற்‌ 132-8); ஒருங்கு * உடன்‌ - ஒருங்குடன்‌ (கலி 123-1) 


59 


மெய்‌ * மெய்‌ 
வருமொழி மெய்‌ கெட்டு ஒற்று இரட்டித்தல்‌ 


நிலைமொழி ஈறு ண்‌, ன்‌ உடன்‌ வருமொழி முதல்‌ நகரம்‌ வருமிடத்து ஒந்று 
இரட்டித்து வருகிறது. 


(எ.கா) ஒண்‌ * நுதல்‌ - ஹ்ணுதல்‌ (ஐங்‌ 123-2); பொன்‌ * நிறம்‌ - பொன்னிறம்‌ (ஐங்‌ 110-2) 


இருமொழி ஓலித்திரிபு 


புணர்ச்சியில்‌ நிலைமொழி ஈறும்‌ வருமொழி முதலும்‌ மாந்றமடைவது இருமொழி 
ஒஓலித்திரிபு எனப்படும்‌. மெய்‌ * மெய்‌ புணர்ச்சியில்‌ ல்‌ ன்‌ ஆகவும்‌, ன்‌ > நீ ஆகவும்‌ 
திரிகிறது. ஆய்வுப்‌ பகுதியில்‌ இவ்வமைப்பு மிகக்‌ குறைந்த அளவே இடம்பெற்றுள்ளது. 


(எ.கா) பல்‌ * நாள்‌ - பன்னாள்‌ (ஐங்‌ 109-4); பொன்‌ * தொடி - பொற்றொடி (நற்‌ 258-5) 


தொகுப்புரை 


எழுத்துக்களின்‌ வருகையை ஆய்வு செய்யுமிடத்து, தொல்காப்பியமும்‌, பிற இலக்கண 
நூற்களும்‌ சுட்டியுள்ள வருகை முறையில்‌ மிகுதியும்‌ ஒன்றுபட்டூும்‌ சிறுபான்மை நிலையில்‌ 
வேறுபட்டும்‌ வந்துள்ளமையைக்‌ காணலாம்‌. ச, ஞ, ய இவற்றின்‌ வருகையில்‌ விதிமுறைகள்‌ 
இருப்பினும்‌ அதற்கு ஒப்ப எழுத்துக்களின்‌ வருகை ஆய்வுப்பகுதியில்‌ இடம்பெறவில்லை. 
மெய்ம்மயக்க அமைப்பு மரபிலக்கண வகைப்பாட்டை ஒத்துள்ளது. மொழியிடையில்‌ 
மெய்களின்‌ சேர்க்கை மிகுதியும்‌ இடம்பெற்றுள்ளது. மொழியிறுதியில்‌ ஒலியன்களின்‌ சேக்கை 
அருகிய  நிலையினதாகும்‌. ஒலியன்‌ அசைகள்‌ அனைத்தும்‌ (Phonemic syllables) 
ஓலியியறக்‌ கூறுகளின்‌ அடிப்படையில்‌ ஓரசை முதல்‌ ஏழசை வரை இடம்பெற்றுள்ளன. 
மூவசைச்‌ சொற்கள்‌ மிகை நிலையில்‌ உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. CV - CVC - CV மிகுதி. 
பிற, V = CVVC - CVV, V = CVCC = CVVC, VC - CVC - CVC, VC = CVVC = CV, VCC - CV - CVC, VV - 
CVV - CVVC, VV = CVVC = CV, VVC - CVC - CVVC, VVC = CVV = CV, VVCC = CV = CVC, VVCC = CVC - 
CVV, VVCC = CVVC = CV, CVC = CVC - CVC, CVC - CVCC - CV ஆகியன குறைவு. ஆறசை, 


ஏழசையில்‌ இரு சொற்கள்‌ மட்டும்‌ உள்ளன. நாலசைச்‌ சொற்களின்‌ வகைமை மிகுதி (130). 


இருமொழிப்‌ புணர்ச்சி அமைப்பை நிலைமொழி ஓலித்திரிபு, வருமொழி ஓலித்திரிபு, 
இருமொழி ஓலித்திரிபு என்ற பாகுபாடுகளில்‌ ஆய்வு செய்யப்பட்டூுள்ளது. ஆய்வுப்‌ பகுதியில்‌ 
இருமொழி ஓலித்திரிபுகள்‌ மிகுதியும்‌ இடம்பெறவில்லை 


60 


இயல்‌ குறிப்புகள்‌ 

1. தொல்‌.எழுத்து.சூ.42. 
2. தொல்‌.எழுத்து.சூ.71,72. 
3. தொல்‌.எழுத்து.சூ.62. 


4. தொல்‌.எழுத்து.சூ.65. 


5. தொல்‌.எழுத்து.சூ.81. 
6. ச.அகத்தியலிங்கம்‌, தமிழ்‌ மொழி அமைப்பியல்‌, ப.65. 
7. கி.கருணாகரன்‌. வ.ஜெயா, மொழியியல்‌, ப.41. 


8. தொல்‌.எழுத்து.சூ.109. 


இயல்‌ இரண்டு 
சொல்லியல்‌ 
(Morphology) 


முன்னுரை 


“ பெயர்‌ 

உ பெயர்களின்‌ வகைப்பாடு 
உ பெயரடி நிலைப்பெயர்‌ 
உ விகுதி நிலைப்பெயர்‌ 

* வேற்றுமை விகுதிகள்‌ 
உ சாரியைகள்‌ 

“& வினை 

உ வினையடிகள்‌ 

* வினையடி மாற்று வடிவங்கள்‌ 
உ உயிர்‌ மாற்றம்‌ 

உ மெய்‌ மாற்றம்‌ 

உ துணைவினைகளும்‌ வினையடிகளும்‌ 
* தன்‌ வினை 

* பிற வினை 

உ இயக்கு வினைகள்‌ 

> காலம்‌ 

உ இறந்தகாலம்‌ 

உ நிகழ்காலம்‌ 

உ எதிர்காலம்‌ 

உ எதிரமறை 

உ வினை வகைள்‌ 

உ வினையெச்சம்‌ 

உ பெயரெச்சம்‌ 

உ ஏவல்‌ வினை 

உ வியங்கோள்‌ வினை 

உ தொழிற்பெயர்‌ 

உ தழுவு தொழிற்பெயர்‌ 

உ வினைமுற்று 


னையாலணையும்‌ பெயர்‌ 


றிப்பு வினையெச்சம்‌ 


வி 

உ குறிப்பு வினைமுற்று 
கு 
கு 


றிப்பு பெயரெச்சம்‌ 


உ சாரியைகள்‌ 
“& பெயரடை வினையடை 


& இடை உரி 


தொகுப்புரை 


63 


64 


முன்னுரை 


சொற்களின்‌ அமைப்புப்‌ பற்றி ஆராய்வது சொல்லியல்‌ எனப்படும்‌. மொழியின்‌ 
அடிப்படைக்‌ கூறுகளில்‌ ஒன்றான சொல்‌, சிறிய தனித்து நிற்கின்ற பொருளுடைய 
மொழிக்கூறு என அமையும்‌. மொழியல்‌ நோக்கில்‌, “ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட 
ஓலியனோ ஒரு மொழியின்‌ கட்டமைப்புக்கு ஏற்றவாறு அமைந்து அது ஒரு சொற்‌ 
பொருளையோ அல்லது இலக்கணப்‌ பொருளையோ தரும்‌ நிலையில்‌ அது உருபன்‌ என்றும்‌ 
அவ்வுருபன்‌ ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிலையில்‌ இணைந்து ஒரு பொருளைத்‌ 


தருமானால்‌ அது சொல்‌ எனப்படும்‌. 


சொற்களைப்‌ பொதுவாகத்‌ தனித்தியங்கும்‌ ஆற்றல்‌ உடையன என்றும்‌, கனித்தியங்கா 
ஆற்றல்‌ உடையன என்றும்‌ வகைப்படுத்துவர்‌. இவ்வமைப்பில்‌ பெயரும்‌, வினையும்‌ தனித்து 
இயங்குவன எனவும்‌ பெயரடை, வினையடை, பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌, போன்றனவும்‌ 
தனித்து இயங்கா தன்மையன என்பர்‌. பெயரும்‌, வினையும்‌ சார்ந்தே பிற சொல்லமைப்புகள்‌ 
உருவாகின்றன என்பதும்‌ எந்த ஒரு மொழியிலும்‌ முதன்மை இடத்தைப்‌ பெற்றுள்ளன 
என்பதும்‌ அறியலாம்‌. இப்பகுதியில்‌ பெயர்‌, வினை, பெயரடை வினையடை, இடை உரி 


என்பன குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டூள்ளது. 
1. பெயா(Noun) 


ஒரு பொருளின்‌ பெயரைக்‌ குறிப்பது பெயர்ச்சொல்‌ எனப்படும்‌. இது ஒரு குறிப்பிட்ட 
பொருளின்‌ பெயரையோ அல்லது சில பொருள்களைப்‌ பொதுமைப்படுத்திக்‌ கூறுவனவாகவோ 
அமைந்துள்ளன. தமிழ்‌ மொழியில்‌ காணப்படூம்‌ பெயர்ச்‌ சொற்களைப்‌ பல்வேறு வகைகளாகப்‌ 
பாகுபடுத்தி உள்ளனர்‌. தமிழ்‌ மரபிலக்கணங்கள்‌ பெயர்களைப்‌ பொருள்‌, இடம்‌, காலம்‌, 


சினை, குணம்‌, தொழில்‌ எனவும்‌ உயர்திணைப்‌ பெயர்கள்‌, அ..றிணைப்‌ பெயர்கள்‌, தனிப்‌ 


பெயர்கள்‌, கூட்டுப்‌ பெயர்கள்‌ எனவும்‌ பிரித்து வகைப்படுத்தியுள்ளன. 


பெயர்ச்சொந்கள்‌ அடிப்படைப்‌ பண்புகள்‌ சில பெற்றுள்ளன. அவை, பெயர்கள்‌ 
வேற்றுமை ஏற்று வரும்‌; திணை, பால்‌, எண்‌ உணர்த்தும்‌; பெயரடைகளையும்‌, பண்பு 
உருபுகளையும்‌, பெயரெச்சங்களையும்‌ ஏற்கும்‌; வாக்கியத்தில்‌ எழுவாயாகவும்‌, 


பெயர்ப்பயனிலையாகவும்‌ வரும்‌. 
பெயர்களின்‌ வகைப்பாடு 


பெயர்ச்சொந்களை அவற்றின்‌ அமைப்பு அடிப்படையில்‌ இரண்டாகப்‌ பிரித்து ஆய்வு 
செய்யப்பட்டூுள்ளது. அவை, 1. பெயரடி நிலையில்‌ பெயர்கள்‌; 2. விகுதி நிலையில்‌ பெயர்கள்‌ 


என்பனவாகும்‌. 


65 


பெயரடி நிலையில்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பிலான பெயர்ச்சொற்கள்‌ யாவற்றையும்‌ நான்காக வகைப்படுத்தி அவற்றின்‌ 
உட்பிரிவுகளின்‌ விளக்கங்களின்‌ அடிப்படையில்‌ ஆய்வு செய்யப்படுகின்றது. 

1. மாற்றுப்‌ பெயர்கள்‌ (Pron௦பா5); 2. எண்ணுப்‌ பெயர்கள்‌ (Nப௱eral5); 3. திசைப்‌ 
பெயர்கள்‌ (Direction Nouns); 4. இயற்‌ பெயர்கள்‌ (Inherents) 
மாந்றுப்‌ பெயர்கள்‌ 

*மாற்றுப்பெயர்கள்‌ அனைத்தும்‌ இயற்பெயர்களுக்கு மாற்றாக வரும்‌ பெயர்ச்‌ 
சொற்களாகும்‌. இவை வேற்றுமை உருபுகளை ஏற்கும்‌; கால இடைநிலைகளை ஏற்பதில்லை 
இம்மாற்றுப்‌ பெயர்களை மூவிடப்பெயராகள்‌ அல்லது மாற்றுப்பெயாகள்‌ என்பர்‌,” இவற்றை, 
1. இடப்‌ பெயர்கள்‌ (Personal Pronouns); 2. சுட்டுப்‌ பெயர்கள்‌ (Demostratives); 
3. வினாப்‌ பெயர்கள்‌ (|nterrogatives) என மூன்றாகப்‌ பிரித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. 
இடப்‌ பெயர்கள்‌ 

இடப்‌ பெயர்கள்‌ என்பன மூவிடப்பெயர்கள்‌ அல்லது பதிலிடூப்‌ பெயர்களாகும்‌. இவை 
தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூவிடங்களையும்‌ குறித்து வருவனவாகும்‌. 
தன்மைப்பெயர்கள்‌ (First person) 

இவ்வகையில்‌ தன்னை அல்லது பேசுபவனைக்‌ குறிப்பது தன்மை மூவிடப்பெயர்கள்‌ 
எனப்படும்‌. இப்பெயர்கள்‌ தன்மை ஒருமை, தன்மைப்‌ பன்மை, என இரண்டாகப்‌ 
பிரிக்கப்படுகின்றன. இவை வேற்றுமை உருபுகளை ஏற்றும்‌, ஏற்காமலும்‌ வருகின்றன. 
தன்மை ஒருமை (First person singular) 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ என்‌, யாம்‌, யாஅம்‌, யான்‌ என்ற சொற்கள்‌ இவ்வமைப்பில்‌ இடம்‌ 
பெந்றுள்ளன. 
(எ.கா) என்‌ குறை (நற்‌ 54-7); என்னை என்றும்‌ யாமே (ஐங்‌ 110-3) 

யாஅம்‌ தளிர்க்குவேம்மன்‌ (கலி 143-31); யானும்‌ நெருநல்‌ (நநீ 27-1) 
தன்மைப்‌ பன்மை (First person plural) 

இவ்வமைப்பில்‌ நம்‌, நாம்‌, எம்‌ என்னும்‌ சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) அரிய ஆகும்‌ நமக்கு (நநீ 4-60; கரந்து நாம்‌ செய்தது (நற்‌ 27-5) 

எம்‌ அழுங்கல்‌ ஊரே (நற்‌ 38-10) 
“தன்மைப்‌ பன்மையை, 1. உளப்பாட்டுத்‌ தன்மைப்‌ பன்மை; 2. உளப்படுத்தாத்‌ தன்மைப்‌ 
பன்மை என இரண்டாகப்‌ பிரிப்பர்‌”. உளப்படுத்தாத்‌ தன்மை ஆய்வுப்‌ பகுதியில்‌ 
இடம்பெறவில்லை. உளப்பாட்டூுத்‌ தன்மை உள்ளது. (எ.கா) நாம்‌ 
முன்னிலைப்‌ பெயர்கள்‌ (Second person) 

முன்னிலைப்‌ பெயர்கள்‌ கேட்பவரைக்‌ குறிக்கப்‌ பயன்படுகின்றன. இவை ஒருமையில்‌ 
மட்டும்‌ வேற்றுமை உருபுகளை ஏற்றும்‌, ஏற்காமலும்‌ வருகின்றன. இவ்வமைப்பில்‌ நி, நின்‌, நீ, 
நா, நும்‌ என்ற சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


(எ.கா) அங்கு நி சென்றீ (கலி 145-46); நின்‌ நெஞ்சத்தானே (நற்‌ 11-5) 


66 


ந புணர்ந்தனையேம்‌ (நற்‌ 15-5); வாழிய நர்‌ (நந 358-5) 
நும்மொடு புரைவதோ (நற்‌ 45-11) 
படக்கைப்‌ பெயர்கள்‌ (Third person) 
படர்க்கை இடத்தில்‌ அமையும்‌ இவ்வகைப்‌ பெயர்கள்‌ படர்க்கைப்‌ பதலிடூப்‌ 
பெயர்களாகும்‌. இவை ஒருமை, பன்மை என்னும்‌ நிலையில்‌ வேற்றுமை உருபுகளை ஏற்றும்‌ 
ஏற்காமலும்‌ வருகின்றன. 
படர்க்கை ஒருமை (Third person singular) 
இவ்வமைப்பில்‌ தான்‌, கன்‌, தாம்‌, தம்‌ என்னும்‌ சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) தான்‌ வீழ்‌ பெடைக்கு (நந 31-4); தன்‌ வயின்‌ (நநீ 94-7) 
செம்மல்‌ நெஞ்சமொடு தாம்‌ வந்து (நநீ 392-8); தம்‌ உறைவின்‌ ஊர்க்கே (நற்‌ 4-12) 


படர்க்கைப்‌ பன்மை (Third person plural) 


இவ்வமைப்பில்‌ தம்‌ என்ற ஒரு சொல்‌ மட்டும்‌ காணப்படுகின்றது. 
(எ.கா) தம்‌ நாட்டு விளைந்த (நநீ 183-1) 

சுட்டப்‌ பெயர்கள்‌ படர்க்கைப்‌ பதிலிடூுப்‌ பெயர்களாக அமைந்துள்ளமையும்‌ 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
சுட்டுப்‌ பெயர்கள்‌ 

சுட்டுப்‌ பெயர்கள்‌ அண்மையிடம்‌, சேய்மையிடம்‌, இடைமையிடம்‌ இவற்றிலுள்ள 
பெயர்களையோ, பொருள்களையோ சுட்டிக்‌ காட்டுவது ஆகும்‌. மேலும்‌, ஒரு பொருளைச்‌ 
சுட்டுவது நே்ச்சுட்டு (Direc எனவும்‌, முன்னால்‌ வந்த ஒன்றைச்‌ சுட்டுவது முற்சுட்டு 
(Anaphoric) எனவும்‌ வழங்குவர்‌.'4. குறிப்பாகச்‌ சுட்டுப்‌ பெயரடியுடன்‌ திணை, பால்‌ விகுதி 
என்பன இணைந்து சுட்டுப்‌ பெயர்கள்‌ உருவாகின்றன. 

சுட்டுப்‌ பெயர்களை, 1. அண்மைச்‌ சுட்டு (proximate Demonstrative); 2. சேய்மைச்‌ 
சுட்ட (Distance Demonstrative); 3. இடைமைச்‌ சுட்ட (Intermediate Demonstrative) 
என மூன்றாகப்‌ பிரிக்கலாம்‌. 

தொல்காப்பியம்‌ “௮ இ உ அம்மூன்றும்‌ சுட்டு” என்கிறது. இதனை கருத்தை ஏற்று 
நன்னூலார்‌ “அ இ உ முதல்‌ தனிவரில்‌ சுட்டே”*. என்பார்‌. 
அண்மைச்‌ சுட்டு (இ) 

அண்மையில்‌ இருக்கும்‌ ஒன்றைக்‌ குறிக்கப்‌ பயன்படுவது அண்மைச்‌ சுட்டு ஆகும்‌. 
இது 'இ' கரத்தைப்‌ பெயரடியாகக்‌ கொண்டு வரும்‌. இதில்‌ 'இவ்‌' என்னும்‌ சுட்டு அடியும்‌ 
இடம்பெறுகின்றது. இதன்‌ அமைப்பு, 1. சு.பெ.அ * உ.ப.மெ *4பா.கா.வி; 2. சு.பெ.அ + 
பா.கா.வி; 3. சு.பெொ.அ * இன.எ* வல்‌ என மூன்றாக அமைகின்றது. 
1. சு.பெ.௮அ * உ.ப.மெ * பா.கா.வி அமைப்பு 

இவ்வகைச்‌ சொற்களில்‌ சுட்டுப்‌ பெயரடியோடூ உடம்படுமெய்யும்‌, பால்‌ காட்டும்‌ 
விகுதியும்‌ இடம்பெற்றுள்ளன. இவற்றின்‌ வருகை அதிகமாக உள்ளன. 


(எ.கா) இவள்‌ - இ வ்‌ * அள்‌; இவை - இ ர்வ்‌ *ஹஐஜ; இவர்‌ - இரவ 4 அர்‌ 


67 


2. சு.பெ.அ * பா.கா.வி அமைப்பு 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 
(எ.கா) இது - இ ரது 
இது என்பது 'இ..து' என ஆய்தச்‌ சுட்டாகவும்‌, 'ஈது' எனச்‌ சுட்டு நீண்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) இ..து - இ..து ஒத்தல்‌ (கலி 138-10); ஈது - வரும்‌ ஆறு ஈது (நற்‌ 323-11) 
ஈது அமைப்பு ஓரிடத்தில்‌ மட்டுமே வந்துள்ளது. 
3. சு.பெ.அ * இன.எ * வல்‌ அமைப்பு 
இவ்வமைப்பில்‌ முதல்‌ எழுத்து நீண்டு வரும்‌ சொற்கள்‌ இடம்பெறுகின்றன. 'ஈங்கு' 
மிகுதியாகவும்‌, 'ஈண்டு' ஓரிடத்தில்‌ மட்டும்‌ இடம்பெறுகின்றன. 
(எ.கா) ஈங்கு - ஈ *ங்‌ கு; ஈண்டு - ஈ ரண்‌ *டு 
சேய்மைச்‌ சுட்ட(௮) 
சேய்மைச்‌ சுட்டூப்‌ பெயரடியான “அ' சேய்மையிலுள்ளதைச்‌ சுட்டுகிறது. இதனை 
அகரச்‌ சுட்டு எனவும்‌ வழங்குவர்‌. இதன்‌ வருகை அமைப்பை, 1. சு.பெ.௮ * உ.ப.மெ * 
பா.கா.வி; 2. சு.பெ.அ * பாகாவி; 3. சு.பெ.௮ * இன.எ * வல்‌ என மூன்றாக வகைப்படுத்தி 
விளக்கப்படுகின்றது. 
1. சு.பெ.௮அ * உப.மெ * பா.கா.வி அமைப்பு 
இவற்றின்‌ வருகை அதிகமாக உள்ளன. 
(எ.கா) அவர்‌ - அ ரவ ரர்‌; அவள்‌ - ௮ ரவ ர்‌்ள்‌; அவன்‌ - ௮ ர்வ ர்ன்‌; 
அவை - அ ர்வ்‌ *ஜ 
2. சு.பெ.அ௮அ * பா.கா.வி அமைப்பு 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 
(எ.கா) அது - அ ர்து 
ஆய்தச்‌ சுட்டாக ௮.'.து வந்துள்ளது. 
(எ.கா) அ..து எவன்‌ கொல்‌ (கலி 134-14) 
3. சு.பெ.அ * இன.எ * வல்‌ அமைப்பு 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 
(எ.கா) அங்கு - அ *ங் கு 
சுட்டு நீண்டு வரும்‌ சொற்களும்‌ இடம்பெற்றுள்ளன. 
(௭.கா) ஆங்கண்‌ - ஆ ரங்‌ *க ரண்‌; ஆங்கு - ஆ ர1ங்1கு 


இவை தவிர அவண்‌, அனை, ஆண்டு முதலான சொற்களும்‌ சுட்டூப்‌ பொருளில்‌ வருகின்றன. 


அனை ஓரிடத்தில்‌ மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 
(எ.கா) அவண்‌ உறை முனிந்த (நந்‌ 183-4); அனை வரை நின்றது (கலி 128-26) 
ஆண்டு ஒழிந்தன்றே (குறுந்‌ 184-4) 


68 


இடைமைச்‌ சுட்டு (௨) 
இடைமைச்‌ சுட்டு அல்லது உகரச்‌ சுட்டு அண்மையிலும்‌, சேய்மையிலும்‌ இல்லாமல்‌ 
இடைப்பட்ட நிலையிலான ஒன்றைச்‌ சுட்டுவதாகும்‌. இதன்‌ பெயரடியாக உ வருகின்றது. 
ஆய்வுப்பகுதியில்‌ இடைமைச்‌ சுட்டு குறைவாக இடம்பெற்றுள்ளது. இதன்‌ அமைப்பை, 
1. சு.பெ.அ * உ.ப.மெ 4 பா.கா.வி; 2. ச.பெ.அ * பா.கா.வி எனக்‌ கொள்ளலாம்‌. 
1. சு.பெ.௮ *உ.ப.மெ *# பா.கா.வி அமைப்பு 
(எ.கா) உவ - உ ர்வ * ௮; உவன்‌ - உ ர்வ ரன்‌ 
இவற்றின்‌ வருகை மிகவும்‌ குறைவு. 
2. சு.பெ.அ௮அ * பா.கா.வி அமைப்பு 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 
(எ.கா) உது - உ ர்து 
வினாப்‌ பெயர்கள்‌ (Interrogatives) 
வினாப்‌ பொருளை உணீர்த்தும்‌ எழுத்துக்கள்‌ சொல்‌ நிலையில்‌) வினாப்‌ பெயர்கள்‌ 
எனப்படும்‌. இவை எண்‌, பால்‌, விகுதிகளை உணர்த்துகின்றன. இவை அடிவினா, ஓட்டூுவினா 


என இரண்டாகப்‌ பகுக்கப்படூகின்றன. தொல்காப்பியர்‌, 
»T 


“ ஆ ஏ ஓ அம்மூன்றும்‌ வினா” ' என்பார்‌. 
நன்னூலார்‌ இதனை, 
“ ஏ யா முதலும்‌ ஆ ஓ ஈற்றும்‌ 
ஏ இரு வழியும்‌ வினாவாகும்மே”* எனக்‌ கூறியுள்ளார்‌. 
அடிவினா 
வினாப்‌ பெயர்களின்‌ அடிச்சொல்‌ வினாப்‌ பொருளை உணர்த்தும்‌ தன்மை அடிவினா 
எனப்படும்‌. ஆய்வுப்‌ பகுதியில்‌ ௭, யா என்ற வினா அடிகள்‌ விகுதிகளுடன்‌ இணைந்து வினாப்‌ 


பெயர்கள்‌ உருவாகின்றமை தரப்பட்டுள்ளன. 


“எ எனும்‌ பிரிவு 

(எ.கா) எங்கு - எ ரங்‌ *கு; எவென்‌ - எ ர்வ ரன்‌ 
எந்று - எ ர்ற் ரறு; என்‌ - எ ர்ன்‌ 
என்ன - எ ரன்‌ ரன; என்னை - எ ர்ன்‌ ரனை 


எனைத்து - ௭ ரன்‌ ரஜ ர அத்து 
எ (எவ்வாயும்‌ (கலி 150-2)) என்பது எந்த எனும்‌ வினாப்‌ பொருளில்‌ வருகின்றது. 
£யா' எனும்‌ பிரிவு 
(எ.கா) யாஅர்‌ - யா *௮ ர்‌; யார்‌ - யா ரர்‌ 
யாங்கு - யா *ங் கு; யாஙஙனம்‌ - யா *ஙர*ங*னர்ம்‌ 
யாண்டு - யா * ண்‌ *1டு; யாது - யா து 


யாவது - யா * வ்‌ *அது; யாவர்‌ - யா 1வ்‌ 1 அர்‌ 


69 


எண்ணுப்‌ பெயர்கள்‌ (Numerals) 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ அரை, ஒன்று, மூன்று, நான்கு, ஐந்து, ஏழு, ஒன்பது, பத்து, நூறு 
ஆகிய எண்ணுப்‌ பெயர்களின்‌ தனிவடிவங்களும்‌; வேற்றுமை உருபுகளை ஏற்று வரும்‌ 
வடிவங்களும்‌; பிறவும்‌ தரப்பட்டுள்ளன. எண்ணுப்‌ பெயர்கள்‌ பொருள்‌ அடிப்படையிலும்‌, 
அமைப்பு அடிப்படையிலும்‌ பிற பெயர்களிலிருந்து வேறுபட்டு நிற்கும்‌ தன்மையன. இவை 
விளி வேற்றுமையை ஏற்பதில்லை. இவை, 1. பெயர்‌ வடிவம்‌; 2. பிற வடிவம்‌ என்று இரண்டு 
வகைகளாக அமைகின்றன. 
அரை 

இவ்‌ எண்ணுப்‌ பெயர்‌ அரை, பால்‌ என்னும்‌ வடிவங்களில்‌ வருகிறது. 
“அரை என்னும்‌ வடிவம்‌ 

ஆய்வில்‌ “அரை என்னும்‌ வடிவம்‌ மெய்‌ எழுத்தை முதலாகக்‌ கொண்ட சொல்லின்‌ 
முன்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. (எ.கா) அரை நாள்‌ (அகம்‌ 280-13) 
“பால்‌ என்னும்‌ வடிவம்‌ 

இவ்‌ வடிவம்‌ 'பாதி' என்னும்‌ பொருளில்‌ மெய்‌ எழுத்தை முதலாகக்‌ கொண்ட 
சொல்லின்‌ முன்‌ ஈரிடங்களில்‌ வருகின்றன. (எ.கா) பானாள்‌ (நநீ 175-6) 
ஒன்று 

இவ்‌ எண்ணுப்‌ பெயர்‌ ஒன்று, ஒரு, ஓர்‌, ஓரொரு என்னும்‌ வடிவங்களில்‌ வருகிறது. பிற 
அமைப்பாக, ஒருத்தி, ஒத்தி, ஒருவர்‌, ஒருவன்‌, ஒத்தன்‌, ஒருவனேம்‌, ஒருவேம்‌ என்ற 
வடிவங்களும்‌ இடம்பெற்றுள்ளன. 
“ஒன்று' என்னும்‌ வடிவம்‌ 

“ஒன்று' என்னும்‌ வடிவம்‌ தனித்தும்‌, இடைச்‌ சொல்லுடன்‌ சேர்ந்தும்‌ வருகின்றது. 
(எ.கா) ஒன்று இல்லை (நநீ 27-5); ஒன்று உடையேன்‌ (குறுந்‌ 230-4); ஒன்றே (நநீ 311-9) 
“ஒரு' என்னும்‌ வடிவம்‌ 

“ஒரு' என்னும்‌ வடிவம்‌ மெய்‌ எழுத்துக்களை மட்டுமே முதலாகக்‌ கொண்ட 
சொற்களின்‌ அடியாக வருகின்றது. உயிரெழுத்தைச்‌ சார்ந்த அமைப்பில்‌ இடம்பெறவில்லை. 
(எ.கா) ஒரு சிறை (நற்‌ 96-3); ஒரு தான்‌ (குறுந்‌ 123-2); ஒரு நிலை (கலி 134-9) 
“ஓர்‌' என்னும்‌ வடிவம்‌ 

“ஓர்‌ என்பது உயிரைச்‌ சார்ந்து எட்டு இடங்களிலும்‌, மெய்யெழுத்துக்களைச்‌ சார்ந்து 
மூன்று இடங்களிலும்‌ வருகின்றது. (எ.கா) உயிர்‌ ஓ்‌ அன்ன (நற்‌ 72-3); தனித்து ஓர்‌ தேர்‌ 
(குறுந்‌ 172-5) 
“ஓரொரு” என்னும்‌ வடிவம்‌ 

ஒரு என்னும்‌ பொருளைத்‌ தரும்‌ இச்சொல்‌ மெய்யெழுத்துக்களைச்‌ சார்ந்து வருகிறது. 
(எ.கா) ஓரொரு கால்‌ (கலி 141-7) 


70 


ஒரு என்பதன்‌ பிற வடிவங்கள்‌ 

“ஒரு' என்னும்‌ பெயர்‌ வடிவம்‌ த்தி, அர்‌, அன்‌, ஏன்‌, ஏம்‌ என்ற விகுதிகளைப்‌ பெற்றும்‌ 
வருகிறது. (௭.கா) சாயல்‌ ஒருத்திக்கு (கலி 140-10); அருகுவித்து ஒருவரை (கலி 142-2) 
ஒருவன்‌ நீத்தான்‌ (கலி 143-13); அன்னேன்‌ ஒருவனேன்‌ (கலி 140-12); ஒருவேம்‌ ஆகிய 
(குறுந்‌ 57-6) 
மேலும்‌, ஒத்தி, ஒத்தன்‌ என்னும்‌ இரு வடிவங்கள்‌ உள்ளன. (எ.கா) இ..து ஒத்தி (கலி 143-8); 
இ..து ஒத்தன்‌ (கலி 138-10) 
இரண்டு 

‘இரண்டு என்னும்‌ எண்ணுப்‌ பெயர்‌ இரண்டு, இரு என்னும்‌ வடிவங்களிலும்‌ இருவேம்‌, 
கவை என்னும்‌ பிற வடிவங்களிலும்‌ இடம்பெற்றுள்ளன. 
“இரண்டு என்னும்‌ வடிவம்‌ 

“இரண்டு என்னும்‌ வடிவம்‌ தனித்து ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகிறது. 
(எ.கா) நலியும்‌ விழுமம்‌ இரண்டு (கலி 142-58) 
“இரு' என்னும்‌ வடிவம்‌ 

*இரு' என்னும்‌ வடிவம்‌ மெய்யுடன்‌ வருகின்றது. 
(எ.கா) இரு பெருந்‌ தெய்வத்து (அகம்‌ 360-6) 

'இருவேம்‌' என்னும்‌ வடிவம்‌ இரு என்னும்‌ பொருளிலும்‌, கவை என்னும்‌ வடிவம்‌ 
இரட்டை என்னும்‌ பொருளிலும்‌ வருகிறது. 
“இருவேம்‌' என்னும்‌ வடிவம்‌ 

'இருவேம்‌' உயிரை அடுத்து ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகிறது. 
(எ.கா) இருவேம்‌ ஆகிய உலகத்து (குறுந்‌ 57-5) 
£'கவை' என்னும்‌ வடிவம்‌ 

'கவை' மெய்யடுத்து ஓரிடத்தில்‌ வருகிறது. (எ.கா) கவை மக (குறுந்‌ 324-6) 
மூன்று 

மூன்று” என்ற வடிவம்‌ உயிரை முதலாகக்‌ கொண்டு சொற்களின்‌ அடியாக 
ஈரிடத்திலும்‌, வேற்றுமை உருபைப்‌ பெந்று ஓரிடத்திலும்‌ வருகிறது. 
(எ.கா) ஞாலம்‌ மூன்று அடி (கலி 124-1); மூன்றின்‌ ஒன்றன்‌ (கலி 141-3) 
நான்கு 

இவ்‌ எண்ணுப்‌ பெயரைச்‌ சுட்ட நான்கு, நால்‌ என்னும்‌ வடிவங்கள்‌ காணப்படுகின்றன. 
'நான்கு' என்னும்‌ வடிவம்‌ 

இவ்வடிவம்‌ ஓரிடத்தில்‌ மட்டும்‌ தனித்து வருகிறது. (எ.கா) நல்‌ நான்கு (அகம்‌ 400-9) 
'நால்‌' என்னும்‌ வடிவம்‌ 

இவ்வடிவம்‌ மெய்‌ எழுத்துக்களை மட்டுமே முதலாகக்‌ கொண்டு ஓரிடத்தில்‌ வருகிறது. 
(எ.கா) நால்‌ திசையும்‌ (கலி 120-9) 


71 


ஐந்து 
“ஐந்து' என்னும்‌ எண்ணுப்‌ பெயரைக்‌ சுட்டும்‌ 'ஜம்‌' என்ற வடிவம்‌ ஓரிடத்தில்‌ மெய்‌ 
எழுத்தை முதலாகக்‌ கொண்டு வருகிறது. (எ.கா) ஐம்பால்‌ (நந்‌ 96-6) 
ஏம்‌ 
“ஏழ்‌' என்னும்‌ எண்ணுப்‌ பெயர்‌ ஓரிடத்தில்‌ உயிர எழுத்தை முதலாகக்‌ கொண்டு 
வருகிறது. (எ.கா) ஏழ்‌ ஊர்‌ (குறுந்‌ 172-5) 
ஒன்பது 
*நவ' என்னும்‌ வடமொழிச்‌ சொல்‌ ஒன்பது என்ற எண்ணுப்‌ பெயரைச்‌ சுட்டும்‌ 
தன்மையில்‌ மெய்யை முதலாகக்‌ கொண்டு ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகிறது. 
(எ.கா) நவ நாட்டில்‌ (கலி 143-14) 
பத்து 
£பத்து' என்னும்‌ வடிவம்‌ உயிரை முதலாகக்‌ கொண்டு ஓரிடத்தில்‌ வருகிறது. 
(எ.கா) பத்து உருவம்‌ (கலி 136-6) 
நூறு 
“நூறு' என்னும்‌ வடிவம்‌ உயிரை முதலாகக்‌ கொண்டு ஓரிடத்தில்‌ வருகிறது. 
(எ.கா) நூறு அடுக்கினை (கலி 122-5) 


எண்களின்‌ பெயர்‌ வடிவங்களும்‌, பிற வடிவங்களும்‌ அட்டவணையில்‌ தரப்பட்டுள்ளன. 


வரிசை எண்‌ | எண்ணுப்‌ பெயர்கள்‌ | வடிவங்கள்‌ மொத்த எண்ணிக்கை 
1 ஒன்று ஒன்று 22 
ஒரு 24 
ஓரொரு 11 
ஒருவா்‌ 1 
ஒருவன்‌ 1 
ஒருவனேன்‌ | 
ஒருவேம்‌ | 
ஒத்தன்‌ | 
ஒத்தி 2 
2. இரண்டு இரண்டு 1 
இரு 1 
இருவேம்‌ 1 
கவை | 
3. மூன்று மூன்று 3 
4. நான்கு நான்கு 1 
நால்‌ 1 
5. ஐந்து ஐம்‌ | 


72 


6. ஏம்‌ ஏம்‌ | 
7. ஒன்பது நவ 1 
8. பத்து பத்து 1 
9 நூறு நூறு 1 


ஆய்வுப்‌ பகுதியில்‌ ஆறு, எட்டு என்ற எண்ணுப்‌ பெயர்கள்‌ இடம்பெறவில்லை. நவ 
என்ற வடசொல்‌ ஒன்பதைக்‌ குறிக்கப்‌ பயன்பட்டது. 
திசைப்‌ பெயர்கள்‌ (Direction Nouns) 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு திசைகளைச்‌ சுட்ட முறையே 
குண, குட, வட, தென்‌ எனும்‌ சொற்கள்‌ உள்ளன. (வடவர்‌ என்பதில்‌ 'வட' தென்னவன்‌ 
என்பதில்‌ “தென்‌”) 
கிழக்கு 

இத்திசையைச்‌ சுட்ட குண, குணக்கு, குணா, கொடி என்னும்‌ சொற்கள்‌ 
இடம்பெறுகின்றன. (எ.கா) குணக்கடல்‌ இவர்ந்து (நற்‌ 215-1); குணக்கு ஓழுக (நந்‌ 187-1); 
குணாஅது (அகம்‌ 90-9); எடுத்த கொடிமிசை (கலி 141-11) 
மேற்கு 

குட, குடக்கு என்பன மேற்றிசையைக்‌ குறிப்பனவாகும்‌. 
(எ.கா) குட மலை மறைய (நற்‌ 215-2); குடக்கு வாங்கு (நற்‌ 167-1) 
வடக்கு 

வடவர்‌ என்னும்‌ சொல்‌ ஆய்வுப்‌ பகுதியில்‌ வடக்கில்‌ உள்ளவரைக்‌ குறிக்கிறது. 
(எ.கா) வடவர்‌ தந்த வான்‌ (அகம்‌ 340-16) 
தெற்கு 

தென்னவன்‌ என்னும்‌ சொல்‌ தென்‌ நாட்டு மன்னனான பாண்டியனைக்‌ குறிக்கிறது. 
(எ.கா) தென்னவற்‌ தெளித்த (கலி 143-60) 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ திசைப்‌ பெயர்களின்‌ வருகை மிகவும்‌ குறைவு. 
இயற்பெயர்கள்‌ (Personal Names) 

பெயரடி நிலையிலான இப்பிரிவில்‌ மாற்றுப்‌ பெயர்கள்‌, எண்ணுப்‌ பெயர்கள்‌, திசைப்‌ 
பெயர்கள்‌ நீங்கலான பிற பெயர்கள்‌ அனைத்தும்‌ இயந்பெயர்களாகக்‌ கொள்ளப்படுகின்றன. 
இங்கு மக்களையோ, பொருட்களையோ பொதுவாகச்‌ சுட்டும்‌ பெயர்கள்‌ மட்டுமே 
இயந்பெயர்களாகத்‌ தரப்பட்டுள்ளன. இயற்பெயர்களை, 

1. பெயரடி * அம்‌ என்னும்‌ அமைப்பில்‌ பொருளால்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
வடிவங்களைப்‌ பெற்றோ, பெறாமலோ வருவன. 

2. பெயரடி * உயிர்‌, மெய்‌ ஒலிகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றைப்‌ பெற்று ஒன்றுக்கு மேற்பட்ட 


வடிவங்களில்‌ வருவன. 


73 


3. பெயரடி * உயிர்‌, மெய்‌ ஒலிகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றைப்‌ பெற்று பொருளால்‌ ஓரே 
வடிவத்தில்‌ வருவன. 
என்று மூன்று நிலைகளில்‌ வகைப்படுத்தித்‌ தரப்பட்டுள்ளன. 
அம்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 
“அம்‌' ஈற்றுப்‌ பெயர்கள்‌ அவற்றின்‌ ஆக்க  விகுதிகளின்‌ அடிப்படையில்‌ 
பிரிக்கப்படூுகின்றன. இப்‌ பெயர்கள்‌ எழுவாய்‌ நிலையிலும்‌, செயப்படுபொருள்‌ நிலையிலும்‌ 
வடிவில்‌ சிறிது வேறுபட்டு வருவன. இவை பொது நிலையில்‌ முழுமைப்‌ பொருளில்‌ 
வேறுபாடின்றி இருந்தாலும்‌ அவற்றின்‌ முன்‌, பின்‌ வருகின்ற சொந்களின்‌ தன்மையில்‌ அம்‌, 


அத்து, அத்த, அ ஈறுகளில்‌ முடிவனவாய்‌ உள்ளன. 


(எ.கா) அவலம்‌ - அம்‌ (நற 348-14); இன்பத்துள்‌ - அத்து (கலி 138-29) 

மரத்த - அத்த (அகம்‌ 270-12); அவல - ௮ (கலி 123-17) 
அம்‌ ஈற்றில்‌ முடியும்‌ சொற்கள்‌ 

பெயரடி * அம்‌ என்ற அமைப்பில்‌ 153 சொற்கள்‌ இடம்பெறுகின்றன. (எ.கா) அகம்‌; 
அகலம்‌; அடக்கம்‌; அடுக்கம்‌; அத்தம்‌; அயம்‌; அயாஅம்‌; அரம்‌; அரவம்‌; அருப்பம்‌; அவலம்‌; 
அழுவம்‌; அற்றம்‌; அன்னம்‌; ஆஅம்‌; ஆக்கம்‌; ஆகம்‌; ஆகுலம்‌; ஆயம்‌; ஆர்வம்‌; ஆரம்‌; 
ஆலம்‌; ஆவிரம்‌; இடம்‌; இமையம்‌; இல்லம்‌; இன்பம்‌; இனம்‌; உருவம்‌; உலகம்‌; உள்ளம்‌; 
எகினம்‌; எச்சம்‌; எருத்தம்‌; எவ்வம்‌; ஏமம்‌; ஜயம; ஒழுக்கம்‌; ஓற்கம்‌; ஓதம்‌; கணம்‌; 
கணிகாரம்‌; கயம்‌; கரகம்‌; கலம்‌; கழகம்‌; கழுமலம்‌; களம்‌; கனம்‌; காட்டம்‌; காமம்‌; காலம்‌; 
கானம்‌; குட்டம்‌; குரவம்‌; குளம்‌; குற்றம்‌; குன்றம்‌; கூற்றம்‌; கொள்கலம்‌; கொற்றம்‌; சகடம்‌; 
சண்பகம்‌; சதுக்கம்‌; சமம்‌; சாய்க்கானம்‌; சிமையம்‌; சினம்‌; சுரம்‌; செருக்கம்‌; செல்வம்‌; 
ஞாலம்‌; தடுமாற்றம்‌; தவம்‌; தாயம்‌; தாரம்‌; திறம்‌; துயரம்‌; துறக்கம்‌; துன்பம்‌; தெய்வம்‌; 
தோற்றம்‌; நயம்‌; நலம்‌; நாட்டம்‌; நாற்றம்‌; நிணம்‌; நியமம்‌; நிலம்‌; நிறம்‌; நீலம்‌; நுகம்‌; 
நுடக்கம்‌; நெஞ்சம்‌; நெஞ்சினம்‌; நோக்கம்‌; பக்கம்‌; பண்ணியம்‌; பணிலம்‌; பதம்‌; பயம்‌; 
பரப்பகம்‌; பருவம்‌; பலி; பவத்திரி; பழம்‌; பாக்கம்‌; பாட்டம்‌; பிரசம்‌; புருவம்‌; புலம்‌; புறம்‌; 
பொலம்‌; பெளவம்‌; மடம்‌; மண்டிலம்‌; மண்ணகம்‌; மதியம்‌; மயக்கம்‌; மரம்‌; மருங்கூர்ப்பட்டினம்‌; 
மறம்‌; மன்றம்‌; மனம்‌; மாயம்‌; முகம்‌; முடம்‌; முண்டகம்‌; முத்தம்‌; முயக்கம்‌; முற்றம்‌; யாமம்‌; 
வங்கம்‌; வஞ்சம்‌; வஞ்சினம்‌; வட்டம்‌; வண்ணம்‌; வயம்‌; வருத்தம்‌; வலம்‌; வளம்‌; வளாஅகம்‌; 
வறம்‌; வானம்‌; வித்தம்‌; வித்தாயம்‌; வியம்‌; விழுமம்‌; விளக்கம்‌; வெள்ளம்‌; வேழம்‌; வையகம்‌; 
வையம்‌ 
ஆம்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ மூன்று சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. (௭.கா) எல்லாம்‌; எலாம்‌; கடாம்‌ 
உயிர்‌, மெய்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

பெயர்ச்‌ சொற்களை அவற்றின்‌ ஈற்றெழுத்தின்‌ அடிப்படையில்‌ உயிர்‌, மெய்‌ எனப்‌ 
பிரித்து, 1. பெயரடி * உயிரீநு; 2. பெயரடி * மெய்யீறு என்னும்‌ இரு நிலைகளில்‌ 


தரப்பட்டுள்ளன. 


74 


பெயரடி * உயிரீறு 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ என்னும்‌ அமைப்பிலான 
உயிரீந்நுப்‌ பெயர்கள்‌ உள்ளன. 
அகர ஈறு 

இவ்வமைப்பில்‌ 41 சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. (௭.கா) அக; அரைச; அலவ; அற; 
அன்ன; இராஅ; இற; இன; ஈர; உதுவ; உருவ; எவ்வ; எனவ; தெ; கடாஅ; கண; கத; 
கதவ; கய; காம; குறிய; கொங்க; சில; சுநாஅ; செல்வ; தக்க; நிற; நெஞ்ச; பல; புற; புன; 
பொல; மக; மர; மருங்க; மாய; மராஅத்த; முண்டக; யாம; வய; வெள்ள 
ஆகார ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 12 சொற்கள்‌ காணப்படுகின்றன. (௭.கா) ஆ; இரா; இறா; எல்லா; கா; 
காவா; சுநா; துன்னா; நா; நிலா; புலா; மா 
இகர ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இத்தன்மையில்‌ 150 சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. (எ.கா) அங்காடி; அடி; அணி; 
அத்திரி; அந்தி; அம்பி; அயினி; அரும்பு; அருவி; அலரி; அழிசி; அளி; ஆழி; இடி; இப்பி; 
இவுளி; இளி; இறைச்சி; உச்சி; உத்தி; உந்தி; உழி; உள்வழி; உளி; ஊர்க்குரீஇ; ஊர்த்தி; 
எரி; எல்லி; ஒதி; ஒலி; ஒளி; ஓதி; கட்சி; கடி; கண்ணி; கதி; கரி; கலி; கழனி; கழி; கனலி; 
கனவி; கனி; காதலி; காவி; கிளவி; குடி; குடுமி; குருதி; குரீஇ; குழவி; குறி; கெண்டி; கொடி; 
கொடூஞ்சி; கோடி; சாடி; சுழி; செருந்தி; செல்வி; செவ்வழி; செவி; சேரி; சேறி; ஞமலி; தகுதி; 
தடி; தமி; தழுஉஅணி; தனி; தாலி; திகிரி; திரி; தீங்கு; துத்தி; துதி; தும்பி; துளி; துன்னி; 
துனி; தூவி; தொகுதி; தொடி; தொண்டி; தொழுதி; தோட்டி; தோணி; தோழி; நண்ணி; நணி; 
நம்பி; நவ்வி; நிதி; நீர்க்குமிழி; நுதி; நெல்லி; நெறி; நேமி; நொச்சி; பகந்குறி; பசி; பஞ்சி; 
பணி; பதி; பருதி; பழி; பள்ளி; பறி; பனி; பாணி; பிணி; பிழி; பீலி; புணர்ச்சி; புணரி; புரவி; 
புரி; புலவி; புள்ளி; புளி; பொதி; பொரி; பொழிய; பொறி; மகிழ்ச்சி; மதி; மறுமொழி; மாரி; 
முச்சி; முடி; முதுமொழி; முரற்சி; முறி; மேனி; மொழி; வதி; வரி; வல்சி; வலம்புரி; வலி; வழி; 
வழுதி; வள்ளி; வளி; விளி; வெளி; வெறி; வேலி; வேள்வி 


ஈகார ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 
இத்தன்மையில்‌ 3 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) தீ மீ; வீ 


உகர ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 


இவ்வமைப்பில்‌ 241 சொற்கள்‌ காணப்படுகின்றன. (எ.கா) அஞ்சு; அடும்பு; அணங்கு; 


அம்பு; அமிழ்து; அரவு; அரைசு; அளவு; அறிவு; அன்பு; அனைத்து; ஆசு; ஆர்க்காடு; ஆற்று; 
ஆறு; இணைவு; இயைபு; இரவு; இரும்பு; இற்று; இறவு; இறு; இன்பு; இன்று; இனிது; 
இனியது; இனைபு; உடம்பு; உப்பு; உரவு; உரு; உருவு; உலகு; உழவு; உறு; உறுப்பு; 
உறையுட்‌ட; ஊங்கு; ஊற்று; எஞ்ஞான்று; எயிற்று; எயிறு; எருக்கு; எருது; எல்லு; எளிது; 
ஏது; ஏற்று; ஐது; ஒழுக்கு; கடிது; கதவு; கதுப்பு; கந்து; கயிற்று; கயிறு; ௧௫௬; கருக்கு; 
கரும்பு; கலக்கு; கவறு; கழுது; களவு; களிற்று; களிறு; கற்பு; கன்று; கனவு; காட்டு; காடு; 


காம்பு; காமரு; குண்டு; குருகு; குருத்து; குரூட; குவவு; குழுஉ; குளம்பு; குன்று; கூம்பு; 


75 


கூந்று; கெடிறு; கையற்று; கையாறு; கொக்கு; கொழு; கோங்கு; கோட்ட; கோடு; சாகாட்டு; 
சாந்து; சால்பு; சிதைவு; சிலம்பு; சிறுகுபு; சிறப்பு; சிறிது; சுணங்கு; சுரும்பு; சுறவு; சூட்டு; 
செரு; செறிவு; செறு; செறுவு; சேர்ப்பு; சேற்று; சேறு; சோற்று; சோறு; ஞான்று; ஞாயிறு; 
ஞான்று; ஞிமிறு; ஞெண்டு; தகைவு; தடவு; தவறு; தாது; திரு; தீது; துசும்பு; துன்பு; தூது; 
தூம்பு; தூர்பு; தெரு; தெளிவு; தெற்று; தெறு; தொகுபு; தொடர்பு; தொன்று; தோட்டு; தோடு; 
நக்கு; நகுபு; நஞ்சு; நட்பு; நடு; நண்பு; நயப்பு; நரம்பு; நற்பாற்று; நறவு; நன்று; நனவு; நாட்டு; 
நாடு; நாணு; நாவு; நிலவு; நுங்கு; நுசுப்பு; நெஞ்சு; நேர்பு; பகட்டு; பகடு; பண்டு; பண்பு; பந்து; 
பசப்பு; பரப்பு; பரிசு; பரிவு; பருந்து; பளிங்கு; பாம்பு; பார்ப்பு; பாற்று; பிரிவு; பிறிது; பிழைப்பு; 
பின்னு; புதிது; புதுவது; புரவு; புலம்பு; புலவு; புள்ளு; புன்கு; பெண்டு; பேது; பொடி; பொது; 
பொதும்பு; பொழுது; பொற்பு; பொறையாறு; போது; போழ்து; மரபு; மருங்கு; மருந்து; மருப்பு; 
மருவு; மழு; மறுகு; மாசு; மார்பு; மிடற்று; மின்னு; முடவு; முத்து; முரசு; முரைசு; முழவு; 
முழுது; முன்பு; மெழுகு; மோட்டு; யாற்று; வட்டு; வடு; வண்டு; வம்பு; வயக்கு; வயிறு; வரம்பு; 
வரிபு; வலிது; வழக்கு; வழிபட்டு; வள்பு; வறிது; வனப்பு; வாக்கு; வாவு; விசும்பு; விருந்து; 


விருப்பு; விழவு; விளக்கு; வெரு; வேது; வேந்து; வேம்பு; வேறு 
ஊகார ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 3 சொற்கள்‌ காணப்படுகின்றன. (எ.கா) கொண்மூ; தூ; பூ 
ஏகார ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றது. (எ.கா) தே 


ஜகார ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 


இவ்வமைப்பில்‌ 240 சொற்கள்‌ காணப்படுகின்றன. (எ.கா) அகை; அடை; அணை; 


அயிலை; அரிவை; அரை; அலை; அவை; அளவை; அளை; அறிவுடைமை; அறை; அன்னை; 


அனை; ஆண்மை; ஆவிரை; இசை; இடும்பை இடை; இணை; இதை; இம்மை; இமை; 
இருக்கை; இருப்பை; இரை; இலை; இழை; இளை; இறை; இன்மை; இன்னாமை; ஈங்கை; 


ஈகை; உடைமை; உண்மை; உரிமை; உரை; உலை; உழிஞை; உழை; உளை; உறை; 


ஊதை; எந்தை; எல்லை; ஏற்றை; ஓடை; ஒல்லை; ஒஓஒழுகை; ஓசை; ஓரை; ஓலை; கங்கை; 
கடை; கணை; கரை; கவ்வை; கவலை; கவை; களை; கறவை; காக்கை; காரிகை; காலை; 


காவோலை; கிடக்கை; கிழமை; கிளை; கிளைமை; குடந்தை; குடம்பை; குடிமை; குடை; 


குப்பை; குரம்பை; குரவை; குருளை; குலை; குவளை; குவை; குழை; கூகை; கழை; 
கேண்மை; கை; கைவளை; கைதை; கொடியவை; கொடுமை; கொலை; கொள்ளை; 
கொளை; கொற்கை; கொன்றை; கோட்டை; கோடை; கோதை; கெளவை; சிமை; சிலை; 
சிறுமை; சிறை; சினை; சும்மை; சுவை; செம்மை; சேக்கை; ஞெமை; தகை; தகைமை; 


தண்ணுமை; தந்தை; தரை; தழை; தளை; தாமரை; தாழை; தானை; திசை; திதலை; திரை; 


தில்லை; திவலை; திறை; தினை; துணை; தும்பை; துவலை; துறை; துனை; தேரை; 
தொகை; தொடலை; தொடை; நகை; நசை; நடை; நனை; நாரை; நாளவை; நாளை; நிரை; 


நிலை; நுந்தை; நுரை; நுவ்வை; நுனை; நெருநை; நேரிழை; நொடை; பகை; பகைத்தழை; 


பகைமை; பசலை; படப்கை; படுக்கை; படை; பண்டை; பணை; பதுக்கை; பயலை; பரியரை; 


76 


பரவை; பறை; பனை; பாசறை; பாவை; பிள்ளை; பிறை; பின்றை; புகை; புடை; புணை; 
புரிசை; புரை; புறந்தை; புன்மை; புன்னை; புனை; பூங்கோதை; பூட்கை; பூளை; பெடை; 
பெண்ணை; பெண்மை; பெருந்தகை; பெருமை; பேடை; பேதை; பேதைமை; பொறை; 
மடந்தை; மரந்தை; மருங்கை; மலை; மழை; மறுமை; மறை; மனை; மாத்திரை; மாந்தை; 


மாமை; மிசை; மிடை; மிதவை; முகை; முட்டை; முதலை; முல்லை; முலை; முறை; 


முன்கை; மெய்மை; மை; யாக்கை; யாமை; யானை; வகை; வகைமை; வசை; வடந்தை; 
வதுவை; வரை; வல்லை; வலை; வளை; வாடை; வாய்மை; வாழ்க்கை; விச்சை; விசை; 
விலை; வினை; வெள்ளை; வேட்கை; வை; வைகறை 
ஓகார ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றது. (எ.கா) நோ 
பெயரடி * மெய்யீறு 

ண்்‌,ம்‌,ய்‌,௱ர்‌,ல்்‌, ம்‌, ள்‌, ன்‌ என்னும்‌ அமைப்பிலான மெய்யீற்றுப்‌ பெயர்கள்‌ ஆய்வுப்‌ 
பகுதியில்‌ காணப்படுகின்றன. 
ண்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 19 சொற்கள்‌ காணப்படுகின்றன. (௭.கா) ஆண்‌; இடுக்கண்‌; கடைக்கண்‌; 
கண்‌; சேண்‌; ஞாண்‌; தூண்‌; நடுவண்‌; நாண்‌; நாப்பண்‌; பண்‌; புண்‌; புன்கண்‌; பூண்‌; பெண்‌; 
மாண்‌; முரண்‌; வண்‌; வன்கண்‌ 
ம்‌ ஈநீறுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 7 சொற்கள்‌ காணப்படுகின்றன. (எ.கா) ஈரம்‌; ஏம்‌; கூரும்‌; நெய்ம்‌; 
தேஎம்‌; தேம்‌; வெம்‌ 
ய்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 18 சொற்கள்‌ காணப்படுகின்றன. (எ.கா) ஆஅய்‌; ஆய்‌; காமநோய்‌; 
காய்‌; குழாய்‌; தாய்‌; துறைவாய்‌; நாய்‌; நாவாய்‌; நீர்நாய்‌; நெய்‌; நோய்‌; பொய்‌; பேஎய்‌; 
பைஞ்சாய்‌; மெய்‌; யாய்‌; வாய்‌ 
ர்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 140 சொற்கள்‌ இடம்பெறுகின்றன. (௭.கா) அஞர்‌; அடர்‌; அண்டர்‌; அதர்‌; 
அந்தணர்‌; அமர்‌; அயிர்‌; அரமகளிர்‌; அரைசரா்‌; அலர்‌; அன்புமார்‌; அன்னர்‌; ஆயத்தார்‌; இடர்‌; 
இணர்‌; இளையர்‌; இளையவர்‌; இளையார்‌; இளையோர்‌; இன்னீர்‌; இனம்காப்பார்‌; ஈர்‌; உகிர்‌; 


உமணர்‌; உயிர்‌; உவர்‌; உழவர்‌; ஊணூர்‌; ஊர்‌; ஊரார்‌; எக்கர்‌; எதிர்‌; எமர்‌; எல்லீர; ஏள்‌; 


ஏர; ஜயா; ஒல்லாதார்‌; கண்ணீர்‌; கதவர்‌; கதிர்‌; கவிர்‌; கவுரியர்‌; காதஸ்‌; காதலோர்‌; காமர்‌; 
கார்‌; கிளவியார்‌; கிளைஞர்‌; குளிர்‌; குறும்பூர்‌; கூதிர்‌; கேள்வர்‌; கேள்‌; கோசர்‌; கோதையர்‌; 
கோவலர்‌; சான்றவர்‌; சான்றோர்‌; சிஸ்‌; சிறாஅர்‌; சீர்‌; சுடர்‌; கூர்‌; செக்கர்‌; செயிர்‌; செல்லூர்‌; 
சோழர்‌; ஞாங்கர்‌; தங்கையர்‌; தண்ணீர்‌; தமர்‌; தமியர்‌; தயிர்‌; தாயர்‌; தார்‌; துணையார்‌; துயர்‌; 
துறைவர்‌; தேர்‌; தொழுவர்‌; தோணியர்‌; நகர்‌; நண்ணார்‌; நன்னர்‌; நார்‌; நிகர்‌; நீர்‌; நொதுமலர்‌; 


படர்‌; பண்புமார்‌; பரதவர்‌; பலர்‌; பாணர்‌; பார்‌; பிசிர்‌; பிணர்‌; பிதிர்‌; பிறர்‌; பிறவுமார்‌; பீர்‌; புகர்‌; 


புகாஅர்‌; புணர்‌; புதல்வர்‌; பூழியர்‌; பெண்டிர்‌; பெரியோர்‌; பெருநர்‌; பொதும்பர்‌; போர்‌; போற்நார்‌; 


77 


மகளிர்‌; மடவர்‌; மம்மர்‌; மயிர்‌; மருத்துவர்‌; மல்லர்‌; மலர்‌; மலிர்‌; மாஅந்தளிர்‌; மாதர்‌; மாந்தர்‌; 
மாந்தளிர்‌; முடுக்கர்‌; முதல்வர்‌; முதுநா; முந்நீர்‌; முள்ளூர்‌; யாணர்‌; யாவிர்‌; யாவர்‌; வயிர்‌; 
வலைவர்‌; விச்சியர்‌; வெதிர்‌; வெந்நா; வேட்டுவர்‌; வேந்தர்‌; வேர்‌ 
ல்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 142 சொற்கள்‌ இடம்பெறுகின்றன. (எ.கா) அகமடல்‌; அண்ணல்‌; 
அணில்‌; அதிரல்‌; அம்பல்‌; அயல்‌; அயில்‌; அரில்‌; அல்கல்‌; அல்குல்‌; அல்லல்‌; அழல்‌; 
அள்ளல்‌; அழுங்கல்‌; அறல்‌; அன்றில்‌; ஆம்பல்‌; ஆரல்‌; இகல்‌; இயல்‌; இல்‌; இறல்‌; உடல்‌; 
ஊசல்‌; ஊடல்‌; எயில்‌; எல்‌; எழில்‌; எறில்‌; ஐம்பால்‌; ஒக்கல்‌; கங்குல்‌; கடல்‌; கண்டல்‌; 
கணைக்கால்‌; கயல்‌; கல்‌; கனல்‌; காண்டவாயில்‌; காதல்‌; காயல்‌; கால்‌; காவல்‌; கானல்‌; 
கிளிஞ்சில்‌; குணில்‌; குரல்‌; குராஅல்‌; குரால்‌; குழல்‌; கூந்தல்‌; கைவல்‌; கொண்டல்‌; கோடல்‌; 
கோல்‌; சாயல்‌; சில்‌; சுட்டுவிரல்‌; சுவல்‌; சூல்‌; செம்மல்‌; செல்லல்‌; சேவல்‌; சொல்‌; ஞாழல்‌; 
தப்பல்‌; திமில்‌; திறல்‌; துகில்‌; துயில்‌; தூண்டில்‌; தூவல்‌; தெருமரல்‌; தேரல்‌; தேறுதல்‌; 
தொய்யில்‌; தொல்‌; தொழில்‌; தோன்றல்‌; நகல்‌; நண்பகல்‌; நாவல்‌; நிமிரல்‌; நிரல்‌; நிழல்‌; நீல்‌; 
நீழல்‌; நுதல்‌; நூல்‌; நெய்தல்‌; நெருநல்‌; நெல்‌; நென்னல்‌; நொதுமல்‌; பகல்‌; பரிசில்‌; பருவரல்‌; 
பனுவல்‌; பாடல்‌; பாயல்‌; பால்‌; புகல்‌; புல்‌; புலம்பல்‌; புலவல்‌; புலா௮ல்‌; புலால்‌; புனல்‌; பூசல்‌; 
பொங்கல்‌; பொதியில்‌; பொம்பல்‌; பொய்தல்‌; பொழில்‌; மகன்றில்‌; மங்ககுல்‌; மடங்கல்‌; மடல்‌; 
மடவரல்‌; மயில்‌; மரல்‌; மல்லல்‌; மால்‌; மிதிதோல்‌; முக்கோல்‌; முதல்‌; முயால்‌; முறுவல்‌; 
மேல்‌; மையல்‌; வண்டல்‌; வயல்‌; வாயில்‌; வாவல்‌; விடியல்‌; விரல்‌; வில்‌; விறல்‌; வெயில்‌; 
வேல்‌; வேனில்‌; வைகல்‌ 
ழ்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 11 சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. (௭.கா) இதழ்‌; ஊழ்‌; கலுழ்‌; காழ்‌; கீழ்‌; 
கேழ்‌; தாம்‌; புகழ்‌; மகிழ்‌; யாழ்‌; வீழ்‌ 
ள்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 32 சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. (எ.கா) அருள்‌; அள்‌; இருள்‌; உள்‌; 
ஒள்‌; கடவுள்‌; கள்‌; கேள்‌; சூம்‌; தாள்‌; திங்கள்‌; துகள்‌; தெருள்‌; தையலாள்‌; தோள்‌; 
நள்ளிருள்‌; நாள்‌; பரதமாக்கள்‌; பாந்தள்‌; புள்‌; பையுள்‌; பொருள்‌; மகள்‌; மஞ்சள்‌; மடவோள்‌; 
மருள்‌; மாக்கள்‌; மாதராள்‌; மொக்குள்‌; வள்‌; வாள்‌; வேள்‌ 
ன்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

இவ்வமைப்பில்‌ 88 சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. (௭.கா) அரசன்‌; அரைசன்‌; அலவன்‌; 


அறன்‌; அன்‌; ஆண்மகன்‌; ஆன்‌; இடன்‌; இராமன்‌; இனன்‌; உரன்‌; ஊரன்‌; ஊன்‌; எனைத்தான்‌; 


கடன்‌; கணவன்‌; கம்மியன்‌; கவின்‌; கள்வன்‌; காதலன்‌; காதலோன்‌; காமன்‌; காலன்‌; கான்‌; 
கிழவோன்‌; குட்டுவோன்‌; கேள்வன்‌; கொண்கன்‌; கொன்‌; கோட்டுமீன்‌; கோமான்‌; 
சடைக்கரந்தான்‌; சின்‌; செங்கோலான்‌; செங்கோன்‌; செல்வன்‌; செல்வென்‌; சேர்ப்பன்‌; ஞான்‌; 
தப்பித்தான்‌; தித்தன்‌; திரையன்‌; திறன்‌; துறைவன்‌; தெரியலான்‌; தென்னவன்‌; தேன்‌; நயன்‌; 
நலன்‌; நன்னன்‌; நாடன்‌; நிலன்‌; நெடியோன்‌; நேமியான்‌; பயன்‌; பரதவன்‌; பரியன்‌; பன்‌; 


பாகன்‌; பாணன்‌; பின்‌; புலம்பன்‌; புலன்‌; புறன்‌; புனவன்‌; பெரியன்‌; பெருமகன்‌; பொறையன்‌; 


78 


பொன்‌; மகன்‌; மடன்‌; மதன்‌; மரன்‌; மறவன்‌; மன்னவன்‌; மன்னன்‌; மாயவன்‌; மின்‌; மீன்‌; 
முதல்வன்‌; முதிரந்தவன்‌; முன்‌; வயின்‌; வலவன்‌; வாஅன்‌; விறன்‌; வெளியன்‌; வேந்தன்‌ 

அம்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ அடையும்‌ மாற்றங்கள்‌ 

பெயரடி * அம்‌ என்னும்‌ நிலையிலான சொற்கள்‌ வாக்கியத்தில்‌ அடையும்‌ 
மாந்றங்களைத்‌ தவிர பொருள்‌ நிலையில்‌ எவ்வித மாற்றமும்‌ பெறவில்லை; ஆயினும்‌ வடிவில்‌ 
சில மாற்றங்களை அடைகின்றன. அத்துடன்‌ மாந்நங்கள்‌ சில மொழி இறுதியிலும்‌ 


காணப்படுகின்றன. அம்‌ ஈற்றுச்‌ சொற்களைப்‌ போன்று பிற சொற்களும்‌ அடையும்‌ மாற்றங்கள்‌ 


இப்பகுதியில்‌ சுட்டப்படூுகின்றன. 
“ம்‌” பிரிவு 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ “அம்‌” ஈறு இன்றி பெயரடி மட்டும்‌ அவற்றின்‌ பொருளை உணர்த்தும்‌ 
அமைப்பு தரப்படுகின்றன. இவ்வமைப்பில்‌ 12 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) அறம்‌ - அறன்‌; இடம்‌ - இடன்‌; இனம்‌ - இனன்‌; நயம்‌ - நயன்‌; நலம்‌ - நலன்‌; 
நிலம்‌ - நிலன்‌; புலம்‌ - புலன்‌; மடம்‌ - மடன்‌; மரம்‌ - மரன்‌; வானம்‌ - வான்‌; இல்லம்‌ - இல்‌; 
நீலம்‌ - நீல்‌ 
அம்‌ - உ பிரிவு 

“. அம்‌” விகுதி “- உ” எனத்‌ திரிந்து அம்‌ - உ, அம்‌ - வு என்ற இரு தன்மைகளில்‌ 
காணப்படுகின்றன. 
அம்‌ - உ வடிவம்‌ 

அம்‌ - உ எனத்திரிந்து ஒரே பொருளைத்‌ தருவனவாக ஆறு சான்றுகள்‌ உள்ளன. 
(எ.கா) உலகம்‌ - உலகு; புன்கம்‌ - புன்கு; நெஞ்சம்‌ - நெஞ்சு; அச்சம்‌ - அஞ்சு; 
துன்பம்‌ - துன்பு; முத்தம்‌ - முத்து 
அம்‌ - வு வடிவம்‌ 

இதில்‌ இரு சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) உருவம்‌ - உருவு; முடம்‌ - முடவு 
பொருளால்‌ ஒன்றுபட்ட உயிர்‌, மெய்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 

“அம்‌” ஈற்றுப்‌ பெயர்களைப்‌ போன்று பிற உயிர்‌, மெய்‌ ஈற்றுப்‌ பெயர்களும்‌ சொல்லின்‌ 
முதல்‌, இடை, இறுதி என்ந மூவிடங்களிலும்‌, வடிவங்களால்‌ வேறுபடினும்‌ ஒரே பொருளைத்‌ 
தருகின்றது. 
சொல்‌ முதல்‌ ஒலிமாற்றம்‌ 

சொல்லுக்கு முதலில்‌ ஓஒலிமாற்றம்‌ நிகழ்ந்து பொருள்‌ மாறுபடாத நிலையில்‌ 1. முதல்‌ 
நீண்டு ஒரு சொல்லும்‌, 2. முதல்‌ நெடில்‌ குறுகி ஒரு சொல்லும்‌, 3. முதல்‌ திரிந்து இரண்டு 
சொற்களும்‌, 4. மொழி முதல்‌ தோற்றமாக இரு சொற்கள்‌, 5. மொழி முதல்‌ கெட்டு ஒரு 
சொல்லும்‌ இடம்பெறுகின்றன. 
முதல்‌ நீண்டு வரல்‌ (எ.கா) நிழல்‌ - நீழல்‌ 
முதல்‌ நெடில்‌ குறுகி வரல்‌ (௭.கா) சேறு - செறு 


79 


முதல்‌ திரிந்து வரல்‌ (எ.கா) 1. யாய்‌ - தாய்‌; 2. ஞெண்டு - நண்டு 
முதல்‌ தோற்றம்‌ (எ.கா) 1. உச்சி - முச்சி; 2. ஆமை - யாமை 
முதல்‌ கெடல்‌ (எ.கா) வளை - அளை 
சொல்‌ இடை ஓலி மாந்றம்‌ 

சொல்லுக்கு இடையில்‌ வரும்‌ ஒலி மாற்றம்‌ பொருள்‌ மாறுபடாத நிலையில்‌ 1. நீட்சி 
பெற்ற ஆறு சொற்கள்‌ 2. குறுகிய ஆறு சொற்கள்‌ 3. திரிதல்‌ தன்மையில்‌ மூன்று சொற்கள்‌ 
4. மொழி இடை கெட்டு இரு சொற்கள்‌ 5. அளபெடை பெற்று ஆறு சொற்களும்‌ 
இடம்பெறுகின்றன. 
நீட்சி பெறல்‌ (எ.கா) 1. இரவு - இராஅ; 2. முயல்‌ - முயால்‌; 3. குரல்‌ - குரால்‌; 4. யாவர்‌ - 
யாவர்‌; 5. காதலன்‌ - காதலோன்‌; 6. மன்னன்‌ - மன்னவன்‌ 
குறுகி வரல்‌ (௭.கா)1. இறால்‌ - இறவு; 2. சுறா - சுறவு; 3. புதியது - புதிது; 4. புலால்‌ - 
புலவு; 5. நிலா - நிலவு 
திரிந்து வரல்‌ (எ.கா) 1. நட்பு - நண்பு; 2. முரசு - முரைசு; 3. செல்வன்‌ - செல்வென்‌ 
மொழி இடை கெடுதல்‌ (எ.கா) 1. அன்னை - அனை; 2. கொள்ளை - கொளை 
அளபெடை பெற்றுவரல்‌ (எ.கா) 1. வான்‌ - வாஅன்‌; 2. பேய்‌ - பேஎய்‌; 3. சிறுவ - சிறாஅர்‌; 
4. மாந்தளிர்‌ - மாஅந்தளிர்‌; 5. புகார்‌ - புகாஅர்‌; 6. குரால்‌ - குராஅல்‌ 
சொல்‌ இறுதி ஓலி மாற்றம்‌ 
“அம்‌” கெட்டு ஏற்படும்‌ ஒலி மாற்றங்களும்‌ உயிர்‌, மெய்‌ கெட்டுப்‌ பொருள்‌ 
மாறுபடாமல்‌ ஏந்படூும்‌ ஒலி மாற்றங்களும்‌ இப்பகுதியில்‌ இடம்பெறுகின்றன. 1. அம்‌ ஈறு 
கெட்டு இருபத்து நான்கு சொற்கள்‌, 2. இறுதி எழுத்து மட்டும்‌ மாந்றம்‌ பெந்ற மூன்று 
சொற்கள்‌, 3. உகரம்‌ இகரமாகித்‌ திரிந்த இரு சொற்கள்‌, 4. உகரம்‌ அகரமாகித்‌ திரிந்த ஒரு 
சொல்‌, 5. இகரம்‌ உகரமாகித்‌ திரிந்த ஒரு சொல்‌, 6. இறுதி திரிந்து ஜந்து சொல்‌, 7. 
இறுதி மெய்‌ மிக்கு ஒரு சொல்‌ என்பன இப்பகுதியில்‌ இடம்பெறுகின்றன. 
அம்‌ ஈறு கெடல்‌ (எ.கா) 1. அகம்‌ - அக; 2. அறம்‌ - அந; 3. அன்னம்‌ - அன்ன; 
4. இனம்‌ - இன; 5. ஈரம்‌ - ஈர; 6. உருவம்‌ - உருவ; 7. உள்ளம்‌ - உள்ள; 8. 
எல்லாம்‌ - எல்லா; 9. எவ்வம்‌ - எவ்வ; 10. ஓதம்‌ - ஓத; 11. கணம்‌ - கண; 12. கதம்‌ - 


கத; 3. கயம்‌ - கய; 14. காமம்‌ - காம; 15. ஞாணம்‌ - ஞாண; 13. செல்வம்‌ - செல்வ; 14. 


நெஞ்சம்‌ - நெஞ்ச; 15. புறம்‌ - புந; 16. புனம்‌ - புன; 17. பொலம்‌ - பொல; 18. 
பைதலம்‌ - பைதல; 19. மடம்‌ - மட; 19. மரம்‌ - மர; 19. மாயம்‌ - மாய; 
20. முண்டகம்‌ - முண்டக; 21. வயம்‌ - வய; 22. வெள்ளம்‌ - வள்ள; 23. விளக்கம்‌ - 


விளக்கு, 24. யாம்‌ - யாம 

இறுதி மாற்றம்‌ (எ.கா) 1. சில - சின்‌; 2. பல - பன்‌; 3. புல்‌ - புன்‌ 
உகரம்‌ இகரமாதல்‌ (எ.கா) 1. பஞ்சு - பஞ்சி; 2. கனவு - கனவி 
உகரம்‌ அகரமாதல்‌ (எ.கா) கதவு - கதவ 


இகரம்‌ உகரமாதல்‌ (எ.கா) தொகுதி - தொகுபு 


80 


இறுதி திரிதல்‌ (எ.கா) 1. மின்னல்‌ - மின்னு; 2. சேய்மை - சேண்‌; 3. தீமை - தீது; 


4. அலர்‌ - அலரி; 5. ஊர்க்குருவி - ஊர்க்குரீஇ 


இறுதி மெய்‌ மிகல்‌ (எ.கா) 1. நெய்‌ - நெய்ம்‌ 2. ஈர்‌ - ஈரம்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட ஒலிமாற்றங்கள்‌ அடையும்‌ உயிர்‌, மெய்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ 
உயிர்‌, மெய்‌ ஈந்றுப்‌ பெயர்களுள்‌ சில ஒன்றுக்கு மேற்பட்ட ஒலிமாந்றங்களைப்‌ பெற்று 


பொருள்‌ மாற்றம்‌ அடையாமல்‌ காணப்படுகின்றன. இவை அட்டவணையில்‌ தரப்பட்டூள்ளன. 


வரிசை ஓலிமாற்றம்‌ வருகை வருகை நிலைகள்‌ 
எண்‌ எண்ணிக்கை 

1: ஓ 0; அடு உவ; டு ௮ 1 சான்றோர்‌ - சான்றவர்‌ 

2. ட ய்‌; *ற் l ஆறு - யாற்று 

3. உ 6; ஈவ்‌ டி l குருவி - குரீஇ 

4. ல்‌ உட; ஜ டு; உப்‌; டு ப்‌; 0 உ 1 பசலை - பசப்பு 

5. ம்‌ 0;ஐ 0; ௩;டு க்‌; டு உ 1 தீமை - தீங்கு 

6. அ டு;ர்‌ 0; ௨ வேந்தர்‌ - வேந்து 


‘1 ஓ 20; ஓ; உ௫௦டு்‌ 


பொழுது - போழ்து 


8. இ 50; 5௩ உ 5டு;த்‌ 0;உ 5௦ S விழுது - வீழ்‌ 

9. ட்‌ ள்‌; டு உ 1 புள்‌ - புள்ளு 

10. ற்‌ டப்‌; >உ 1 பெண்‌ - பெண்டு 

11. இ டு; ஆ;ன்‌ 0; ௮ ட்‌ 1 ஊரினர்‌ - ஊரார்‌ 

12. ட்‌ ஆ;டு ள்‌ 1 மாதர்‌ - மாதராள்‌ 

13. ர 0; ந்‌ 1 சேரி - சேறி 

14. அ டு;ர்‌ 0; உப்‌; ஓ ௨ 1 பொதும்பர்‌ - பொதும்பு 


ஒரு சொல்‌ பல மாற்றங்களைப்‌ பெறுதல்‌ 


ஒரு பொருளை உணர்த்தும்‌ ஒன்றுக்கு மேந்பட்ட சொற்கள்‌ ஒலிமாந்றம்‌ பெந்றுள்ளன. 


(எ.கா) அரசன்‌ - அரைசன்‌ - அரைச - அரைசு - அரைசர்‌ 
இரவு - இரா - இராஅ 
வானம்‌ - வான்‌ - வாஅன்‌ 
பல்‌ - பல - பன்‌ - பலர்‌ - பல்லார்‌ - பல்லோர்‌ 


மின்‌ - மின்னு - மின்னல்‌ 
நெருநல்‌ - நெருனை - நென்னெல்‌ 
சுறா - சுறவு - சுறா௮ 


ஈரம்‌ - ஈரம்‌ - ஈர - ஈர்‌ 


81 


இறால்‌ - இற - இறா - இறவு 

புலால்‌ - புலா - புலவு 

இளையர்‌ - இளையவர்‌ - இளையார்‌ - இளையோர்‌ 

சேறு - செறு - சேற்று 

காடு - காட்டு - காட்டகம்‌ 
ஓலிகளின்‌ சேக்கை 

உயிர்‌, மெய்‌ ஈந்நுப்‌ பெயர்களுடன்‌ சொல்லின்‌ முதலிலும்‌, இடையிலும்‌, இறுதியிலும்‌ 
ஓலிகள்‌ இணையும்‌ போது பொருள்‌ மாற்றம்‌ பெறுவதில்லை. இவை சொல்‌ முதல்‌ 
ஓலிச்சோக்கை, சொல்லிடை ஓஒலிச்சேர்க்கை, சொல்லிறுதி ஓஒலிச்சோக்கை என வகைப்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. 
சொல்‌ முதல்‌ ஒலிச்சேர்க்கை 

உயிர்‌, மெய்யுடன்‌ இணைந்து மொழி முதலில்‌ நீண்டு வந்துள்ளது. 
(எ.கா) மக்கள்‌ - மாக்கள்‌ 
சொல்லிடை ஓஒலிச்சோக்கை 

இவ்வமைப்பில்‌ உயிர்‌ நீண்டு நான்கு சொற்களும்‌, மெய்‌ இரட்டித்து, பதினொரு 
சொற்களும்‌ இடம்‌ பெறுகின்றன. 
உயிர்‌ நீளுதல்‌ (எ.கா) காதலன்‌ - காதலோன்‌; கிழவன்‌ - கிழவோன்‌; எல்லார்‌ - எல்லீர்‌; 
காதலர்‌ - காதலோர்‌ 
மெய்‌ இரட்டித்தல்‌ (எ.கா) கயிறு - கயிற்று; களிறு - களிற்று; காடு - காட்டு; கோடு - 
கோட்டு; சேறு - சேற்று சோறு - சேற்று; ஞாயிறு - ஞாயிற்று; மிடறு - மிடற்று; தோடு - 
தோட்டு; நாடு - நாட்டு; கையாறு - கையாற்று 
சொல்லிறுதி ஒலிகளின்‌ சோர்க்கை 

சொல்லின்‌ இறுதியில்‌ பொருள்‌ மாறுபடாத நிலையில்‌ பதினேழு சொற்கள்‌ 
காணப்படுகின்றன. (எ.கா) எல்லா - எல்லாம்‌; வன்‌ - வன்மை; அவல - அவலம்‌; மீ - மீது; 
வண்‌ - வண்மை; மகிழ்‌ - மகிழ்ச்சி; தூ - தூய; தே - தேன்‌; தனி - தனிமை; வலி 
வலிமை; நோ - நோதல்‌; மாண்‌ - மாண்பு; வரி - வரிபு; பிழை - பிழைப்பு; அன்பு - 
அன்புமார்‌; செறு - செறுவு; வலி - வலிது 
விகுதி நிலையில்‌ பெயர்கள்‌ 

விகுதி அமைப்பில்‌ பெயர்ச்‌ சொற்களை எண்‌ சுட்டும்‌ தன்மை, எண்‌, பால்‌, சுட்டும்‌ 
தன்மை எனும்‌ நிலைகளில்‌ சான்றுகளுடன்‌ விளக்கப்பட்டூுள்ளன. பெயர்‌ விகுதிகள்‌ 
பெயரடியை அடுத்து வரும்‌ நிலையில்‌ அவற்றை, 1. எண்‌ காட்டும்‌ விகுதிகள்‌; 2. பெயர்ப்‌ 
பதிலி விகுதிகள்‌; 3. பொதுப்‌ பன்மை விகுதிகள்‌; 4. வேற்றுமை உருபுகள்‌; 5. சாரியைகள்‌ 
என ஐந்தாக வகைப்படுத்தி ஆய்வு செய்யப்பட்டூள்ளது. 


82 


எண்‌ காட்டும்‌ விகுதிகள்‌ 

மூவிடப்‌ பெயர்களில்‌ தன்மையிலும்‌, முன்னிலையிலும்‌ பெயர்‌ விகுதிகள்‌ எண்‌ மட்டும்‌ 
உணர்த்த படர்க்கைப்‌ பெயர்‌ விகுதிகள்‌ எண்ணோடு பாலையும்‌ உணர்த்துகின்றன. 
இவ்வமைப்பில்‌ எண்‌ காட்டும்‌ விகுதிகள்‌, எண்‌, பால்‌ காட்டும்‌ விகுதிகள்‌ என்னும்‌ இரண்டும்‌ 
சேர்ந்தே ஆய்வு செய்யப்படுகின்றது. 

எண்‌ காட்டும்‌ விகுதிகளாக ம்‌, ர்‌, ன்‌, - டு என்பன அமைந்துள்ள தன்மை 
சான்றுகளுடன்‌ தரப்பட்டுள்ளன. படர்க்கைத்‌ தந்சுட்டூப்‌ பெயர்களின்‌ விகுதிகள்‌ ஒருமை, 
பன்மை என்னும்‌ எண்‌ வேறுபாட்டையும்‌ பால்‌ பாகுபாட்டையும்‌ உணர்த்துகின்றன. 
ஒருமை எண்‌ 

தன்மை, முன்னிலை, படர்க்கை இவற்றின்‌ ஒருமையை உணர்த்த - டு, - ன்‌ என்னும்‌ 
இரு விகுதிகள்‌ வருகின்றன. 
“ம்‌ வடிவம்‌ 

முன்னிலையில்‌ வேற்றுமை ஏற்காத வடிவத்தில்‌ ஒருமையில்‌ வருகிறது. 
(எ.கா) நி - டு- நி (வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) முன்னிலை 

நீ - டு - நீ (வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) முன்னிலை 
“- ன்‌” விகுதி 

இவ்விகுதி தன்மை, முன்னிலை, படர்க்கைத்‌ தற்சுட்டூப்‌ பெயர்களில்‌ வேற்றுமை 
ஏற்றும்‌, ஏந்காமலும்‌ இரு நிலைகளில்‌ இடம்பெற்றுள்ளன. 
(எ.கா) எ -ன்‌ - என்‌ (வேற்றுமை ஏற்ற வடிவம்‌) தன்மை 

யா - ன்‌ - யான்‌ (வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) தன்மை 

நி-ன்்‌ - நின்‌ (வேற்றுமை ஏற்ற வடிவம்‌) முன்னிலை 

த -ன்‌ - தன்‌(வேற்றுமை ஏற்ற வடிவம்‌) படர்க்கை தந்சுட்டூப்‌ பெயர்‌ 


தா - ன்‌ - தான்‌(வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) படர்க்கை தற்சுட்டுப்‌ பெயர்‌ 


இதில்‌ - ம்‌, - ர்‌ என்னும்‌ இரு விகுதிகள்‌ உள்ளன. 
- ம்‌” விகுதி 
பன்மையை உணர்த்தும்‌ இவ்விகுதி 1. தன்மை, 2. படர்க்கைத்‌ தற்சுட்டூப்‌ பெயர்களில்‌ 


வேற்றுமை ஏற்றும்‌, ஏற்காமலும்‌ வருகின்றன. 


(எ.கா) ந - ம்‌ - நம்‌ (வேற்றுமை ஏற்ற வடிவம்‌) தன்மை 
நா - ம்‌ - நாம்‌ (வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) தன்மை 
யா -ம்‌ - யாம்‌ (வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) தன்மை 
யா - அம்‌ - யாஅம்‌ (வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) தன்மை 
எ-ம்‌ - எம்‌ (வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) தன்மை 
த -ம்‌ - தம்‌ (வேற்றுமை ஏற்ற வடிவம்‌) படர்க்கை தற்சுட்டூப்‌ பெயர்‌ 


தாம்‌ - தாம்‌ (வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) படர்க்கை தற்சுட்டூப்‌ பெயர்‌ 


83 


“ர்‌” விகுதி 

இவ்விகுதி வேற்றுமையை ஏற்காத நிலையில்‌ ஓரிடத்தில்‌ மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 
(எ.கா) நீ - ர்‌ - நீர (வேற்றுமை ஏற்காத வடிவம்‌) முன்னிலை 
எண்‌, பால்‌ காட்டும்‌ விகுதிகள்‌ 

படர்க்கைப்‌ பெயர்களே எண்‌, பால்‌ உணர்த்துகின்றன. படர்க்கையில்‌ ஆண்பால்‌, 
பெண்பால்‌, பலர்‌ பால்‌, ஒன்றன்‌ பால்‌, பலவின்‌ பால்‌ என்னும்‌ ஐந்து நிலைகளில்‌ எண்‌, பால்‌ 
உணர்த்தும்‌ விகுதிகள்‌ இடம்பெற்றுள்ளன. 
ஆண்பால்‌ (- அன்‌, - ன்‌) 
்‌- அன்‌ விகுதி 

படர்க்கை “ஆண்பால்‌' உணர்த்தும்‌ இவ்விகுதி சுட்டுப்பெயரடிகளை அடுத்து வகர 
உடம்படுமெய்‌ பெற்றும்‌, வினாப்‌ பெயரடியை அடுத்து வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ 
வருகின்றன. (எ.கா) அ - வ்‌ - அன்‌ - அவன்‌; இ - வ்‌ - அன்‌ - இவன்‌; உ - வ்‌ - அன்‌ 
- உளன்‌; ௭ -வ் - அன்‌ - எவன்‌ 
்‌- ன்‌ பிரிவு வினாப்‌ பெயரடிகளைச்‌ சார்ந்து வருகின்றது. 
(எ.கா) ௭ -ன்‌ - என்‌; ௭ - வ்‌ - அன்‌ - என்‌ 
பெண்பால்‌ (- அள்‌) 

படர்க்கை இடத்தில்‌ "பெண்பால்‌ காட்டும்‌ இவ்விகுதி சுட்டூப்‌ பெயரடிகளை அடுத்து 
வகர உடம்படுமெய்‌ பெற்று வருகின்றது. 
(எ.கா) அ - வ்‌ - அள்‌ - அவள்‌; இ - வ்‌ - அள்‌ - இவள்‌ 
பலர்‌ பால்‌ (- அர்‌, - ற) 

படர்க்கை இடத்தில்‌ 'பஸ்பாலை' உணர்த்தும்‌ - அர்‌, - ர விகுதிகள்‌ வருகின்றன. 
்‌- அரா விகுதி சுட்டுப்‌ பெயரடியை அடுத்து வகர உடம்படுமெய்‌ பெற்று வருகிறது. 
(எ.கா) ௮ - வ்‌ - அர்‌ - அவர்‌ 
- ரீ விகுதி வினாப்‌ பெயரடியை அடுத்து வருகிறது. (எ.கா) யா - ர்‌ - யார்‌ 
ஒன்றன்பால்‌ (- து) 

படர்க்கை இடத்தில்‌ 'ஒன்றன்பால்‌' உணர்த்துகின்ற '- து' விகுதி சுட்டூப்‌ பெயரடி, 
ஆய்தம்‌ இவற்றை அடுத்து வருகின்றது. (எகா) அ - து - அது; இ - து - இது; 
அ- ப -து - அஃது; இ-. - து - இஃது; ஈ- து - ஈது; உது - உது 
பலவின்பால்‌ (- ஐ, - அ, - உ 
- ஜூ விகுதி சுட்டுப்‌ பெயரடிகளை அடுத்து வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌, வினாப்‌ 
பெயரடியை அடுத்தும்‌ வருகின்றது. (எ.கா) ௮ - வ்‌ - ஜ - அவை; இ -வ்‌ - ஜ 
இவை; என்‌ -ன்‌ - ஐ - என்னை 
்‌- அ விகுதி '- ௭ என்னும்‌ வினாப்‌ பெயரடியை அடுத்து இடம்பெறுகிறது. (௭.கா) என்ன்‌ - ௮ 


- என்ன 


84 


- உ” விகுதி சுட்டுப்‌ பெயரடி, வினாப்‌ பெயரடி அடுத்து வருகின்றது. 
(எ.கா) அ - ங்‌்-கு - அங்கு; இ - ங்‌ -க௫ு - இங்கு; எ - ங்-கு - எங்கு; யா - 
ங்‌ -ஞகு - எங்கு; ஈ- ந௩- கு - ஈங்கு; ஈ - ண்‌ - டு - ஈண்டு 
பெயர்ப்‌ பதிலி விகுதிகள்‌ 

தன்மை, முன்னிலை, படர்க்கைத்‌ தந்சுட்டூுப்‌ பெயர்கள்‌, வினாப்‌ பெயர்கள்‌, சுட்டூப்‌ 
பெயர்கள்‌ தவிர பிற பெயர்களின்‌ விகுதிகள்‌ “பெயர்ப்பதிலி விகுதிகளாக' அமைகின்றன. 
இவ்வமைப்பில்‌ இயற்பெயர்களோடு, வினையாலணையும்‌ பெயர்‌, குறிப்பு வினையாலணையும்‌ 
பெயர ஆகியவற்றின்‌ விகுதிகள்‌ குறித்தும்‌ ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. பெயர்ப்பதிலி 


விகுதிகளைப்‌ பெற்று வரும்‌ பெயர்கள்‌ வாக்கியத்தில்‌ எழுவாயாகவும்‌, பெயர்ப்‌ 


பயனிலையாகவும்‌ செயலாற்றும்‌ தன்மையன. 
தன்மை, முன்னிலை பெயர்ப்‌ பதிலி விகுதிகள்‌ 

தன்மை, முன்னிலை பெயர்ப்‌ பதிலி விகுதிகள்‌ ஆய்வுப்‌ பகுதியில்‌ காணப்படவில்லை. 
படர்க்கைப்‌ பெயர்ப்‌ பதிலி விகுதிகள்‌ 

ஆண்பால்‌, பெண்பால்‌, பலர்பால்‌, ஒன்றன்பால்‌, பலவின்பால்‌ என்னும்‌ ஜம்பாலை 
உணர்த்துகின்ற படர்க்கை விகுதிகள்‌ பெயரடிகளை அடுத்தும்‌, உடம்படுமெய்‌ பெந்றும்‌, சில 
இடங்களில்‌ சாரியைகள்‌ ஏற்றும்‌ வருகின்றன. இவ்‌ அமைப்பின்‌ அடிப்படையிலேயே படர்க்கை 
விகுதிகள்‌ விளக்கப்படுகின்றன. 
ஆண்பால்‌ விகுதிகள்‌ 

ஆண்பாலை உணீர்த்துகின்ற விகுதிகளாக - அன்‌, - ஆன்‌, - அவன்‌, - ஒன்‌, - என்‌, 

ஏன்‌, - ஐ, - அர்‌, - ஆர்‌, - அவ்‌, - ஓர்‌, - இர்‌, - ஈர்‌ என்னும்‌ விகுதிகள்‌ 

காணப்படுகின்றன. 
£ அன்‌ விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாகவும்‌, யகர, வகர உடம்படுமெய்களை 
அடுத்தும்‌ காணப்படுகின்றன. 
பெயரடி * விகுதி 

இவ்வமைப்பில்‌ 28 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) அரச்‌ * அன்‌ - அரசன்‌; இராம்‌ *+ அன்‌ - இராமன்‌; ஊர்‌ * அன்‌ - ஊரன்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ 4+ விகுதி 

இவ்வமைப்பில்‌ 11 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) கம்மி *ய்‌ * அன்‌ - கம்மியன்‌; திரை *ய்‌ *+ அன்‌ - திரையன்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 

இவ்வமைப்பில்‌ 24 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) அல *வ்‌ 4 அன்‌ - அலவன்‌; கள்‌ *வ்‌ * அன்‌ - கள்வன்‌ 


“- ஆன்‌ விகுதி நேரடியாகவும்‌, யகர உடம்படூமெய்களை அடுத்தும்‌ காணப்படுகின்றன. 


பெயரடி * விகுதி 

நேரடியாகவும்‌, சாரியை, வேற்றுமை உரூபைப்‌ பெற்று வரும்‌ இவ்வமைப்பில்‌ 
சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) காதல்‌ * ஆன்‌ - காதலான்‌; கொடி * ஆன்‌ - கொடியான்‌ 

நெஞ்ச்‌ * அத்த்‌ * ஆன்‌ - நெஞ்சத்தான்‌; தாள்‌ * இல்‌ * ஆன்‌ - தாளிலான்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 

இவ்வமைப்பில்‌ 8 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) ஆதிரை * ய்‌ * ஆன்‌ - ஆதிரையான்‌; ஊர்தி * ய்‌ *ஆன்‌ - ஊர்தியான்‌ 
வருகின்றது. 
பெயரடி * விகுதி 

இவ்வமைப்பில்‌ 15 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) உய்த்த்‌ * அவன்‌ - உய்த்தவன்‌; கரப்ப்‌ + அவன்‌ - கரப்பவன்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றது. 
(எ.கா) கொன்றை *ய்‌ + அவன்‌ - கொன்றையவன்‌ 
“்‌. ஓன்‌” விகுதி நேரடியாகவும்‌ யகர, வகர உடம்படுமெய்யோடும்‌ வருகிறது. 
பெயரடி * விகுதி 

இவ்வமைப்பில்‌ 10 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) காதல்‌ * ஒன்‌ - காதலோன்‌; கானல்‌ * ஒன்‌ - கானலோன்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 

இவ்வமைப்பில்‌ 2 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) நெடி *ய்‌ * ஒன்‌ - நெடியோன்‌; அணங்கி *ய்‌ * ஓன்‌ - அணங்கியோன்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்து. (எ.கா) கிழ *வ்‌ * ஒன்‌ - கிழவோன்‌ 
“்‌. என்‌” விகுதி வகர உடம்படுமெய்யுடன்‌ மட்டும்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) செல்‌ *வ்‌ * என்‌ - செல்வென்‌ 
£ ஏன்‌” விகுதி நேரடியாகவும்‌, யகர உடம்படுமெய்யுடனும்‌ வருகின்றது. 
பெயரடி * விகுதி 

நேரடியாகவும்‌, சாரியையினைப்‌ பெற்றும்‌ 3 இடங்களில்‌ வருகின்றது. 


(எ.கா) வல்ல்‌ * ஏன்‌ - வல்லேன்‌; உள்ள்‌ * அத்த்‌ * ஏன்‌ - உள்ளத்தேன்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றது. (எ.கா) தமி *ய்‌ *+ ஏன்‌ - தமியேன்‌ 
££ ஜ' விகுதி யகர உடம்படுமெய்யுடன்‌ மட்டும்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. 


(எ.கா) கொடி *ய்‌ *ஜு - கொடியை 


85 


34 


- அவன்‌” விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாகவும்‌, யகர உடம்படுமெய்‌ அடுத்தும்‌ 


- அர்‌” விகுதி நேரடியாகவும்‌ யகர, வகர உடம்படுமெய்யோடும்‌ வருகிறது. 
பெயரடி * விகுதி 


86 


இவ்வமைப்பு நேரடியாகவும்‌, சாரியையினைப்‌ பெற்றும்‌ 17 இடங்களில்‌ வருகின்றன. 


(எ.கா) அரச்‌ * அர்‌ - அரசர்‌; காதல்‌ * அர்‌ - காதஸ்‌; முகம்‌ * அத்து * அர்‌ - முகத்தர்‌ 


அன்பு * இன்‌ * அர்‌ - அன்பினர்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 


இவ்வமைப்பில்‌ 7 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


(எ.கா) எமி *ய்‌ * அர்‌ - எழியர்‌; கவுரி *ய்‌ * அர்‌ - கவுரியர்‌; உரி *ய்‌ * அர்‌ - உரியர்‌ 


பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 


இவ்வமைப்பில்‌ 7 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


(எ.கா) கத *வ்‌ * அர்‌ - கதவர்‌; துறை *வ்‌ * அர்‌ - துறைவர்‌; மட *வ்‌ * அர்‌ - மடவர்‌ 


£. ஆர்‌” விகுதி நேரடியாகவும்‌ யகர, வகர உடம்படுமெய்யோடும்‌ வருகிறது. 
பெயரடி * விகுதி 
இவ்வமைப்பில்‌ 20 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) கண்ட்‌ * ஆர்‌ - கண்டார்‌; சேரந்த்‌ *+ ஆர்‌ - சேர்ந்தார்‌; நண்ண்‌ * ஆர்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 
இவ்வமைப்பில்‌ 3 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) இளை ய்‌ * ஆர்‌ - இளையார்‌; உதவி *ய்‌ * ஆர்‌ - உதவியார்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 
இவ்வமைப்பில்‌ 7 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) நினை வ்‌ * ஆர்‌ - நினைவார்‌; அகன்ற *வ்‌ * அர்‌ - அகன்றவர்‌ 
“்‌. அவர்‌” விகுதி நேரடியாக மட்டும்‌ 5 இடங்களில்‌ வருகின்றன. 
(எ.கா) அருளாத்‌ * அவர்‌ - அருளாதவர்‌; ஆள்ப்‌ * அவர்‌ - ஆள்பவர்‌ 
“. ஓர்‌” விகுதி நேரடியாகவும்‌, வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ வருகின்றது. 
பெயரடி * விகுதி 
இவ்விகுதி நேரடியாக 5 இடங்களில்‌ வருகின்றன. 


(எ.கா) அறியாத்‌ * ஓர்‌ - அறியாதோர்‌; துறந்த்‌ * ஓர்‌ - துறந்தோர்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றது. 
(எ.கா) உறை வ்‌ ரர்‌ - உறைவோர்‌ 
“£. இர்‌” விகுதி நேரடியாகவும்‌, வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ வருகின்றது. 
பெயரடி * விகுதி 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ சாரியையினைப்‌ பெற்று வருகின்றது. 


(எ.கா) உற்றீ * அன்‌ *இர்‌ - உற்றனிர்‌ 


- நண்ணார்‌ 


பெயரடி *+ வகர உடம்படுமெய்‌ + விகுதி 


87 


இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றது. (எ.கா) அறியாத்‌ * ஈர்‌ - அறியாதார்‌ 
ஆண்பால்‌ விகுதிகளின்‌ வருகை உணர்த்தும்‌ பட்டியல்‌ 
வரிசை எண்‌ 1 2 3 4 5 6 17| 8 9 10 11 | 12 
விகுதி 

அன்‌ | ஆன்‌ | அவன்‌ | ஓன்‌ | என்‌ | ஏன்‌ [| ஜ| அர்‌ | ஆர்‌ | அவர்‌ | ஓர்‌ | இர்‌ 

வருகை 63 42 16 13 1 4 1 31 30 5 6 2 
எண்ணிக்கை 
பெண்பால்‌ விகுதிகள்‌ 

இவ்வமைப்பில்‌ - அள்‌, - ஆள்‌, - அவள்‌, - ஒள்‌, - இ, - தி, - ஐ, - டு, என்னும்‌ 


விகுதிகள்‌ உள்ளன. 


பெயரடி * விகுதி 

இவ்வமைப்பில்‌ நேரடியாகவும்‌, சாரியையினைப்‌ 
காணப்படுகின்றன. 
(எ.கா) இன்ன்‌ * அள்‌ - இன்னள்‌; திலக்‌ * அத்த்‌ * அள்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 


இவ்வமைப்பில்‌ 10 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


(எ.கா) வளை ய்‌ * அள்‌ - வளையள்‌; அரி *ய்‌ 4 அள்‌ - 


கிளவி *ய்‌ * அள்‌ - கிளவியள்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 


இவ்வமைப்பில்‌ 2 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


- அள்‌” விகுதி நேரடியாகவும்‌, யகர உடம்படுமெய்யுடனும்‌ வருகின்றது. 


பெற்றும்‌ 


- திலகத்தள்‌ 


அரியள்‌ 


(எ.கா) நல்கு *வ்‌ * அள்‌ - நல்குவள்‌; அணிந்த *வ்‌ * அள்‌ 


“்‌. ஆள்‌” விகுதி நேரடியாகவும்‌, யகர உடம்படுமெய்யுடனும்‌ வருகின்றது. 


பெயரடி * விகுதி 


இவ்வமைப்பில்‌ 12 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


(எ.கா) இல்ல்‌ * ஆள்‌ - இல்லாள்‌; மாதர்‌ * ஆள்‌ - மாதராள்‌; தோள்‌ * ஆள்‌ - 


பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 
இவ்வமைப்பில்‌ 7 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) அணி ய்‌ * அள்‌ - அணியள்‌; கிளவி *ய்‌ * அள்‌ 


- அவள்‌” விகுதி நேரடியாக 4 இடங்களில்‌ வருகிறது 


(எ.கா) நகுப்‌ * அவள்‌ - நகுபவள்‌; துணிந்த்‌ *+ அவள்‌ - துணிந்தவள்‌ 


- கிளவியள்‌ 


9 


- அணிந்தவள்‌ 


“்‌. ஓள்‌” விகுதி நேரடியாகவும்‌, யகர, வகர உடம்படுமெய்யுடனும்‌ வருகின்றது. 


சொற்கள்‌ 


தோளாள்‌ 


88 


பெயரடி * விகுதி 
இவ்வமைப்பில்‌ 10 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) அன்ன்‌ *ஓஒள்‌ - அன்னோள்‌; களைந்த்‌ *+ ஓள்‌ - களைந்தோள்‌ 
கண்ட்‌ *4 ஒள்‌ - கண்டோள்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 
இவ்வமைப்பில்‌ 2 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) தொடி *ய்‌ *ஓள்‌ - தொடியோள்‌; வவ்வி *ய்‌ *ஓள்‌ - வவ்வியோள்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 
இவ்வமைப்பில்‌ 5 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) ஆட்டு *வ்‌ *ஓஒள்‌ - ஆட்டுவோள்‌; மட *வ்‌ *ஓஒள்‌ - மடவோள்‌ 
“ இ? பிரிவில்‌ - இ, - தி என்னும்‌ இரு விகுதிகள்‌ உள்ளன. '- இ' விகுதி நேரடியாகவும்‌, 
வகர உடம்படுமெய்யுடனும்‌ வருகின்றது. 
பெயரடி * விகுதி 
இவ்வமைப்பில்‌ 2 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) காதல்‌ *+இ - காதலி; தோழ்‌ * இ - தோழி 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகிறது. (எ.கா) செல்‌ *+வ்‌ *இ - செல்வி 
. தி' விகுதி நேரடியாக மட்டும்‌ 2 இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) ஒத்‌ *தி - ஒத்தி; ஒருத்‌ * தி - ஒருத்தி 
££ ஜ' விகுதி நேரடியாகவும்‌, வகர உடம்படுமெய்யுடனும்‌ வருகின்றது. 
பெயரடி * விகுதி 
இவ்வமைப்பில்‌ 4 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) அன்ன்‌ * ஜ - அன்னை; பெண்‌ம்‌ *ஜ - பெண்மை 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகிறது. (எ.கா) அரி *வ்‌ *ஜ - அரிவை 
“ ம்‌ விகுதியில்‌ 2 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) தாய்‌ - டு -தூாய்‌; பெண்‌ - டு - பெண்‌ 


பெண்பால்‌ விகுதிகளின்‌ வருகையை உணர்த்தும்‌ பட்டியல்‌ 


m 
Oo 
~ 
[oo] 


| வரிசை எண்‌ 1 2 3 4 


| விகுதிகள்‌ - அள்‌ |- ஆள்‌ | - அவள்‌ |- ஓள்‌ |- இ [-தி |- ஜ|-டழ்‌ 


| வருகை எண்ணிக்கை 21 19 4 12 3 2 5 2 


89 


பலர்பால்‌ விகுதி 

இவ்வமைப்பில்‌ - அர்‌, - ஆர்‌, - மார்‌, - அவர்‌, - ஓர்‌, - இர்‌, - ஈர்‌, என்னும்‌ விகுதிகள்‌ 
உள்ளன. 
்‌- அர்‌' விகுதி நேரடியாகவும்‌, யகர, வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ வருகின்றது. 
பெயரடி * விகுதி 

இவ்வமைப்பில்‌ நேரடியாகவும்‌, சாரியை பெற்றும்‌ 10 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) அண்ட்‌ * அர்‌ - அண்டர்‌; பிஐ * அர்‌ - பிறர்‌; துவ * இன்‌ * அர்‌ - துவரினர்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ 4+ விகுதி 

இவ்வமைப்பில்‌ 9 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) கவுரி *ய்‌ * அர்‌ - கவுரியர்‌; கோதை *ய்‌ * அர்‌ - கோதையர்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ 4+ விகுதி 

இவ்வமைப்பில்‌ 7 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) சான்ந *வ்‌ * அர்‌ - சான்றவர்‌; பரத *வ்‌ * அர்‌ - பரதவர்‌ 
£ ஆர்‌” விகுதி நேரடியாகவும்‌, யகர, வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ வருகின்றது. 
பெயரடி 4+ விகுதி 

இவ்வமைப்பில்‌ நேரடியாகவும்‌, சாரியை பெற்றும்‌ 14 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) நண்ண்‌ * ஆர்‌ - நண்ணார்‌; பேண்‌ *ஆர்‌ - பேணார்‌; போற்ற * ஆர்‌ - போற்றார்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 

இவ்வமைப்பில்‌ 3 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) கிளவி *ய்‌ * ஆர்‌ - கிளவியார்‌; துணை *ய்‌ * ஆர்‌ - துணையார்‌; 

புணர்ச்சி + ய்‌ * ஆர்‌ - புணர்ச்சியார்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ + விகுதி 


இவ்வமைப்பில்‌ 3 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


(௭.கா) களை 1 வ்‌ *ஆர்‌ - களைவார்‌; நகு *வ்‌ * ஆர்‌ - நகுவார்‌; 

வீழ்‌ *+வ்‌ * ஆர்‌ - வீழ்வார்‌ 
“ மார்‌” விகுதி நேரடியாக மட்டும்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. (எ.கா) தகைம்‌ * ஆர்‌ - தகைமார்‌ 
“்‌. அவர்‌” பிரிவில்‌ படர்க்கைப்‌ பஸ்பால்‌ உணர்த்தும்‌ விகுதிகளாக - அவர்‌, - ஓர்‌ என்பன 
காணப்படுகின்றன. 
்‌- அவ்‌' விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாகவும்‌, யகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ 
வருகின்றது. 
பெயரடி * விகுதி 

இவ்வமைப்பில்‌ 3 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


(எ.கா) அறிப்‌ * அவர்‌ - அறிபவர்‌; ஊர்‌ * அவர்‌ - ஊரவர்‌; கொள்ப்‌ * அவர்‌ - கொள்பவர்‌ 


90 


பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றது. 
(எ.கா) இளை * ய்‌ *அ௮அர்‌ - இளையர்‌ 
“ ஓர்‌' விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாகவும்‌, யகர, வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ 
வருகின்றது. 
பெயரடி + விகுதி 
இவ்வமைப்பில்‌ 6 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) இரந்த்‌ * ஓர்‌ - இரந்தோர்‌; சான்ற்‌ * ஓர்‌ - சான்றேர்‌ 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ + விகுதி 
இவ்வமைப்பில்‌ 8 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) உடை ர்ய்‌ *ன்‌ - உடையோர்‌; தொடி *ய்‌ *ஓர்‌ - தொடியோர்‌; 
மயங்கி *ய்‌ *ஓர்‌ - மயங்கியோர்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ + விகுதி 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) கொள்‌ * வ்‌ *ஓர்‌ - கொள்வோர்‌ 
“்‌. இர்‌” விகுதி நேரடியாகவும்‌, வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ வருகின்றது. 
பெயரடி * விகுதி 
இவ்வமைப்பில்‌ நேரடியாவும்‌, சாரியை பெற்றும்‌ 3 சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) பெண்ட்‌ 4 இர்‌ - பெண்டிர்‌; மகள்‌ * இர்‌ - மகளிர்‌; அறிந்த்‌ * அன்‌ * இர்‌ - அறிந்தனிர்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ + விகுதி 
இவ்வமைப்பில்‌ 2 சொற்கள்‌ காணப்படுகின்றன. (எ.கா) ஊர *வ்‌ * இர்‌ - ஊரவிர்‌; 
கண்ட்‌ *வ்‌ *இர்‌ - கண்டவிர்‌ 
“்‌. ஈர்‌” விகுதி நேரடியாகவும்‌, வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ வருகின்றது. 
பெயரடி * விகுதி 
இவ்விகுதி நேரடியாக மட்டூம்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. (எ.கா) எல்ல்‌ * ஈர்‌ - எல்லீர்‌ 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ * விகுதி 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றது. (எ.கா) வரு *வ்‌ * ஈர்‌ - வருவா 


பலர்பால்‌ விகுதிகளின்‌ வருகையை உணர்த்தும்‌ பட்டியல்‌ 


வரிசை எண்‌ 1 | ற்‌ | 3 | 4 5 6 7 


(விகுதிகள்‌ - அர்‌ - ஹ்‌ |- மார்‌ |- அவர்‌ - ஓர்‌ - இர்‌ - i 


வருகை எண்ணிக்கை 26 | 20 | 1 | 4 15 5 2 


91 


ஒன்றன்‌ பால்‌ விகுதிகள்‌ 

ஒன்றன்‌ பால்‌ உணர்த்தும்‌ விகுதிகளாக - அள்‌, - கு, - சு, - டு, - து, - பு, - நு, 
- அது என்பன இடம்பெறுகின்றன. 
“்‌. அள்‌” விகுதி நேரடியாக மட்டும்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. (எ.கா) மாக்க்‌ * அள்‌ - மாக்கள்‌ 
“ கு” விகுதி நேரடியாக மட்டும்‌ 15 இடங்களில்‌ வருகின்றது. (எ.கா) ருக்‌ * க - எருக்கு; 
உல ரகு - உலகு; குரு *கு - குருகு 
£ ௬ விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாக 5 இடங்களில்‌ வருகிறது. 
(௭.கா) அரை ரசு - அரைசு; முர சு - முரசு 
£ ட விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாக 7 இடங்களில்‌ வருகிறது. (எ.கா) கா *டு 
- காடு; கோ *டு - கோடு; தோர்டு - தோடு 
£ து” விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாக 18 இடங்களில்‌ வருகிறது. (எ.கா) அமிழ்‌ *+ 
து - அமிழ்து; எர *து - எருது; எளி ர்து - எளிது 
£ பு' விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாக 28 இடங்களில்‌ வருகிறது. (எ.கா) அடும்‌ *பு 
- அடும்பு; அம்‌ ர்பு - அம்பு; இரும்‌ *பு - இரும்பு 
“ நு' விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாக 17 இடங்களில்‌ வருகிறது. (எ.கா) எயி *று 
- எயிறு; கயி *று - கயிறு; களி *று - களிறு 
£ அது விகுதி பெயரடிகளை அடுத்து நேரடியாகவும்‌, யகர, வகர உடம்படுமெய்‌ பெற்றும்‌ 
வருகிறது. 
பெயரடி * விகுதி 

இவ்வமைப்பு நேரடியாக மட்டும்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) நொந்த்‌ * அது - நொந்தது 
பெயரடி * யகர உடம்படுமெய்‌ * விகுதி 

இவ்வமைப்பு ஓரிடத்தில்‌ மட்டூம்‌ வருகின்றது. (எ.கா) இனி *ய்‌ * அது இனியது 
பெயரடி * வகர உடம்படுமெய்‌ 4+ விகுதி 

இவ்வமைப்பு ஓரிடத்தில்‌ மட்டூம்‌ வருகின்றது. (எ.கா) புது *+வ்‌ * அது - புதுவது 


ஒன்றன்பால்‌ விகுதிகளின்‌ வருகையை உணர்த்தும்‌ பட்டியல்‌ 


வரிசை எண்‌ 1 2 3 4 5 6 7 8 
விகுதிகள்‌ - அள்‌ |-கு [-௬ு |- ட -து |-பு |[- று|- அது 
வருகை எண்ணிக்கை 1 15 5 7 18 28 17 3 


பலவின்‌ பால்‌ விகுதிகள்‌ 
பலவின்பால்‌ உணர்த்தும்‌ விகுதியாக - 'அவை' இடம்பெற்றுள்ளது. இது பெயரடியை 
அடுத்து யகர உடம்படுமெய்‌ பெற்று ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகிறது. (எ.கா) கொடி *ய்‌ + 


அவை - கொடியவை 


92 


பொதுப்பன்மை விகுதிகள்‌ 

பொதுப்பன்மை விகுதியான *- கள்‌' விகுதி 6 சொற்களில்‌ உள்ளன. இவற்றில்‌ 
உயர்திணையைச்‌ சுட்ட ஒரு சொல்லும்‌, பிற ௮..றிணை சுட்டும்‌ சொல்லாகவும்‌ வருகின்றன. 
இது பலர்பால்‌, ஒன்றன்பால்‌ பெயர்களை அடுத்தும்‌ வருகின்றன. 
பலர்பால்‌ பெயர்களை அடுத்து 

இது ஓரிடத்தில்‌ மட்டும்‌ காணப்படுகின்றது. (எ.கா) கேளா *கள்‌ - கேளீர்கள்‌ 
ஒன்றன்பால்‌ பெயர்களை அடுத்து 


இவை 5 சொற்களில்‌ உள்ளன. 


(எ.கா) வாழ்வார்‌ * கள்‌ - வாழ்வார்கள்‌; கதிர்‌ * கள்‌ - கதிர்கள்‌; செல்வம்‌ * கள்‌ 
செல்வங்கள்‌; திறம்‌ * கள்‌ - திறங்கள்‌; தொழில்‌ * கள்‌ - தொழில்கள்‌; வினை *கள்‌ 
வினைகள்‌ 
வேந்நுமை 


வேற்றுமை பொருளைச்‌ சுட்டும்‌ ஓட்டுகள்‌ வேற்றுமை உருபுகள்‌ எனப்படும்‌. ஒரே 
வாக்கியத்தில்‌ வரும்‌ பெயர்ச்‌ சொற்களுக்கும்‌, அவை கொண்டு முடியும்‌ வினைச்‌ 
சொற்களுக்கும்‌ இடையே காணப்படும்‌ அடிப்படைப்‌ பொருள்‌ தொடர்பு வேற்றுமைப்‌ பொருள்‌ 
எனப்படும்‌. வேற்றுமை உருபுகள்‌ பெயர்களுக்குப்‌ பின்‌ சாரியை பெற்று வரும்‌ தன்மையது. 
ஆய்வில்‌ முதல்‌ வேற்றுமை முதல்‌ எட்டாம்‌ வேற்றுமை வரை சான்றுகளுடன்‌ 
விளக்கப்பட்டூுள்ளன. 
முதல்‌ வேற்றுமை 

முதல்‌ வேற்றுமை எழுவாயாக அமைகின்றது. “மரபு இலக்கண நூலார்‌ எழுவாய்‌ என்ற 
பொருளிலேயே பயன்படுத்தியிருப்பினும்‌ இங்கு வாக்கியத்தின்‌ எழுவாய்‌(பஒjec!) என்ற 
பொருளிலேயே பயன்படக்‌ காணலாம்‌”. 
(எ.கா) தண்ணந்‌ துறைவன்‌ வந்தென (ஐங்‌ 105-3); மல்லல்‌ இருங்கழி (ஐங்‌ 120-3) 
இரண்டாம்‌ வேற்றுமை 

இரண்டாம்‌ வேற்றுமை உருபைச்‌ செயப்படுபொருள்‌ வேற்றுமை என்பர்‌. இதன்‌ உருபு 
'ஜ' ஆகும்‌. இது பெயரை அடுத்து 1. நேரடியாகவும்‌, 2. சாரியை பெற்றும்‌, 3. யகர 
உடம்படுமெய்‌ பெற்றும்‌ வருகின்றமையைத்‌ தெரியலாம்‌. 
(எ.கா) சேர்ப்பன்‌ *#ஜ - சோப்பனை ! நேரடி 

நலம்‌ * அத்து * ஜ - நலத்தை } சாரியை 

பேதை * ய்‌ *ஜ - பேதையை } யகர உடம்படுமெய்‌ 
மூன்றாம்‌ வேற்றுமை 

மூன்நாம்‌ வேற்றுமை உருபுகளாக - ஆல்‌, - ஆன்‌, - ஓடு, - உடன்‌ என்பன 
வருகின்றன. இவை, 1. கருவிப்‌ பொருள்‌; 2. கருத்தாப்‌ பொருள்‌; 3. உடனிகழ்ச்சிப்‌ பொருள்‌ 


என்ந நிலைகளில்‌ அமைகின்றன. 


93 


கருவிப்‌ பொருள்‌ வேநீநுமை 

ஒரு தொழிலைக்‌ குறிக்கும்‌ பயனிலைக்கும்‌, அத்தொழிலைச்‌ செய்வதற்குப்‌ பயன்படூம்‌ 
கருவியைக்‌ குறிக்கும்‌ பெயருக்கும்‌ இடையே உள்ள பொருள்‌ தொடர்பைக்‌ காட்டும்‌ 
வேற்றுமையைக்‌ கருவிப்‌ பொருள்‌ வேற்றுமை என்பர்‌. இதன்‌ உருபு “- ஆல்‌' ஆகும்‌. 
“்‌. ஆல” உருபு 1. நேரடியாகவும்‌, 2. சாரியைப்‌ பெற்றும்‌ வருகின்றது. 
(எ.கா) பசலை * ஆல்‌ - பசலையால்‌; தீ * இன்‌ * ஆல்‌ தீயினால்‌ 
கருத்தாப்‌ பொருள்‌ வேற்றுமை 

ஒன்றைச்‌ செய்வதற்கு '- ஆல்‌, '- ஆன்‌ உருபு பயன்படுகிறது 
“்‌. ஆல” உருபு 1. நேரடியாகவும்‌, 2. சாரியை பெற்றும்‌ வருகின்றன. 
(எ.கா) ஆணை * ஆல்‌ - ஆணையால்‌; மயக்கம்‌ * அத்து * ஆல்‌ - மயக்கத்தால்‌ 
்‌. ஆனி உருபு 1. நேரடியாகவும்‌, 2. சாரியை பெற்றும்‌ வருகின்றன. 
(எ.கா) கொடுமை * ஆன்‌ - கொடுமையான்‌; சொல்‌ * இன்‌ * ஆன்‌ - சொல்லினான்‌ 
உடனிகழ்ச்சிப்‌ பொருள்‌ 

இவ்வேற்றுமை ஒரு நிகழ்ச்சியோடு மந்றொரு நிகழ்ச்சி உடன்‌ நிகழ்தல்‌ என்ற 
நிலையில்‌ பெயரை அடுத்து நேரடியாக '- ஓடு, '- ஓடு என்னும்‌ உருபுகளைப்‌ பெற்று 
வருகின்றது. 
“்‌. ஓடு உருபு நேரடியாக மட்டும்‌ வருகின்றது. (எ.கா) துறைவன்‌ 4 ஒடு - துறைவனொடு; 
நெஞ்சம்‌ 4+ ஒடு - நெஞ்சமொடு; குளிர 4 ஒடு - குளிரொடு 
“்‌. ஓடு உருபு 1. நேரடியாகவும்‌, 2. சாரியை பெற்றும்‌ வருகின்றன. 
(எ.கா) நம்ம்‌ + ஓடு - நம்மோடு; ஆயம்‌ 4 அத்து * ஆர்‌ * ஓடு - ஆயத்தாரோடு 
£ உடன்‌” உருபு நேரடியாக மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) பூ * உடன்‌ - பூவுடன்‌; கிளை * உடன்‌ - கிளையுடன்‌ 
நான்காம்‌ வேற்றுமை (கொடைப்‌ பொருள்‌) 

இவ்வேற்றுமைக்குரிய உருபு 'கு' ஆகும்‌. ஆய்வில்‌ '- அக்கு”, '- க்கு! என்பன இதன்‌ 
மாற்று உருபுகளாக வருகின்றன. 
“ கு” உருபு 1. நேரடியாகவும்‌, 2. சாரியை பெற்றும்‌ வருகின்றன. 
(எ.கா) கோள்‌ *1கு - கோட்கு; அது * அன்‌ கு - அதற்கு 
£ க்கு” உருபு நேரடியாக மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) பெடை ர்க்கு - பெடைக்கு; இரை ர்க்கு - இரைக்கு; எல்லை க்கு - எல்லைக்கு 
“்‌. அக்கு” உருபு மூவிடப்பெயகளை அடுத்து நேரடியாக வருகின்றமையைக்‌ காணலாம்‌. 
(எ.கா) தன்‌ * அக்கு - தனக்கு; எம்‌ * அக்கு - எமக்கு; நம்‌ * அக்கு - நமக்கு 
ஐந்தாம்‌ வேற்றுமை (ஒப்புப்‌ பொருள்‌) 

இதன்‌ உருபுகளாக *- இலி, “- இன்‌ என்பன பெயரை அடுத்து வருகின்றது. 
“்‌ இல்‌' உருபு பெயரை அடுத்து நேரடியாக வருகின்றன. 


94 


(எ.கா) நாட்டு * இல்‌ - நாட்டில்‌; பொழுது * இல்‌ - பொழுதில்‌; பரப்பு * இல்‌ - பரப்பில்‌ 
“்‌. இன்‌” உருபு 1. நேரடியாகவும்‌, 2. சாரியை பெற்றும்‌ வருகின்றன. 
(எ.கா) பூ * இன்‌ - பூவின்‌; யாமம்‌ * அத்து * இன்‌ - யாமத்தின்‌ 
ஆறாம்‌ வேற்றுமை (உடைமைப்‌ பொருள்‌) 

உடைமைப்‌ பொருளை உணர்த்தும்‌ இதன்‌ உருபாக '- அது' நேரடியாக வருகின்றது. 
(எ.கா) புன்னை * அது - புன்னையது; கானல்‌ * அது - கானலது; திரை * அது - திலையது 
ஏழாம்‌ வேற்றுமை (இடப்‌ பொருள்‌) 

இடப்பொருளை உணர்த்தும்‌ வேற்றுமை உருபுகள்‌ '- கண்‌, - உள்‌' ஆகும்‌. 
“கண்‌” உருபு 1. நேரடியாகவும்‌, 2. சாரியை பெற்றும்‌ வருகின்றன. 
(எ.கா) வாய்மை * கண்‌ - வாய்மைக்கண்‌; பொழுது * இன்‌ * கண்‌ - பொழுதின்கண்‌ 
£ உளி உருபு 1. நேரடியாகவும்‌, 2. சாரியை பெற்றும்‌ வருகின்றன. 
(எ.கா) வினைகள்‌ 4+ கள்‌ வினைகள்‌; தீ * உள்‌ திீயுள்‌; எவ்வம்‌ * அத்து * உள்‌ 
எவ்வத்துள்‌ 
எட்டாம்‌ வேற்றுமை (விளி வேற்றுமை) 

விளி வேற்றுமை என்றழைக்கப்படும்‌ இவ்வேற்றுமைக்கெனத்‌ தனி உருபுகள்‌ 
வரையறுக்கப்படவில்லை. இதனைத்‌ தொல்காப்பியம்‌, 

“ விளியெனப்‌ படுப கொள்ளும்‌ பெயரொடு 

தெளியத்‌ தோன்றும்‌ இயற்க்கைய என்ப ” (தொல்‌.சொல்‌. 118) 

என்று குறிப்பிடுகிறது. 

இது படர்க்கையாரை முன்னிலைப்படுத்தி விளிக்கும்‌ பொருளில்‌ ஈறு நீளுதல்‌, விகுதி 
கெடுதல்‌, இயல்புத்‌ தன்மை என்றமைப்புகளில்‌ உள்ளன. 
ஈறு நீளூதல்‌ அமைப்பில்‌ - ஆள்‌, ஆய்‌, - ஓய்‌, - ஏ, - ஈர்‌, - ஓர்‌, - ஆல்‌ என்ற விகுதிகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. 
- ஆள்‌” விகுதி : (எ.கா) திங்க்‌ - ஆள்‌ - திங்காள்‌; மாக்க்‌ - ஆள்‌ - மாக்காள்‌ 
- ஆய்‌” விகுதி : (எ.கா) அன்‌ * ஆய்‌ - அன்னாய்‌; சாயல்‌ * ஆய்‌ - சாயலாய்‌ 
- ஓய்‌” விகுதி : (எ.கா) வளை * ஓய்‌ - வளையோய்‌ 
- ஏ. விகுதி : (எ.கா) கடல்‌ *ஏ - கடலே; ஞாயிறு *ஏ - ஞாயிறே; களிர்‌ 4+ ஏ - களிறே 
- ஈா விகுதி : (எ.கா) ஊர்‌ * ஈர்‌ - ஊரீர்‌; சான்ற * ஈர்‌ - சான்றீர்‌ 
- ஓர்‌” விகுதி : (எ.கா) சான்ற * ஓர்‌ - சான்றோர்‌ 
- ஆல விகுதி : (எ.கா) கூந்த்‌ * ஆல்‌ - கூந்தால்‌; நுத்‌ * ஆல்‌ - நுதால்‌ 
விகுதி கெடுதல்‌ : (எ.கா) துறை கெழு கொண்க ([நநீ 172-9); வய மான்‌ செல்வ (கலி 125-5) 
இயல்பாக வருதல்‌ : (௭.கா) சான்றவிர்‌! வாழியோ (கலி 139-1) 


95 


சாரியைகள்‌ 
“பெயர்ச்‌ சொற்களுடன்‌ வேற்றுமை உருபுகள்‌ இணையும்‌ நிலையில்‌ அவற்றிடையே 
பெரும்பாலும்‌ சாரியைகள்‌ தோற்றம்‌ பெறுகின்றன. நன்னூலார்‌ பகுபத உறுப்புகளுள்‌ 


ஒன்றாகச்‌ சாரியையும்‌ சுட்டியுள்ளார்‌”'” 


சாரியைகள்‌ பொருள்‌ புலப்பாட்டு எளிமைக்கும்‌, 
தெளிவிற்கும்‌ மிகுதியும்‌ பயனாக்கப்பட்டூுள்ளன. (சாரியைப்‌ புணர்ச்சி அமைப்பு புணரியல்‌ 
பகுதியில்‌ சுட்டப்பட்டூள்ளது. 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ *'- அத்து, - அத்த”, '- அலம்‌, “- அன்‌, ‘- இன்‌' என்பன வருகை 
இடம்பெற்றுள்ளன. சாரியைகளின்‌ வருகை மிகவும்‌ குறைவே. 

“்‌. அத்து' உருபு இயல்பாகவும்‌, வேற்றுமை உருபு பெற்றும்‌ வருகின்றது. 

(எ.கா) செருக்கம்‌ + அத்து - செருக்கத்து; ஒழுக்கம்‌ * அத்து *+ ஆல்‌ - ஒழுக்கத்தால்‌ 
சினம்‌ * அத்து * ஒடு - சினத்தோடு 

்‌ அத்த” உருபு அத்தின்‌ மாற்று வடிவமாக இடம்பெறுகின்றது. 

(எ.கா) மா * அத்த - மாத்த; மரம்‌ * அத்த - மரத்த 

“்‌. அலம்‌ உருபு இயல்பாக வருகிறது. (எ.கா) மன்று * அலம்‌ - மன்றலம்‌; கானல்‌ * அலம்‌ - 

கானல்‌ அலம்‌ 

்‌. அன்‌ உருபு இயல்பாகவும்‌, வேற்றுமை உருபு பெற்றும்‌ வருகின்றது 

(எ.கா) மாறியது *+ அன்‌ * கொண்டு - மாறியதற்கொண்டு 

அனைத்து 4 அன்‌ *கு *ஏ - அனைத்தந்கே 
£ இன்‌” உருபு இயல்பாக வருகிறது. (எ.கா) புண்‌ * இன்‌ * கண்‌ - புண்ணின்கண்‌; நுசும்பு 
* இன்‌ * ஆல்‌ - நுசும்பினால்‌ 

2. வினை(Verb) 

“வினைச்‌ சொற்களின்‌ அமைப்பு, வினைவகைகள்‌ பற்றி இப்பகுதியில்‌ ஆய்வு 
செய்யப்படுகின்றது'''. இவ்வினைச்‌ சொற்கள்‌ கால உருபுகளையோ எதிர்மறை 
உருபுகளையோ ஏற்று, செயலை உணர்த்தும்‌ தன்மையினதாகும்‌. வாக்கியத்தில்‌ முற்றாக 
இவ்வினை வரின்‌ பயனிலையாகவும்‌ அல்லாத நிலையில்‌ பிற பொருள்‌ தருவதாகவும்‌ 
அமைகின்றது. தொல்காப்பியரும்‌, 

“வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது 

நினையுங்‌ காலைக்‌ காலமொடு தோன்றும்‌” (தொல்‌. சொ. 198) 
என்பார்‌. வினையின்‌ பண்புகளான, 1. வினைத்‌ தொடரின்‌ தலைமை உறுப்பாக வரும்‌; 
2. காலம்‌ காட்டும்‌ உருபுகளைப்‌ பெற்று வரும்‌; 3. எதிரமறை உருபுகளை ஏற்கும்‌; 
4. வினையடைகளை ஏற்கும்‌; 5. வினையெச்ச விகுதிகளை ஏற்கும்‌; 6. பெயரெச்ச 
விகுதிகளை ஏற்கும்‌; 7. முற்று வினையில்‌ திணை, பால்‌, எண்‌ காட்டும்‌ விகுதிகளை ஏற்று 
வரும்‌” தன்மை சுட்டப்பட்டுள்ளன. வினைச்‌ சொற்களின்‌ அமைப்பும்‌, வகைப்பாடும்‌ 


இப்பகுதியில்‌ ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. 


96 


வினையடிகள்‌ 
பெரும்பாலும்‌ வினையடிகள்‌ செயல்திறன்‌ உடையனவாகத்‌ திகழ்கின்றன. இவை, தம்‌ 


அமைப்பு நிலையில்‌ தனி வினையடி, கூட்டு வினையடி அமைப்புகளில்‌ அமைகின்றன. 


இவற்றை அவை ஏற்கும்‌ இறந்தகால உருபுகளான இன்‌, த்‌, 'ந்த்‌' என்பனவற்றின்‌ 
அடிப்படையில்‌ பாகுபடுத்தப்பட்டூள்ளன. 
இறந்தகால உருபு “- இன்‌” ஏற்கும்‌ வினையடிகள்‌ 

“- இன்‌' உருபு ஏற்கும்‌ வினையடிகளை, 1. ஒரு மெய்யில்‌ முடிவன; 2. இரு மெய்களில்‌ 
முடிவன; 3. மும்‌ மெய்களில்‌ முடிவன. 4. உயிரில்‌ முடிவன என நான்கு நிலைகளில்‌ 
வகைப்படுத்தப்பட்டூுள்ளன. 
ஒரு மெய்யில்‌ முடியும்‌ வினையடிகள்‌(- இன்‌) 

வினையடிகளை அவற்றின்‌ ஈறுகளின்‌ அடிப்படையில்‌ பாகுபடுத்தப்பட்டூுள்ளன. ஆய்வில்‌ 
வினையடி ஈறுகளாக 'க்‌ -, ங்‌ -, ட்‌ -, ண்‌”, 'த்‌ - ப்‌ -, ய்‌ -, ரர -, வ்‌ -, ள்‌ -, நீ -, 
“ன்‌ - என்பன காணப்படுகின்றன. 
“க்‌ -' ஈறு : ஏக்‌ - , குறுக்‌ - , புக்‌ - , வைக்‌ - 
ங்‌ - ஈறு : தங்‌ - 
“ட்‌ - ஈறு : ஆட்ட - , சுட்ட - 


ண்‌ - ஈறு : காண்‌ - , நாண்‌ - 


“த்‌ -' ஈறு : நுண்ணித்‌ - , விழுமித்‌ - 


“ப்‌ - ஈறு : கதுப்‌ - , வனப்‌ - 
ய்‌ - ஈறு : அமைய்‌ - , அறிய்‌ - , உண்டாய்‌ - , கடைய்‌ - , கழிய்‌ - , களைய்‌ - , 
சாய்‌ - , தோய்‌ - , பய்‌ - , பாய்‌ -, பிரிய்‌ - , பொய்‌ - , முனைய்‌ - , விடாயாய்‌ - 
“ - ஈறு : புணர்‌ - , பெயர்‌ - , போதர்‌ - , வர்‌ - 
“வ்‌ -' ஈறு : உயவ்‌ - , உருவ்‌ - , ஓவ்‌ - , கவ்‌ - , செற்வ்‌ - , நவ்‌ - , பரவ்‌ - , பூவ்‌ - 
“ள்‌ - ஈறு : அருள்‌ - 
நீ - ஈறு : கூற்‌ - , மாந்‌ - 
“ன்‌ -' ஈறு : என்‌ - 
இரு மெய்‌ கொண்டு முடியும்‌ வினையடிகள்‌ 

இருமெய்‌ கொண்டு முடியும்‌ வினையடி ஈறுகளாக 'ங்க்‌ -, 'ல்க்‌ -, 'ஞ்ச்‌ -, ஈவ்‌ - 
ய்து கம்ப்‌ உம ந்தி ன்றி க்க குது வ்ம்‌ ப லில்‌ ள்ளி ந்ற்ப2்‌ 
என்பன இடம்பெறுகின்றன. 
“ஈங்க்‌ -' ஈறு : அடங்க்‌ - , இரங்க்‌ - , உயங்க்‌ - , ஏங்க்‌ - , ஒடுங்க்‌ - , தொடங்க்‌ - , 
மயங்க்‌ - , முயங்க்‌ - , விலங்க்‌ - , வீங்க்‌ - 
“ல்க்‌ -' ஈறு : அல்க்‌ - , நல்க்‌ - 


“ஞ்ச்‌ “ஈறு : இறைஞ்ச்‌ - , நெஞ்ச்‌ - 


97 


வ்‌ - ஈறு : உணர்வ்‌ - , கவர்வ்‌ - , புணர்வ்‌ - 
“யத்‌ - ஈறு : எய்த்‌ - 

“ம்ப” ஈறு : கூம்ப்‌ - , புலம்ப்‌ - 

ee 3 ». . 

ட்ப்‌ - ஈறு : கேட்ப்‌ - , புலம்ப்‌ - 


ந்த்‌ -' ஈறு : வருந்த்‌ - , கொட்ப - 
ன்நீ -' ஈறு : தோன்ற - 
க்க்‌ - ஈறு : அடுக்க்‌ - , ஊக்க்‌ - , நீக்க்‌ - , நோக்க்‌ - 


த்த்‌ -' ஈறு : அலைத்த்‌ - 


“ப்ப்‌ -“ ஈறு : அளிப்ப்‌ - , இருப்ப்‌ - , உரைப்ப்‌ - , கழிப்ப்‌ - , குறிப்ப்‌ - , செப்ப்‌ - , 
சேப்ப்‌ - , தணப்ப்‌ - , திளைப்ப்‌ - , துறப்ப்‌ - , நீப்ப்‌ - , மறைப்ப்‌ - 

“ல்ல்‌ -' ஈறு : எல்ல்‌ - , செல்ல்‌ - , சொல்ல்‌ - , வில்ல்‌ - 

“ள்ள்‌ - ஈறு : உள்ள்‌ - , எள்ள்‌ - 


'ற்றீ - ஈறு : தூற்ற்‌ - 
மூன்று மெய்‌ கொண்டு முடியும்‌ வினையடிகள்‌ 

இவ்வமைப்பில்‌ ஒரு வினையடி மட்டுமே உள்ளது. (எ.கா) பொய்ப்ப்‌ - 
உயிரில்‌ முடியும்‌ வினையடிகள்‌ 

இத்தன்மையில்‌ ஈரமைப்புகள்‌ உள்ளன. (௭.கா) அசை - , மறை - 


“்‌. இன்‌' வினையடிகளின்‌ வருகைப்பட்டியல்‌ 


வரிசை | ஒரு எண்‌ இரு எண்‌ மும்‌ எண்‌ உயிரில்‌ | எண்‌ 

எண்‌ | மெய்யில்‌ | ணிக்‌ மெய்யில்‌ | ணிக்‌ மெய்யில்‌ | ணிக்‌ முடிவன | ணிக்‌ 

முடிவன [கை முடிவன [கை முடிவன [கை கை 

1 க்‌ 4 ங்க்‌ 10 ய்ப்ப்‌ 1 ஐ 2 
2. ங்‌ 1 ல்க்‌ 2 
3. 1 2 ஞ்ச்‌ 1 
4. ண்‌ 2 ர்வ்‌ 3 
5, த்‌ 2 ய்த்‌ 1 
6. ப்‌ 1 ப்ம்‌ 2 
J ம்‌ 2 ட்ப்‌ 2 
8. ய்‌ 15 ந்த்‌ 2 
9. i 3 ன்ற்‌ 1 
10. ல்‌ £ க்க்‌ 5 
11. வ்‌ 8 த்த்‌ 1 
12 ள்‌ | ப்ப்‌ 12 
13. ந்‌ 2 ல்ல்‌ 4 


98 


14. ன்‌ 1 ள்ள்‌ 2 


15. ற்ற்‌ 1 


இறந்த கால உருபு “-த? ஏற்கும்‌ வினையடிகளின்‌ பிரிவு 

இறந்த கால உருபு £- த்‌ ஏற்கும்‌ வினையடிகளை இரண்டாக 
வகைப்படுத்தப்பட்டூுள்ளன. 1. *- த்‌' இறந்த கால உருபை ஏற்பன; 2. '- த்த' இறந்த கால 
உருபை ஏற்பன. 
இறந்த கால உருபு '- த ஏற்கும்‌ வினையடிகள்‌ 

இவ்வினையடிகள்‌ '- த்‌ உருபினையோ, அதன்‌ மாற்று வடிவங்களான *- ட்‌ “நீ 
போன்ற உருபுகளில்‌ ஏதேனும்‌ ஒன்நினையோ பெற்று வருகின்றன. '- த்‌” இறந்தகால உருபு 
அது ஏற்று வரும்‌ வினையடிகளின்‌ அமைப்பு அடிப்படையில்‌ 1. உயிரீந்றில்‌ முடிவன; 
2. ஒரு மெய்யில்‌ முடிவன. எனப்‌ பிரிக்கப்பட்டூள்ளன. 
உயிரீற்றில்‌ முடியும்‌ வினையடிகள்‌ 

உயிரீந்நில்‌ முடியும்‌ வினையடி ஈறுகளாக “அ ', ஆ -, இ -, உ -, ஐ! ஓ - 
என்பன வருகின்றன. 
“அ - ஈறு : அக - நீ - அல்‌; ஆவ - த்‌ - உ; இய - நீ - அல்‌; இயைவ - த்‌ - உ; 


உரைம - த்‌ - இ; எனப்படூுவ - த்‌ - உ; ஒப்ப - த்‌ - உ; கண்ட 


ஷு 
le 


சுழல்வ - த்‌ - உ; தவ - நீ - உம்‌; நர - றீ - இ; புக்க - த்‌ - உ; முய - நீ - அல்‌; 
வருவ - த்‌ - உ; வம்ம - த்‌ - இ; வேவ - த்‌ - உ 
“ஆ -' ஈறு : அசாவா -த்‌ - உ; ஆரா - த்‌ - உ; இல்லா - த்‌ - அஹ்‌; ஈயா - த்‌ - உ; 
உசா - த்‌ - ஈம்‌; எறியா - த்‌ - உ; ஏமரா - த்‌ - உ; ஒருவா - த்‌ - உ; காட்டா - த்‌ - உ; 
சூழா - த்‌ - ஓய்‌; ஞெமுக்கா - த்‌ - ஈம்‌; தங்கா - த்‌ - உ; நல்கா - த்‌ - ஆர்‌; 
புல்லா - த்‌ - உ; மறவா - த்‌ - ஈம்‌; வல்லா - த்‌ - ஈம்‌ 
“இ ஈறு : அரி - த்‌ - உ; உரி -த்‌ - உ; ஒளி - த்‌ - உ; கடி - த்‌ - உ 
திரி - த்‌ - அரும்‌; நலி - த்‌ - அரும்‌; பிரி - த்‌ - அல்‌; பெரி - த்‌ - உ; வறி - த்‌ - உ 
'உ - ஈறு : அணங்கு - த்‌ - அல்‌; ஆற்று - த்‌ - அல்‌; இகு - த்‌ - அரு; உழு -த் - அ 
எழு - த்‌ - அ; ஒல்லு - த்‌ - உம்‌; கொழு - த்‌ - இ; சுடு - த்‌ - அல்‌; தரு - த்‌ - அல்‌; 
நகு - த்‌ - அல்‌; படு - த்‌ - அல்‌; வைகு -த்‌ - இ 
“ஐ - ஈறு: உடை -த்‌ - அரும்‌; மறை - த்‌ - அல்‌; ரை -த்‌ - அல்‌ 
“ஓ - ஈறு : கண்ணோ - ட்‌ - ஆது; நோ - த்‌ - அல்‌; போ - த்‌ - அல்‌ 
ஒரு மெய்யில்‌ முடியும்‌ வினையடிகள்‌ 

ஒரு மெய்யில்‌ முடியும்‌ வினையடி ஈறுகளாக 'ட்‌ -, ண்‌ -, ய்‌ -, ர -, ழ்‌ -, ள்‌ -, 
நீ -, “ன்‌ - என்பன. 


' ஈறு : அகப்பட்‌ - ட்‌ - அது; ஆட்‌ - ட்‌ - இ; இட்‌ - ட்‌ - அ; ஈட்‌ - ட்‌ - இய; 


99 


எற்றமிலாட்‌ -ட்‌ - இ; ஓட்‌ -ட்‌ - இய; கட்‌ -ட்‌ - இ;சூட்‌ - ட்‌ - இ; தலையிட்‌ - ட்‌ - உ; 


நாட்‌ - ட்‌ - ஆர்‌; பட்‌ - ட்‌ - அது; மருட்‌ - ட்‌ - உம்‌; வேட்‌ - ட்‌ - ௮ 


ண்‌ - ஈறு: ஆண்‌ - ட்‌ - ௮; உண்‌ - ட்‌ - ஆயின்‌; கண்‌ - ட்‌ - அது; தண்‌ - ட்‌ - ஆ; 
பூண்‌ - ட்‌ - அ; மாண்‌ - ட்‌ - அ; வேண்‌ - ட்‌ - இய 

ய்‌ -“ ஈறு : எய்‌ -த்‌ - அ; கொய்-த்‌- உ; செய்‌ -த்‌ - அது; பெய்‌ - த்‌ - அ; 

ஈ - ஈறு : அயர்‌ - த்‌ - அல்‌; இமிர்‌ - த்‌ - அல்‌; உதிர்‌ - த்‌ - அரு; ஊர்‌ - த்‌ - அரும்‌; 
ஏ - த்‌ - அற; நேர்த்‌ - அல்‌; படர்‌ - த்‌ - அரும்‌; பயிர்‌ - த்‌ - அல்‌ 

“ம்‌ - ஈறு : இமிழ்‌ - த்‌ - இ; சூழ்‌ - த்‌ - அரு; நெகிழ்‌ - த்‌ - அல்‌; மகிழ்‌ - த்‌ - அல்‌; 
வாழ்‌ - த்‌ - அல்‌ 

“ள்‌ - ஈறு : மீள்‌ - த்‌ - அர்‌ - இன்‌ 

நீ - ஈறு : அகற்‌ - ற்‌ - அல்‌; ஆயிற்‌ - நீ - உ; இற்‌ - றீ - ஆ; உற்‌ - ற்‌ - அ; 
ஏமுற்‌ - ந்‌ - ஆர்‌; ஒன்‌ - ற்‌ - இய; குற்‌ - ற்‌ - உம்‌; சுழந்‌ - ற்‌ - இய; துயிற்‌ - நீ - உம்‌; ; 
நிற்‌ - ந்‌ - அல்‌; பயிற்‌ - நீ - அல்‌; முற்‌ - நீ - இய 

ன்‌ “ஈறு : அகன்‌ - நீ - அ; ஆன்‌ - நீ - உ; இயன்‌ - நீ - அ; ஈன்‌ - நீ - அனென்‌; 
உடன்‌ - நீ - உ; ஊன்‌ - நீ - இ; என்‌ - ற்‌ - அன; ஓவின்‌ - நீ - உ; கழன்‌ - நீ - உ; 
சான்‌ - நீ - உ; துவன்‌ - றீ - இ; நின்‌ - நீ - உ; புகன்‌ - றீ - உ; மாறின்‌ - றீ - உ; 
வென்‌ - நீ - ௮ 


“. த்‌” வினையடிகளின்‌ வருகைப்பட்டியல்‌ 


எண்‌ 1 2 3 4 5 6 7 8 9 10 | 11 12 | 13 14 


உயிர்‌,மெய்‌ | ௮ | ஆ | இ |உ [ஜஜ | ஓ।ட்‌ண்ய்‌ ர்‌ ம்‌ |ள்‌|நற்ன்‌ 


ஈறுகள்‌ 


எண்ணிக்கை | 45 | 69 | 22 | 49 3 4 70 | 43 | 28 10 5 | 67 | 80 


இறந்தகால உருபு “- த்த்‌” ஏற்கும்‌ வினையடிகள்‌ 

இவ்வகையிலான வினையடிகள்‌, 1. உயிரீந்நில்‌ முடிவன. 2. மெய்யீற்றில்‌ முடிவன. 
என இரண்டாக வகைப்படுத்தப்பட்டூள்ளன. 
உயிரீந்றில்‌ முடியும்‌ வினையடிகள்‌ 

அ -, ஆ -, இ, ஈ -, உ, ஊ .ஃ, எ -, ஜ -, ஓ -“, 'ஓ - என்னும்‌ 
உயிர்களை ஈறாக கொண்டு முடியும்‌ வினையடிகளை அடுத்து '- த்த்‌' உருபு வருகின்றது. 
“அ - ஈறு : அகல - த்த்‌ - ஓன்‌; உள்ள - த்த்‌ - ஒன்‌; கர - த்த்‌ - அல்‌; துற - த்த்‌ - அல்‌; 
நில - த்த்‌ - அள்‌; பச - த்த்‌ - அல்‌; மர - த்த்‌ - அ 


பக்க வரையரையைக்‌ மனதிற்‌ கொண்டு எடுத்துக்காட்டுகள்‌ முழுமையாகக்‌ கொடுக்கப்பட 


வில்லை. 


100 


“ஆ -'ஈறு : கா -த்த்‌ - உ; புறங்கா - த்த்‌ - உ; யா - த்த்‌ - ௮ 

“இ - ஈறு : அருகுவி - த்த்‌ - உ; ஆவி - த்த்‌ - உ; இனைவி - த்த்‌ - அல்‌; 
உரி - த்த்‌ - உ; ஓலி - த்த்‌ - உ; கலி - த்த்‌ - அ; செவி - த்த்‌ - உ; தனி - த்த்‌ - உ; 
:நெறி - த்த்‌ - அ; பாடி - த்த்‌ - ஜ; முடி - த்த்‌ - அ; வலி - த்த்‌ - அன்று 

ஈஈ - ஈறு: ஈ-த்த்‌- அ; சீ-த்த்‌- அ; நீ-த்த்‌- அ; நீ-த்த்‌ - அல்‌ 

£உ - ஈறு: அடு - த்த்‌ - அ; இறு - த்த்‌ - அ; உடு - த்த்‌ - அ; எடு - த்த்‌ - அ; 

கடு - த்த்‌ - உ; செகு - த்த்‌ - உ; தபு - த்த்‌ - உ; நாணு - த்த்‌ - அக்கன்று; 
நிற - த்த்‌ - அல்‌; படு - த்த்‌ - அனள்‌; மடு - த்த்‌ - அ; வரு - த்த்‌ - உறும்‌ 


£ஊ -' ஈறு : பூ - த்த்‌ - அ; “எ - ஈறு : செ - த்த்‌ - உ 
ஐ - ஈறு : அசை - த்த்‌ - அ; இடை - த்த்‌ - அங்க; உதை - த்த்‌ - அ; 
கனை - த்த்‌ - அ; சிதை - த்த்‌ - ஆன; தலைவை - த்த்‌ - அ; நனை - த்த்‌ - அ; 
புதை - த்த்‌ - அ; மறை - த்த்‌ - ஆள்‌; வை - த்த்‌ - என 


“ஓ - ஈறு : பொ - த்த்‌ - இய; ஓ -“ ஈறு: கோ -த்த்‌ - அ; கோ - த்த்‌ - உ 


மெய்யீந்றில்‌ முடியும்‌ வினையடிகள்‌ 

மெய்யீறுகளில்‌ முடியும்‌ வினையடி ஈறுகளாக “ய்‌ -, ஈ -, “ழ்‌ - என்பன வருகின்றன. 
ய்‌ - ஈறு : உய்‌ - த்த்‌ - உ; சாய்‌ - த்த்‌ - அ; மொய்‌ - த்த்‌ - அ; வாய்‌ - த்த்‌ - ௮ 
ர - ஈறு: ஆர்‌ - த்த்‌ - அ; ஈர்‌ - த்த்‌ - அ; உதிர்‌ - த்த்‌ - அ; தீர்‌ - த்த்‌ - ஆன்‌; 
பார்‌ - த்த்‌ - உ; வளர்‌ - த்த்‌ - உ 
(ழ்‌ - ஈறு : அவிழ்‌ - த்த்‌ - அல்‌; கலுழ்‌ - த்த்‌ - அ; நிகழ்‌ - த்த்‌ - இய; 
வாழ்‌ - த்த்‌ - உம்‌ 


“. த்த்‌” வினையடிகளின்‌ வருகைப்‌ பட்டியல்‌ 


| வரிசை எண்‌ | 11 2[13141516[7|8|[9|10[1l12[13 
உயிர்‌, மெய்‌ ஈறுகள்‌ ௮|ஆ ௫ ஈ [உ[ஊ।எ &ஐ|ஒ|ஒ ய்‌ர்[ம்‌ 
| எண்ணிக்கை வ்‌ கவி கன ன கதக்‌ க னவ உன்‌ 
இறந்தகால உருபு “- ந்த்‌' ஏற்கும்‌ வினையடிகள்‌ 
இறந்தகால உருபான * ந்த்‌ பெற்று வரும்‌ வினையடிகள்‌ இரு நிலைகளில்‌ 
பகுக்கப்படுகின்றன. 1. உயிரீந்றில்‌ முடிவன; 2. மெய்யீந்றில்‌ முடிவன 
உயிர்‌ ஈறு 
அ -, ஆ -, இ, 'ஈ -, உ -, 'ஐ -, என்னும்‌ உயிர்களை ஈறாகக்‌ கொண்டு 
முடியும்‌ வினையடிகளை அடுத்து இறந்தகால உருபான “ ந்த்‌ வருகின்றது. 
“அ - ஈறு : அல - ந்த்‌ - அனென்‌; இக - ந்த்‌ - அன்று; உவ - ந்த்‌ - உ; 


எய்த - ந்த்‌ - ஆர்‌; கர - ந்த்‌ - ஆள்‌; சிவ - ந்த்‌ - அன்று; தண - ந்த்‌ - அ; நிவ - ந்த்‌ உ; 


பச - ந்த்‌ - உ; மண -ந்த்‌ - உ; வ - ந்த்‌ - அனை 


101 


ஆ - ஈறு : அசா ந்த்‌ உ 
“இ -' ஈறு : அணி - ந்த்‌ - அ; இழி - ந்த்‌ - அ; எறி - ந்த்‌ - உ; ஒழி - ந்த்‌ - அது; 
கழி - ந்த்‌ - அ; செறி - ந்த்‌ - அன; திணி - ந்த்‌ - உ; பணி - ந்த்‌ - அன்று; 
முரி - ந்த்‌ - அ; வடி - ந்த்‌ - ௮ 
ஈ - ஈறு : நீ - ந்த்‌ - உம்‌; வீ - ந்த்‌ - அ 
'உ - ஈறு : அரு - ந்த்‌ - அ; இரு - ந்த்‌ - உ; எழு - ந்த்‌ - அன்று; பொரு - ந்த்‌ - அ; 
வரு - ந்த்‌ - உம்‌ 
£ஜ - ஈறு : அடை - ந்த்‌ - அன்று; இயை - ந்த்‌ - அ; உறை - ந்த்‌ - இசிளோர்‌; 
களை - ந்த்‌ - உ; சிதை - ந்த்‌ - உ; ததை - ந்த்‌ - உ; நனை - ந்த்‌ - அ; 
பிசை - ந்த்‌ - உ; மலை - ந்த்‌ - உ; விளை - ந்த்‌ - ௮ 
மெய்யீந்றில்‌ முடியும்‌ வினையடிகள்‌ 

இவ்வினையடி ஈறுகளாக ய்‌, ர்‌, ம்‌ என்பன வருகின்றன. 
ய்‌ - ஈறு : ஆய்‌ - ந்த்‌ - அ; உய்‌ - ந்த்‌ - உ; எய்‌ - ந்த்‌ - இல்லா; காய்‌ - ந்த்‌ - அ; 
சாய்‌ - ந்த்‌ - அ; தீய்‌ - ந்த்‌ - அளையர்‌; பாய்‌ - ந்த்‌ - உ; மாய்‌ - ந்த்‌ - அது; 
வாய்‌ - ந்த்‌ - ௮ 
ர - ஈறு : அடர்‌ - ந்த்‌ - உ; ஆர்‌ - ந்த்‌ - அ; இமிர்‌ - ந்த்‌ - உ; உதிர்‌ - ந்த்‌ - அ; 
ஊர்‌ - ந்த்‌ - அ; ஏமார்‌ - ந்த்‌ - அனம்‌; கவர்‌ - ந்த்‌ - உ; கிளர்‌ - ந்த்‌ - உ; 
சோ - ந்த்‌ - அ; ஞெமிர்‌ - ந்த்‌ - உ; திமிர்‌ - ந்த்‌ - உ; துணர்‌ - ந்த்‌ - அது; 
நிமிர்‌ - ந்த்‌ - உ; புணர்‌ - ந்த்‌ - அன்று; முதிர்‌ - ந்த்‌ - அவன்‌; வார்‌ - ந்த்‌ - உ 
ழ்‌ - ஈறு : அவிழ்‌ - ந்த்‌ - அ; கமழ்‌ - ந்த்‌ - உ; வெகிழ்‌ - ந்த்‌ - அ; தாழ்‌ - ந்த்‌ - அ; 
நெகிழ்‌ - ந்த்‌ - அ; புகழ்‌ - ந்த்‌ - அ; வீழ்‌ - ந்த்‌ - அ 


“- ந்த்‌” வினையடிகளின்‌ வருகைப்பட்டியல்‌ 


| வரிசை எண்‌ 1 | 2 3 4 5 | 6 | 8 9 
| உயிர்‌, மெய்‌ அ | ஆ இ FF உ | ஐ ய்‌ | ர்‌ ழ்‌ 
| எண்ணிக்கை 96 | 1 68 5 30 | 37 16 | 64 20 


வினையடி மாற்று வடிவங்கள்‌ 

வினையடிகளோடு பிற உருபுகள்‌ சேரும்‌ பொழுது பொருள்‌ மாற்றம்‌ பெறாமல்‌ ஆனால்‌ 
வடிவத்தில்‌ மாற்றம்‌ பெறுகின்றன. இவற்றை “வினையடி மாற்று வடிவங்கள்‌” எனலாம்‌. இம்‌ 
மாந்றங்கள்‌ யாவும்‌ ஒலி மாற்றங்கள்‌, சோக்கைகள்‌ போன்றவற்றால்‌ தோன்றுகின்றன. 
இவ்வினையடி மாற்று வடிவங்களை அவற்றின்‌ அமைப்பு அடிப்படையில்‌, 

1. உயிர்‌ மாற்றத்தால்‌ தோன்றும்‌ ஒன்றிற்கு மேந்பட்ட வினையடிகள்‌ 

2. மெய்‌ மாற்றத்தால்‌ தோன்றும்‌ ஒன்றிற்கு மேந்பட்ட வினையடிகள்‌ 


என பிரிக்கப்படுகின்றன. 


102 


உயிர்‌ மாற்றம்‌ 
வினையடிகளில்‌ ஆகாரம்‌ அகரமாதல்‌, ஒலித்துணை உகரம்‌ இணைதல்‌ எனும்‌ 
நிலைகளில்‌ ஒன்றிற்கு மேற்பட்ட வினையடிகள்‌ உருவாகின்றன. 
ஆகாரம்‌ அகரமாதல்‌ (ஆ > அ) 
ஒரு வினை பிற வினை வடிவமாக மாறும்‌ பொழுது ஆ > ௮ என மாற்றம்‌ 
அடைகின்றது. 
உ ‘அகலா அமைப்பு 
வினைமுற்றில்‌ ஆகாரம்‌ திரியாமலும்‌ வினையெச்சம்‌, வினையாலணையும்‌ பெயர்‌ 
போன்றவந்றில்‌ அகரமாகத்‌ திரிந்தும்‌ வருகின்றது. 
ஆ அ 
அகலான்‌ (வி.மு) அகல (வி.௭; அகலத்தோன்‌ (வி.அ.பெ) 
உ 'அமையா' அமைப்பு 
வினைமுற்றில்‌ ஆகாரம்‌ திரியாமலும்‌, அகரமாகத்‌ திரிந்தும்‌ வருகின்றது. 
ஆ அ 
அமையாது (வி.மு) அமையலென்‌ (வி.மு) 
உ 'அரற்றா' அமைப்பு 


வினைமுற்றில்‌ ஆகாரம்‌ திரியாமலும்‌, வினையெச்சத்தில்‌ அகரமாகத்‌ திரிந்தும்‌ 


வருகின்றது. 
ஆ அ 
அரற்றா (வி.மு) அரற்ற (வி.மு) 


* 'அழியா' அமைப்பு 
ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சத்தில்‌ ஆகாரம்‌ திரியாமலும்‌, வினையெச்சத்தில்‌ 
அகரமாகத்‌ திரிந்தும்‌ வருகின்றது. 
ஆ அ 
அழியா (ஈ.எ.பெ.எ) அழிய (வி.எ) 
* அறியா அமைப்பு 


ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌, வினைமுந்நு ஆகியவற்றில்‌ 


ஆகாரம்‌ திரியாமலும்‌, வினையெச்சம்‌, வினைமுந்நு இவற்றில்‌ அகரமாகத்‌ திரிந்தும்‌ 


வருகின்றன. 

ஆ ௮ 
அறியா (ஈ.௭.பெ.எ); அறியாதார்‌ (வி.அ.பெ) அறிய (வி. 
அறியாதீர்‌ (வி.அ.பெ); அறியாது (வி. அறியலர்‌ (வி.மு) 
அறியாதோர்‌ (வி.அ.பெ); அறியாதோன்‌ (வி.அ.பெ) அறியவும்‌ (வி. 
அறியாய்‌ (வி.எ, வி.மு); அறியார்‌ (வி.மு) 
அறியான்‌ (வி.அ.பெ, வி.மு) 


103 


உ ஆகா அமைப்பு 
ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சத்தில்‌ ஆகாரம்‌ திரியாமலும்‌, தொழிற்பெயர்‌, 
வினையெச்சம்‌ இவற்றில்‌ அகரமாகத்‌ திரிந்தும்‌ வருகின்றது. 
ஆ அ 
ஆகா (ஈ.௭.பெ.எ, வி.) ஆ (வி.); ஆகல்‌ (தொ.பெ) 
> ஆரா அமைப்பு 
பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌, வினைமுற்று இவற்றில்‌ ஆகாரம்‌ திரியாமலும்‌, 
வினையெச்சத்தில்‌ அகரமாகத்‌ திரிந்தும்‌ வருகின்றது. 
ஆ அ 
ஆரா (பெ.௭); ஆராது (வி.எ, வி.மு) ஆர (வி. 
> ஆனா அமைப்பு 
ஈறுகெட்ட எதிரமறைப்‌ பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌ இவற்றில்‌ ஆகாரமாக திரியாமலும்‌, 
வினைமுற்றில்‌ அகரமாகத்‌ திரிந்தும்‌ வருகின்றது. 
ஆ அ 
ஆனா (ஈ.௭.பெ.எ); ஆனாது (வி. ஆனது (வி.மு) 
உ 'இட்டா' அமைப்பு 
வினைமுற்றில்‌ ஆகாரம்‌ திரியாமலும்‌, பெயரெச்சம்‌, வினையாலணையும்‌ பெயர்‌ 
ஆகியவற்றில்‌ அகரம்‌ திரிந்தும்‌ வருகின்றது. 
ஆ அ 
இட்டான்‌ (வி.மு) இட்ட (பெ.எ); இட்டவன்‌ (வி.அ.பெ) 
இழந்த” அமைப்பு 
வினையாலணையும்‌ பெயர்‌, வினைமுற்றில்‌ ஆகாரம்‌ திரியாமலும்‌, தொழிற்பெயர்‌, 
வினைமுற்று இவற்றில்‌ அகரமாகத்‌ திரிந்தும்‌ வருகின்றது. 
ஆ ௮ 
இழந்தாள்‌ (வி.மு); இழந்தான்‌ (வி.அ.பெ) இழந்தது (வி.மு, தொ.பெ) 
ஓலித்துணை உகரம்‌ இணைதல்‌ 
மிகுதியான சொற்கள்‌ ஒலித்துணை உகரம்‌ பெற்று, பொருள்‌ மாறுபடாத தன்மையில்‌ 
உள்ளன. 
உ 'அகவ்‌' அமைப்பு 
இவ்வினையடி வினைமுற்றில்‌ ஒலித்துணை உகரம்‌ பெந்று வருகின்றது. 
அகவா (வி.மு) அகவும்‌ (வி.மு) 
உ “அஞ்ச்‌' அமைப்பு 
இவ்வினையடி வினைமுற்நுடன்‌ ஒலித்துணை உகரம்‌ பெற்று வருகின்றது. 
அஞ்சா (வி.௭; அஞ்சாய்‌ (வி.மு) அஞ்சுவல்‌ (வி.மு) 
அஞ்சான்‌ (வி.மு); அஞ்சி (வி.௭; அஞ்சிய (வி.எ) 


104 


உ 'அடைந்த்‌' அமைப்பு 
அடைந்‌ என்னும்‌ வினையடி வினையெச்சத்துடன்‌ ஒலித்துணை உகரம்‌ பெற்று 
வருகின்றது. 
அடைந்தது (வி.மு); அடைந்தன்று (வி.மு) அடைந்து (வி.எ) 
உ 'அணங்க்‌' அமைப்பு 
“அணங்க்‌' அமைப்பு வினையடி தொழிற்பெயர்‌, பெயரெச்சத்துடன்‌ ஒலித்துணை உ கரம்‌ 
பெற்று வருகின்றது. 
அணங்கல்‌ (தொ.பெ); அணங்கிய (வி.எ) அணங்குதல்‌ (தொ.பெ; அணங்கும்‌ (பெ.எ) 
அணங்கியோன்‌ (வி.அ.பெ) 
* 'அணிந்த்‌' அமைப்பு 
“அணிந்த்‌' அமைப்பு வினையடி வினையெச்சத்துடன்‌ ஒலித்துணை உகரம்‌ பெற்று 
வருகின்றது. 
அணிந்த (பெ.எ); அணிந்தன்று (வி.மு) அணிந்து (வி.எ) 
அணிந்திடும்‌ (வி.எ) 
௪ 'அமரந்த்‌' அமைப்பு 
இத்தன்மையிலான வினையடி வினையெச்சத்துடன்‌ ஓலித்துணை உகரம்‌ பெற்று வருகின்றது. 
அமர்ந்த (பெ; அமர்ந்தனை (வி.மு) அமர்ந்து (வி.எ) 
உ 'அமைத்த்‌' அமைப்பு 
இவ்வமைப்பு வினையெச்சத்துடன்‌ ஓஒலித்துணை உகரம்‌ பெற்று வருகின்றது. 
அமைத்த (வி. அமைத்து (வி.எ 
உ 'அமைய்‌' அமைப்பு 
இவ்வமைப்பு வினையடி வினைமுற்றுடன்‌ ஓலித்துணை உகரம்‌ பெற்று வருகின்றது. 
அமையலென்‌ (வி.மு); அமையின்‌ (வி.எ) அமையும்‌ (வி.மு) 
௪ 'அயர்ந்த்‌' அமைப்பு 
இவ்வினையடி வினையெச்சத்துடன்‌ ஓஒலித்துணை உகரம்‌ பெற்று வருகின்றது. 
அயர்ந்த (பெ.எ௭); அயர்ந்தனள்‌ (வி.மு) அயர்ந்து (வி.எ) 
அயர்ந்திசின்‌ (வி.மு) 
> 'அயர்‌' அமைப்பு 
“அயர்‌' அமைப்பு பெயரெச்சம்‌, வினைமுந்றுடன்‌ ஒலித்துணை உகரம்‌ பெற்று 
வருகின்றது. 
அயர்மர்‌ (வி.மு); அயர (வி. அயரும்‌ (பெ.எ, வி.மு) 
அயர்ப்பிய (வி. 


105 


௪ 'அருந்த்‌' அமைப்பு 
அவ்வமைப்பு வினையடி பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌ ஆகியவற்றுடன்‌ ஒலித்துணை 

உகரம்‌ பெற்று வருகின்றது. 
அருந்ந (வி.); அருந்தி (வி.எ) அருந்து (பெ.எ); அருந்துபு (வி.எ) 
அருந்தும்‌ (பெ.எ) 
உ அரும்ப்‌' அமைப்பு 
“அரும்ப்‌' என்னும்‌ வினையடி பெயரெச்சத்துடன்‌ ஒலித்துணை உகரம்‌ பெற்று 
வருகின்றது. 
அரும்ப (வி.௭; அரும்பிய (வி. அரும்பும்‌ (பெ.டி) 

உ “அருள்‌ அமைப்பு 


அருள்‌' என்னும்‌ வினையடி ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌, வினைமுற்று 
ஆகியவற்றுடன்‌ ஒலித்துணை உகரம்‌ பெற்று வருகின்றது. 
அருளா (ஈ.௭.பெ.எ); அருளாது (வி.எ) அருளும்‌ (பெ.எ); அருளுமார்‌ (வி.மு) 
அருளாய்‌ (வி.மு); அருளி (வி.எ) 
அருளிய(பெ.ள); அருளின (வி.மு); அருளினை (வி.மு) 
உ அல்க்‌' அமைப்பு 
“அல்க்‌' என்னும்‌ வினையடி தொழிற்பெயர்‌, பெயரெச்சத்துடன்‌ ஓலித்துணை உகரம்‌ 
பெற்று வருகின்றது. 
அல்கி (வி.; அல்கிய (பெ. அல்கு (தொ.பெ); அல்குவது (தொ.பெ) 
அல்கின்‌ (வி.௭); அல்கின்றன்று (வி.மு) அல்கும்‌ (பெ.எ) 
அல்கினம்‌ (வி.மு) 
உ 'அலங்க' அமைப்பு 
“அலங்க்‌”' என்னும்‌ வினையடி பெயரெச்சத்துடன்‌ ஓலித்துணை உகரம்‌ பெற்று 
வருகின்றது. 
அலங்கல்‌ (பெ.எ) அரங்கு (பெ.எ) 
உ 'அலஸீ்ந்த்‌' அமைப்பு 
“அலர்ந்த்‌”' என்னும்‌ வினையடி வினையெச்சத்துடன்‌ ஒலித்துணை உசரம்‌ பெற்று 
வருகின்றது. 
அலர்ந்தன்று (வி.மு) அலர்ந்து (வி.எ) 
> 'அலைத்த்‌' அமைப்பு 
“அலைத்த்‌' என்னும்‌ வினையடி வினையெச்சத்துடன்‌ ஒலித்துணை உகரம்‌ பெற்று 
வருகின்றது. 
அலைத்த (பெ.எ); அலைத்தக்கால்‌ (வி. அலைத்து(வி.எ) 
அலைத்தரும்‌ (வி.மு); அலைத்தின்‌ (வி. 


106 


உ “அவிழ்ந்த்‌' அமைப்பு 
“அவிழ்ந்த்‌' என்னும்‌ வினையடி வினையெச்சத்துடன்‌ ஓஒலித்துணை உகரம்‌ பெற்று 
வருகின்றது. 
அவிழ்ந்த (வி.எ); அவிழ்ந்தன்று (வி.மு) அவிழ்ந்து (வி.எ) 
மெய்‌ மாற்றத்தால்‌ தோன்றும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட வினையடிகள்‌ 
வினையடிகள்‌ பிற உருபுகளை ஏற்கும்‌ நிலையில்‌ ஈற்று மெய்‌ திரிந்தும்‌, இரட்டித்தும்‌ 


பொருள்‌ மாறுபடாமல்‌ வருகின்றன. இவ்வமைப்பை, 1. வினையடிகளின்‌ ஈந்றுமெய்‌ திரிதல்‌; 2. 


வினையடிகளின்‌ ஈற்றுமெய்‌ இரட்டித்தல்‌ என வகைப்படூத்தித்‌ தரப்பட்டுள்ளன. 


வினையடிகளின்‌ ஈற்றுமெய்‌ திரிதல்‌ 
வினையடிகளின்‌ ஈற்று மெய்‌ திரிந்து வரும்‌ அமைப்பில்‌ ல்‌ ன்‌, ப்‌ ம்‌, ள்‌ ட்‌, 
ள்‌ ண்‌,ய்‌ ப்‌, ர்‌ ம்‌ என்னும்‌ ஏழு வடிவங்கள்‌ வருகின்றன. 
ல்‌ ன்‌ ஆதல்‌ 
இவ்வமைப்பில்‌ அகல்‌, அமல்‌, கஞல்‌, எனில்‌, கொல்‌, செல்‌, முயல்‌, அல்‌, இல்‌ 
என்னும்‌ வினையடிகள்‌ காணப்படுகின்றன. 


உ 'அகல்‌' அமைப்பு 
பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌, தொழிந்பெயர்‌, வினைமுற்று ஆகியவற்றில்‌ வரும்‌ 'அகல்‌' 


வினையடி ஈறு ஏனைய அமைப்புகளில்‌ “அகன்‌ ஆகத்‌ திரிகிறது. 


ல்‌ ன்‌ 
அகல்‌ (பெ; அகல (வி.எ) அகன்‌ (பெ.௭); அகன்ற (பெ.எ) 
அகலான்‌ (வி.மு); அகல்வு (தொ.பெ) அகன்றவர்‌ (வி.அ.பெ;அகன்றார்‌ (வி.அ.பெ) 
உ 'அமல்‌' அமைப்பு 
பெயரெச்சத்தில்‌ லகர ஈறு னகரமாகத்‌ திரிகிறது. 
ல்‌ ன்‌ 
அமல்‌ (பெ.எ) அமன்ற (பெ.எ) 
உ 'களல்‌' அமைப்பு 
பெயரெச்சத்தில்‌ லகர ஈறு னகரமாகத்‌ திரிகிறது. 
ல்‌ ன்‌ 
கஞலிய (பெ.எ) கஞன்ற (பெ.எ) 
உ 'எனில்‌' அமைப்பு 
பெயரெச்சத்தில்‌ லகர ஈறு னகரமாகத்‌ திரிகிறது. 
ல்‌ ன்‌ 
எனின்‌ (பெ.எ) 


எனில்‌ (பெ.எ) 


107 


உ 'கொல்‌' அமைப்பு 


வினையெச்சத்தில்‌ வரும்‌ 'கொல்‌' வினையடி ஈறு ஏனைய அமைப்புகளில்‌ “கொன்‌ 


ஆகத்‌ திரிகிறது. 
ல்‌ ன்‌ 
கொல்லாது (வி.எ) கொன்ற (வி.௭); கொன்றனர்‌ (வி.மு); கொன்று (வி.எ) 


* 'செல்‌' அமைப்பு 
பெயரெச்சம்‌, ஏவல்‌ வினைமுற்று, வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிந்பெயர்‌, 


வினைமுற்று ஆகியவற்றில்‌ வரும்‌ செல்‌ வினையடி ஈறு ஏனைய அமைப்புகளில்‌ னகரமாகத்‌ 


திரிகிறது. 

ல்‌ ன்‌ 
செல்‌ (பெ.எ, ஏ.வி.மு); செல்கம்‌ (வி.மு) சென்ம்‌ (ஏ.வி.மு, வி.மு); சென்ற (வி. 
செல்குவம்‌ (வி.மு); செல்ப (வி.மு) சென்றது (வி.மு); சென்றனள்‌ (வி.மு) 
செல்பவன்‌ (வி.அ.பெ); செல்லல்‌ (தொ.பெ) சென்றனென்‌ (வி.மு); சென்றாய்‌ (வி.மு) 
செல்லும்‌ ( பெ.எ,வி.எ,வி.மு); செல்லா (வி.௭எ,பெ.எ) சென்றார்‌ (வி.மு); சென்றீ (வி.எ) 
செல்லாதீம்‌ (வி.மு); செல்லாது (வி.எ, தொ.பெ) சென்று (வி.௭; சென்றும்‌ (வி. 
செல்லின்‌ (வி.எ); செல்வர்‌ (வி.மு) சென்றுழி (வி. 
செல்வர்‌ (வி.மு);செல்வல்‌ (தொ.பெ) 
செல்வாம்‌ (வி.மு); செல்வேன்‌ (வி.மு) 
செல (வி.); செலல்‌ (தொ.பெ) 
செலவு (தொ.பெ); செலின்‌ (வி.எ, வி.மு) 


வினையடிகளின்‌ ஈற்றுமெய்‌ இரட்டித்தல்‌ 

வினையடிகளின்‌ ஈற்று மெய்‌ இரட்டித்தலில்‌ க்‌ க்க்‌, ட்‌ > ட்ட்‌, த்‌ த்க்‌, ல்‌ உல்ல்‌, 
ள்‌ அள்ள்‌, ற்‌ , ந்ற்‌ என்னும்‌ ஆறு அமைப்புகள்‌ காணப்படுகின்றன. 
க்‌ உக்க்‌ ஆதல்‌ 

இப்பிரிவில்‌ நக்‌, புக்‌, மிக்‌ என்னும்‌ மூன்று வினையடிகள்‌ உள்ளன. 

௪ 'நக்‌' அமைப்பு 

நக்‌ என்னும்‌ வினையடியின்‌ ஈற்று 'க/ரகம்‌ வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வியங்கோள்‌ 
வினைமுற்று, தொழிற்பெயர்‌, வினையாலணையும்‌ பெயர்‌, வினைமுற்று அமைப்பில்‌ தனித்தும்‌ 
பெயரெச்சம்‌, வினைமுற்று, வினையெச்சம்‌, தொழிற்பெயர்‌ அமைப்புகளில்‌ இரட்டித்தும்‌ 


வருகின்றது. 

நக்‌ நக்க்‌ 
நக (வி.௭; நகு (வி. நக்க (பெ.எ); நக்கது (வி.மு, தொ.பெ) 
நகுக (வி.வி.மு); நகுதரும்‌ (பெ.ள) நக்கு (வி.; 


நகுதல்‌ (தொ.பெ); நகுதிர்‌ (வி.மு) 
நகுப (வி.); நகுபவள்‌ (வி.௮.பெ); நகுவார்‌ (வி.அ.பெ) 


108 


௪ புக்‌ அமைப்பு 
புக்‌ என்னும்‌ வினையடி ஈந்று ககரம்‌ வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுற்று 


அமைப்பில்‌ தனித்தும்‌ வினைமுந்று, வினையெச்சம்‌ அமைப்புகளில்‌ இரட்டித்தும்‌ வருகின்றது. 


புக்‌ புக்க்‌ 
புகின்‌ (வி.௭); புகு (பெ.எ) புக்கது (வி.மு); புக்கனர்‌ (வி.மு) 
புகுதர (வி.); புகுதி (வி.மு) புக்கனன்‌ (வி.மு); புக்கு (வி.எ) 


உ 'மிக்‌' அமைப்பு 
மிக்‌ என்னும்‌ வினையடி ஈற்று ககரம்‌ வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌ அமைப்பில்‌ 
தனித்தும்‌ வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌ அமைப்புகளில்‌ இரட்டித்தும்‌ வருகின்றது. 
மிக்‌ மிக்க்‌ 
மிக (வி.எ; மிகு (பெ.எ); மிகும்‌ (பெ.எ) மிக்க (வி.௭, பெ.எ) 
ட்‌ ட்ட்‌ ஆதல்‌ 


இப்பிரிவில்‌ ஆட்‌, இட்‌, கூட்‌, கேட்‌, கூட்‌, நீட்‌, பட்‌, விட்‌ என்னும்‌ எட்டு வினையடிகள்‌ 


உள்ளன. 
> 'ஆட்‌' அமைப்பு 
ஆட்‌ என்னும்‌ வினையடிகளின்‌ ஈற்று டகரம்‌ வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, 
தொழிந்பெயர்‌ அமைப்பில்‌ தனித்தும்‌ வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினையாலணையும்‌ பெயர்‌ 


அமைப்புகளில்‌ இரட்டித்தும்‌ வருகின்றது. 


ஆட்‌ ஆட்ட்‌ 
ஆடல்‌ (தொ.பெ); ஆடாய்‌ (வி.மு) ஆட்ட (வி.); ஆட்டி (வி.௭, பெ.எ) 
ஆடி (வி.); ஆடிய (வி. ஆட்டுவோள்‌ (வி.அ.பெ); ஆட்டிய (பெ.எ) 


ஆடியது (தொ.பெ); ஆடின்‌ (வி.எ) 
ஆடு (பெ.எ, வி.எ, ஏ.வி.மு, தொ.பெ); ஆடும்‌ (பெ.எ) 
உ 'இட்‌' அமைப்பு 
இட்‌ என்னும்‌ வினையடிகளின்‌ ஈற்று டகரம்‌ வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, 
அமைப்பில்‌ தனித்தும்‌ வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுற்று, வினையாலணையும்‌ பெயர்‌ 


அமைப்புகளில்‌ இரட்டித்தும்‌ வருகின்றது. 


இட்‌ இட்ட்‌ 
இடப்பட்ட (வி.௭); இடு (பெ.எ) இட்ட (பெ.எ௭); இட்டவன்‌ (வி.அ.பெ) 
இடும்‌ (பெ.௭); இடுமார்‌ (வி. இட்டான்‌ (வி.மு); இட்டு (வி. 
இடுவேன்‌ (வி.மு) 


உ கூட்‌' அமைப்பு 
கூட்‌ என்னும்‌ வினையடிகளின்‌ ஈற்று டகரம்‌ ஈறுகெட்ட எதிரமறைப்‌ பெயரெச்சம்‌, 
வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌ அமைப்பில்‌ தனித்தும்‌ வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, 


தொழிற்பெயர்‌ அமைப்புகளில்‌ இரட்டித்தும்‌ வருகின்றது. 


109 


கூட்‌ கூட்ட்‌ 
கூடா (ஈ.௭.பெ.எ); கூடிய (பெ.எ) கூட்டூபு (வி.); கூட்டும்‌ (வி.மு, பெ.) 
கூடிற்று (வி.மு) 


துணைவினைகளும்‌ வினையடிகளும்‌ 

அகராதிப்‌ பொருள்‌ தரும்‌ ஒரு வினையுடன்‌ இணைந்து ஊரு சொல்‌ நீமைத்தாய்‌ 
நின்று இலக்கணப்‌ பொருள்‌ தரும்‌ வினை துணைவினை எனப்படும்‌.” 

தமிழ்‌ மொழியில்‌ காணப்படும்‌ துணை வினைகள்‌ முதல்‌ வினைக்குப்‌ பின்னால்‌ வந்து 
முதல்‌ வினை * துணை வினை என்ற அமைப்பில்‌ வரும்‌.“ 

துணைவினைகள்‌ கால இடைநிலைகளை ஏற்கும்‌. தொடர்‌ அளவில்‌ சூழ்நிலைக்கு 
ஏற்ப தெரிநிலை வினைகளைப்‌ போன்று செயல்படும்‌. 
துணைவினையடிகள்‌ 

துணைவினைகள்‌ வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுற்று, வியங்கோள்வினைமுற்று 
போன்ற வினைவகையில்‌ வருகின்றன. ஆய்வுப்‌ பகுதியில்‌ துணைவினையடிகளாக அட்டு, 
அட்ட, அடு, அன்று, அற்று, இடு, இசின்‌, ஆங்கு, கால்‌, தரு, தந்த, தங்க, படின்‌, வரு, உறு, 
மதி, கூரு, கொள்‌, கொண்ட, விடு, கல்லா, அறு, இகும்‌, தக, மின்‌, தொறும்‌, தோறும்‌, உழி, 


வர, வைத்த, மரு, வழி, தர, மாறு, மாற, செய, உள, பட என்னும்‌ 39 வினையடிகள்‌ 


இடம்பெற்றுள்ளன. 

உ அட்டு அமைப்பு வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌ ஆகிய வினை வகைகளில்‌ வருகின்றன. 
(எ.கா) அகப்பட்டு (வி.௭; அதற்பட்டு (வி.; கவட்டு (பெ.எ); பட்டு (வி.); 
வழிபட்டு (வி.எ) 

உ 'அட்ட' அமைப்பு வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினையாலணையும்‌ 

பெயர்‌ ஆகிய வினை வகைகளில்‌ வருகின்றன. 

(எ.கா) அகப்பட்டது (வி.மு); உழப்பட்டது (வி.மு); பட்ட (வி.; பட்டன்று (வி. 
பட்டனள்‌ (வி.அ.பெ); பட்டது (வி.௭); மேம்பட்ட (பெ.எ); வழிபட்ட (பெ.எ) 

உ அடு அமைப்பு வினைமுற்று, பெயரெச்சம்‌ ஆகிய வினை வகைகளில்‌ வருகின்றன. 
(எ.கா) அகப்படுப்பேன்‌ (வி.மு); நிறைபடு (பெ.எ) 

உ 'அன்று' அமைப்பு வினையெச்சம்‌, வினைமுந்றுகளில்‌ வருகின்றன. 
(எ.கா) அடைந்தன்று (வி.மு); அணிந்தன்று (வி.மு); அமைந்தன்று (வி.மு);; அல்கின்றன்று 
(வி.மு;  அலர்ந்தன்று (வி.மு;  அவிழ்ந்தன்று (வி.மு;  அறிந்தன்று (வி.மு); அன்றன்று 
(வி.மு); இகந்தன்று (வி.மு; இயைந்தன்று (வி.மு; உடன்று (வி); எழுந்தன்று (வி.மு); 
என்றன்று (வி.மு); ஒழிந்தன்று (வி.மு); கடிந்தன்று (வி.மு); கண்டன்று (வி.மு); 
கழிந்தன்று (வி.மு;  கேட்டன்று (வி.மு;  சிவந்தன்று (வி.மு;  சேர்ந்தன்று (வி.மு); 
தந்தன்று (வி.மு); தீந்தன்று (வி.மு; நாணுத்தக்கன்று (வி.மு); நின்றன்று (வி.மு); 
பசந்தன்று (வி.மு); பட்டன்று (வி.மு); புணர்ந்தன்று (வி.மு); மடிந்தன்று (வி.மு); 
மறைந்தன்று (வி.மு); மாய்ந்தன்று (வி.மு); மான்றன்று (வி.மு); யாத்தன்று (வி.மு); 


110 


வந்தன்று (வி.மு); வலிந்தன்று (வி.மு); வரிந்தன்று (வி.மு); விரிந்தன்று (வி.மு); 
விளிந்தன்று (வி.மு) 
உ இன்று' அமைப்பு வினையெச்சம்‌, வினைமுற்றுகளில்‌ வருகின்றன. 
(எ.கா) உறையின்று (வி.மு; எய்தின்று (வி.மு);  எல்லின்று (வி.மு; கூறின்று (வி.மு); 
நீங்கின்று (வி.மு); மருங்கின்று (வி.மு); மல்கின்று (வி.மு); மழுங்கின்று (வி.மு); 
உ அற்று அமைப்பு வினையெச்சம்‌, வினைமுற்று ஆகிய வினை வகைகளில்‌ 
வருகின்றன. 
(எ.கா) அணவற்று (வி.எ); வாடியற்று (வி.மு) 
உ இடும்‌' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) அணிந்திடூம்‌ (வி.எ) 
> இசின்‌ அமைப்பு வினைமுற்று, வினையெச்சம்‌, வியங்கோள்‌ வினைமுற்று, 
வினையாலணையும்‌ பெயர்‌ ஆகிய வினை வகைகளில்‌ வருகின்றன. 
(ஸகா) அயர்ந்திசின்‌ (வி.மு;  அறிந்திசின்‌ (வி.மு; உரைத்திசின்‌ (வி.மு; உவந்திசின்‌ 
(வி.௭); உறைந்திசினோர்‌ (வி.அ.பெ); கண்டிசின்‌ (வி.வி.மு); கேட்டிசின்‌ (வி.வி.மு); 
புகழ்ந்திசினோன்‌ (வி.மு); வந்திசின்‌ (வி.மு) 
உ ஆங்கு! அமைப்பு வினையெச்சம்‌, வினைமுற்று ஆகிய வினை வகைகளில்‌ 
வருகின்றன. 
(எ.கா) அலந்தாங்கு (வி.௭; அளித்தாங்கு (வி.௭; கருதியாங்கு (வி.ஸ); கெட்டாங்கு (வி.எ); 
பெற்றாங்கு (வி.மு); பொழிந்தாங்கு (வி.௭; வேண்டியாங்கு (வி.எ) 
உ 'கால்‌' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றன. 
(எ.கா) அலைத்தகால்‌ (வி.௭); காணுங்கால்‌ (வி.௭; மணந்தகால்‌ (வி.எ) 
உ 'தரு' அமைப்பு வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌ ஆகிய வினை வகைகளில்‌ 
வருகின்றன. 
(எ.கா) அலைத்தரும்‌ (வி.மு;  அழித்தரும்‌ (வி.மு); இகுதரு (பெ); இகுதரும்‌ (பெ.எ); 
இழிதரு (பெ.எ); இழிதரும்‌ (பெ); உடைதரும்‌ (பெ); உதிர்தரு (வி.ஸ;  ஊர்தரு 
(வி.எ); ஊர்தரும்‌ (வி.மு); எழுதரு (பெ.எ); எழுதரும்‌ (பெ); ஏா்தர (வி.); சுடுதரும்‌ 
(பெ.எ); நகுதரும்‌ (பெ.எ); நலிதரும்‌ (பெ.௭); நெறிதரு (பெ.எ); படர்தரும்‌ (பெ.எ) 
உ 'தந்த' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) இறுத்தந்த (வி.எ) 
உ 'தங்க' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (௭.கா) இடைத்தங்க (வி.எ) 
உ படின்‌ அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) இடைப்படின்‌ (வி. 
வெளிப்படின்‌ (வி. 
உ வரும்‌' அமைப்பு பெயரெச்சம்‌, வினைமுற்று ஆதிய வினை வகைகளில்‌ வருகின்றன. 
(எ.கா) இயல்வரும்‌ (பெ); உலம்வரும்‌ (ி.மு; துயல்வரும்‌ (பெ); பருவரும்‌ (வி.மு) 
உ 'உறு' அமைப்பு வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுற்று ஆகிய வினை வகைகளில்‌ 
வருகின்றன. (எ.கா) இயளுறு (பெ);  தெருளுற (வி);  நிறையுறு (பெ.ள); 
நிறைவுற (வி.எ); பெயலுறு (பெ); மருளுறு (பெ); வருத்துறும்‌ (வி.மு) 


111 


உ 'மதி' அமைப்பு வியங்கோள்‌ வினைமுற்றில்‌ வருகின்றது. 
(எ.கா) உறைமதி (வி.வி.மு); ஓம்புமதி (வி.வி.மு); கடவுமதி (வி.வி.மு); களைமதி 
(வி.வி.மு) கூறுமதி (வி.வி.மு); தாங்குமதி (வி.வி.மு); வம்மதி (வி.வி.மு) 
உ 'கூரும்‌' அமைப்பு பெயரெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) இறைகூரும்‌ (பெ.எ) 
உ 'கொள்‌' அமைப்பு வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌ ஆகிய வினை வகைகளில்‌ 
வருகின்றன. 
(எ.கா) இறை கொள (வி.எ); எதிர கொள்ளும்‌ (பெ.எ௭; எதிர கொள (வி. 
* 'கொண்ட' அமைப்பு வினையெச்சம்‌, வினைமுற்று ஆகிய வினை வகைகளில்‌ 
வருகின்றன. 
(எ.கா) எதிர்‌ கொண்ட (வி.௭); எதிர்‌ கொண்டாள்‌ (வி.மு) 
உ 'விடும்‌' அமைப்பு வினைமுற்றில்‌ வருகின்றது. (எ.கா) உக்குவிடும்‌ 
உ கல்லா அமைப்பு வினைமுற்று, ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌ ஆகிய 
அமைப்புகளில்‌ வருகின்றன. (எ.கா) உணர்கல்லாள்‌ (வி.மு); கடிகல்லாய்‌ (வி.மு); 
தருகல்லாய்‌ (வி.மு); நிறுகல்லா (ஈ.௭.பெ.எ) 
உ 'அறு' அமைப்பு பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌ ஆகிய அமைப்புகளில்‌ வருகின்றன. 
(எ.கா) கையறு (பெ.எ); கையறுபு (வி.எ) 
> 'இகும்‌' அமைப்பு வினைமுற்றில்‌ வருகின்றது. (எ.கா) கண்டிகும்‌ (வி.மு) 
> 'தக' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) காண்தக (வி. 
உ 'மின்‌' அமைப்பு வினைமுற்று, வியங்கோள்‌ வினைமுற்று ஆகிய வினை வகைகளில்‌ 
வருகின்றது. 
(எ.கா) ஓம்புமின்‌ (வி.வி.மு, வி.மு); கலங்கன்மின்‌ (வி.மு); களைந்தீமின்‌ (வி.வி.மு); 
காண்மின்‌ (வி.மு); கேட்டீமின்‌ (வி.வி.மு); கேண்மின்‌ (வி.மு); நல்காமின்‌ (வி.மு); 
நோக்கன்மின்‌ (வி.மு) 
உ 'தொறும்‌' அமைப்பு பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌ ஆகிய அமைப்புகளில்‌ வருகின்றன. 
(எ.கா) தூக்குதொறும்‌ (பெ.எ); கேட்டொறும்‌ (வி. 
உ 'தோறும்‌' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) உள்ளுதோறும்‌ (வி.எ) 
உ 'உழி' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) கேட்புழி (வில;  சென்றுழி 
(வி.எ) 
உ வர அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) தலைவர (வி.); துயல்வர (வி.எ; துனைவர (வி. 
உ 'வைத்த' அமைப்பு பெயரெச்சம்‌, வினைமுற்று ஆகிய வினை வகைகளில்‌ வருகின்றன. 
(எ.கா) தலைவைத்த (பெ.ள); தலைவைத்தான்‌ (வி.மு) 
உ 'மரும்‌' அமைப்பு வினைமுற்றில்‌ வருகின்றது. (எ.கா) தெருமரும்‌ (வி.மு) 
உ 'வழி' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) தொடுவழி (வி.; விடூவழி 
(வி.எ) 


112 


> 'தர அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) நிறைத்தர (வி.எ) 

உ 'மாறு' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) புணர்ந்தமாறு (வி.மு) 

உ 'மாற' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) புறம்மாற (வி. 

உ 'செய்‌' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (௭.கா) முகிழ்செய (வி.எ) 

* 'உள அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) வெறுவுள (வி.எ) 

உ 'பட' அமைப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) வேறுபட (வி.எ) 
துணைவினைகள்‌ எந்தந்த வினை அமைப்புகளுடன்‌ வருகின்றன என்பது பட்டியலில்‌ 
தரப்பட்டூள்ளது. 
துணை ஈ.எ.பெ.எ | வி.௭ வி.மு பெ.எ வி.அ.பெ கு.வி.மு வி.வி.மு 
வினைகள்‌ 
அட்டு 4 1 
அட்ட 3 2 2 1 
அடு 1 1 
அன்று 37 
இன்று 8 
அற்று 1 1 
இடும்‌ 1 
இசின்‌ 1 5 1 2 
ஆங்கு 6 1 
கால்‌ 3 
௧ரு 3 3 12 
தந்த | 
தங்க 1 
படின்‌ 2 
உறு 2 1 4 
மதி 1 7 
கூரும்‌ 1 
கொள்‌ 2 | 
கொண்ட 1 | 
விடும்‌ 1 
கல்லா 1 3 
அறு 1 | 
இகும்‌ 1 
கக 1 


113 


மின்‌ 6 3 
தொறும்‌ 1 | 
தோறும்‌ 1 

உழி 2 

வர 3 

வைத்த 1 1 
மரும்‌ 1 

வழி 2 

தர 1 

மாறு 1 

மாற 1 

செய 1 

உள 1 

பட 1 

தன்வினை 


ஒரு வாக்கிய அமைப்பில்‌ எழுவாய்‌ வினையைச்‌ செய்யுமானால்‌ அது தன்‌ 
எனப்படும்‌. பொதுவாக எல்லா அடிப்படை வினைகளும்‌ தன்வினையே என்பர்‌. 
அமைப்பை, வி.அ * த.வி.௨ எனலாம்‌. இவ்வினைகளைச்‌ செயப்படுபொருள்‌ குன்றிய 
செயப்படுபொருள்‌ குன்றா வினை எனப்‌ பிரிக்கலாம்‌. 
செயப்படுபொருள்‌ குன்றிய வினை 
வாக்கியத்திலுள்ள வினை செயப்படுபொருள்‌ வேற்றுமையான *- ஜ' யினை 
நிலையில்‌ வருமாயின்‌ அது செயப்படுபொருள்‌ குன்றிய வினை எனப்படும்‌. 


(எ.கா) அமர்ந்தனை (கலி 122-4); சென்றலின்‌ (ஐங்‌ 118-3) 


(cD) 


சயப்படுபொருள்‌ குன்றா வினை 


வாக்கியத்திலுள்ள வினை செயப்படுபொருள்‌ வேற்றுமையான '- ஜ' யினை 


நிலையில்‌ வருமாயின்‌ அது செயப்படுபொருள்‌ குன்றாவினை எனப்படும்‌. 


(எ.கா) பூசல்‌ இடுவேன்‌ (கலி 147-52); கணை இரப்பேன்‌ (கலி 147-61) 


பிற வினை 


வினை 
இதன்‌ 


வினை, 


ஏற்காத 


ஏற்கும்‌ 


எழுவாய்‌ தானே அன்றி மந்றொன்றால்‌ இயக்குவிக்கப்படும்‌ வினை பிறவினை 


எனப்படும்‌. பிறவினை உணர்த்தும்‌ உருபுகள்‌ தன்வினை அடிகளை அடுத்து வரும்‌ தன்மை 


உடையன. தன்‌ வினைகளிலிருந்து பிற வினையை உருவாக்க மூன்று நிலைகள்‌ உள்ளன. 


1. தன்வினையடியின்‌ ஈற்று வல்லினமெய்‌ இரட்டித்தல்‌ 
2. தன்வினையடியின்‌ ஈற்றயல்‌ மெல்லொற்று வல்லொற்றாதல்‌ 


114 


3. தன்வினையடியின்‌ ஈற்றயல்‌ மெல்லொற்று வல்லொற்றாவதுடன்‌ வல்லின மெய்‌ 
இணைதல்‌ இதனமைப்பை, வி.அ * பி.அ.உ எனச்‌ சுட்டலாம்‌. 
வல்லினமெய்‌ இரட்டித்தல்‌ 

தன்வினை பிற வினையாக மாற்றம்‌ அடையும்‌ பொழுது வினையடியின்‌ ஈற்று வல்லின 
மெய்‌ இரட்டிக்கும்‌. இத்தன்மையில்‌ க்‌ க்க்‌, ட்‌ ட்ட்‌, த்‌ த்த்‌, நீ > நீறீ என்னும்‌ நான்கு 
அமைப்புகள்‌ உள்ளன. 


க்‌ உக்க்‌ ஆதல்‌ (௭.கா) ஆகும்‌ - ஆக்கும்‌; போகும்‌ - போக்கும்‌ 


ட்‌ ௪ ட்ட்‌ ஆதல்‌ (எ.கா) ஆடி - ஆட்டி; ஆடல்‌ - ஆட்டுதல்‌; சுடி - சுட்டு; ஓடல்‌ - ஓட்டல்‌ 
த்‌ உத்த்‌ ஆதல்‌ (௭.௧) அழிதக - அழித்த 
நீ ற்றி (கா) உற - உற்ற 
ஈந்றயல்‌ மெல்லொந்று வல்லொற்றாதல்‌ 
வினையடியின்‌ ஈற்றயல்‌ மெல்லொற்று வல்லொற்றாக மாறும்‌ பொழுது தன்‌ வினை பிற 
வினை ஆகின்றது. ந்த்‌ > த்த்‌, ஞ்ச்‌ > ச்ச்‌, ங்க் > க்க்‌ எனும்‌ மூன்று வடிவங்கள்‌ 


இவ்வமைப்பில்‌ காணப்படுகின்றன. 
ந்த்‌ -த்த்‌ ஆதல்‌ 
இவ்வமைப்பு வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுற்று என்னும்‌ வினை வகைகளில்‌ 
காணப்படுகின்றது. 
(எ.கா) அமைந்த (பெ.எ) > அமைத்த (வி.ஸ; அவிந்து (வி.௭) > அவித்த(பெ.எ); 
அழிந்த (பெ.எ) > அழித்த (வி.எ); ஒழிந்து (வி.எ) > ஒழித்து (வி.எ); 
குவிந்து (பெ.எ) > குவித்து (பெ; திரிந்த (வி.எ) > திரித்த (வி.'.எ) 
தெளிந்த (வி.ஏ) உ தெளித்த (பெ.எ); நெகிழ்ந்த (பெ.எ) > நெகிழ்த்த (வி.எ) 
புணர்ந்த (பெ.ள) > புணர்த்த (வி.; பொருந்தி (வி. > பொருத்தி (வி. 
முடிந்து (வி.எ) > முடித்து (பெ.எ); வாய்ந்த (வி.எ) > வாய்த்த (வி.எ) 
ஞ்ச்‌ ச்ச்‌ ஆதல்‌ 
வினையெச்ச சொற்களில்‌ ஞ்ச்‌ ச்ச்‌ ஆக மாறுகிறது. 
(எ.கா) இறைஞ்சி (வி.எ) > இறைச்சி (வி. 
ங்க்‌ >க்க்‌ ஆதல்‌ 
வினையெச்ச சொற்களில்‌ ங்க்‌ உ க்க்‌ ஆக மாறுகிறது. 
(எ.கா) ஒடூங்கி (வி. > ஒடுக்கி (வி.௭); கலங்கிய (வி. > கலக்கிய (வி.எ); 
நீங்கி (வி.௭) நீக்கி (வி.௭); மயங்கி (வி. > மயக்கி (வி. 
வினையடி முதல்‌ நீண்டு வல்லின மெய்‌ இணைதல்‌ 
தன்வினை அமைப்பில்‌ உள்ள மெல்லினம்‌ தனக்கினமாகிய வல்லினமாக மாறுவதோடு 
முதல்‌ நீண்டு ஈறு திரிந்து பிற வினையாகின்றது. இவ்வமைப்பு வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, 
வினைமுற்று ஆகிய வினை வகைகளில்‌ வருகின்றது. 


115 


(எ.கா) கண்ட (பெ.எ) > காட்டிய (வி.௭); கண்டேன்‌ (வி.மு) > காட்டாய்‌ (வி.எ); 
கண்டு (வி. > காட்டி (வி. 
இயக்குவினைகள்‌ 

தன்வினை, பிறவினை உணர்த்தும்‌ வினையடிகளோடு இயக்குவினை உருபுகள்‌ 
இணைந்து இயக்குவினைகள்‌ உருவாகின்றன. இயக்குவினை உணர்த்தும்‌ உருபுகள்‌ அன்றி 
துணைவினைகளும்‌ இயக்குவினை ஆக்கத்திற்குத்‌ துணை செய்கின்றன. இதன்‌ அமைப்பை, 

வி.அ *பி.அ.௨ * இ.வி.உ எனப்‌ பிரிக்கலாம்‌. 
இயக்குவினை உருபுகள்‌ 

இயக்குவினை உருபாக “- வி - ஆய்வுப்‌ பகுதியில்‌ இடம்‌ பெறுகின்றது. 
£- வி - அமைப்பு 

இயக்குவினை உணர்த்தும்‌ உருபான * வி - வினையெச்சம்‌, வினைமுற்று 
ஆகியவற்றில்‌ சிறுபான்மையாக உள்ளது. (எ.கா) அருகு - வி - த்து - அருகுவித்து (வி.எ); 
அறி - வி - த்து - அறிவித்து (வி.; இனை - வி - த்தல்‌ (வி.அ.பெ); உக்கு - வி - 
டும்‌ - உக்குவிடூம்‌ (வி.மு); படர்‌ - வி - த்தவள்‌ - படர்வித்தவள்‌ (வி.அ.பெ) 
காலம்‌ 

காலத்தை உணர்த்தும்‌ உருபுகள்‌ வினையடிகளைத்‌ தொடர்ந்து பிற வினை 
உருபுகளையோ, இயக்குவினை உருபுகளையோ ஏற்றும்‌ ஏற்காமலும்‌ வரும்‌ வினையடிகளின்‌ 
தன்மைக்கேற்ப இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌ எனும்‌ அமைப்பின்‌ அடிப்படையில்‌ 
பாகுபடுத்தப்பட்டு அவந்றின்‌ உருபுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு விளக்கப்படுகின்றன. 
இதன்‌ அமைப்பை, 


வி.அ * பி.வி * இ.வி * கா.உ௨ என விளக்கலாம்‌. 


இறந்தகாலம்‌ 

இறந்த கால உருபுகள்‌ நிகழ்ந்து முடிந்த செயலை உணர்த்துகின்றன. இதன்‌ 
உருபாக - த்‌ -, - த்த்‌ -, - ட்‌ -, - நீ - - இ :, - இன்‌ ;, - ந்த்‌ -, - ன்‌ - என்பன 
வருகின்றன. 
- த்‌ - பிரிவு 


இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ உருபான '- த்‌ -' பிரிவில்‌ -த்‌, - த்த்‌, - ட்‌, - ந்‌ என்னும்‌ 
நான்கு அமைப்புகள்‌ காணப்படுகின்றன. இவை '- த்‌ -' என்பதின்‌ மாற்று வடிவங்கள்‌ எனலாம்‌. 
- த்‌ - உருபு 

வினைமுற்று, வியங்கோள்‌ வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, குறிப்பு 
வினைமுற்று, குறிப்பு வினையெச்சம்‌, வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிற்பெயர்‌ என்னும்‌ 
வினை வகைகளில்‌ இவ்வுருபு வருகின்றது. 
வினைமுந்று 


வினைமுற்று அமைப்பில்‌ 61 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அகப்பட்ட - த்‌ - உ; 


ஆகிய - த்‌ - உ; இமிழ்‌ - த்‌ - இ; உதிர்‌ - த்‌ - அரு; ஊர்‌ - த்‌ - அரும்‌; எய்‌ - த்‌ - இனர்‌; 


116 


ஒப்பு - த்‌ - உம்‌; கடி - த்‌ - உ; செய்‌ - த்‌ - அன; ஞொமுக்கா - த்‌ - ஈம்‌; தக்க - த்‌ - 
உ: நகு - த்‌ - ஈர்‌; படர்‌ - த்‌ - இ; மாய்ப்ப - த்‌ - உ; 
வியங்கோள்‌ வினைமுந்று 

இவ்வமைப்பில்‌ 7 சொற்கள்‌ காணப்படுகின்றன. (எ.கா) உறைம - த்‌ - இ; 
ஓம்பும - த்‌ - இ; களைம - த்‌ - இ; க்றும - த்‌ - இ; தாங்கும - த்‌ - இ; 
வம்ம-த்‌-இ: வரு-த்‌- இ 
வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 27 சொந்கள்‌ உள்ளன. (கா) அளி - த்‌ - அக; ஆனா - த்‌ - உ; 
இழி - த்‌ - அரும்‌; உதிர்‌ - த்‌ - அரு; ஊர்‌-த்்‌ - அர; எய்‌ -த்‌ - அ; ள்‌- த்‌ - அர 
காண்‌ - த்‌ - அக; சூழ்‌ - த்‌ - அர; தொழு -த்‌ - உ; புகு - த்‌ - அர; 
பெயரெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 17 சொற்கள்‌ வந்துள்ளன. (௭௧) இகு - த்‌ - அரு; 
உடை - தீ - அரும; எய்‌ - த்‌ - இய; கை - தீ - றும்‌; செய்‌ - த்‌ - அ; 
நலி - த்‌ - அரும்‌; பெய்‌ - த்‌ - ௮ 
குறிப்பு வினைமுற்று 

இவ்வமைப்பில்‌ 6 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) அல்ல - த்‌ - உ; இல்லாகு - த்‌ - உ; 
பெரி - த்‌ - உ; வறி - த்‌ - உ; 
குறிப்பு வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டுமே காணப்படுகின்றது. (எ.கா) அல - த்‌ - உ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 4 சொற்கள்‌ வருகின்றன. (௭௧ா) செய்‌ - த்‌ - அவர்‌; 
செய்‌ - த்‌ - ஆன்‌; செய்‌ - த்‌ - ஒன்‌; பெயர்‌ - த்‌ - அல்‌ 
தொழிற்பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 57 சொற்கள்‌ வருகின்றன. (௭.கா) அணங்கு - த்‌ - அல்‌; 
ஆகு - த்‌ - அல்‌; உதவு - த்‌ - அல்‌; எய்து - த்‌ - அல்‌; ஒப்ப - த்‌ - உ; கடவ - த்‌ - உ; 
செய்‌ - த்‌ - அல்‌; தரு - த்‌ - அல்‌; நகு - த்‌ - அல்‌; போ - த்‌ - அல்‌; மறை - த்‌ - அல்‌ 
- த்த்‌ - உருபு 

இவ்வுருபு வினையெச்சம்‌, குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌, குறிப்பு வினைமுற்று, 
வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிற்பெயர்‌, பெயரெச்சம்‌, வினைமுந்நு என்னும்‌ வினை 
வகைளில்‌ வருகின்றன. 
வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 79 சொந்கள்‌ வருகின்றன. (௭௧) அசை - த்த்‌ - ௮; 
இடை - த்த்‌ - அங்க; உடு - த்த்‌ - உ; எடு - த்த்‌ - அ; ஏ - த்த்‌ - அ; ஒழி - த்த்‌ - உ; 
கலி - த்த்‌ - அ; செகு - த்த்‌ - உ; வெகிழ்‌ - த்த்‌ - அ; தபு - த்த்‌ - உ; 
நிரை - த்த்‌ - அர; பிணி - த்த்‌ - அ; மடு - த்த்‌ - உ; யா - த்த்‌ - அ, 


117 


குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டுமே உள்ளது. (௭.கா) முக - த்த்‌ - அர்‌ 
குறிப்பு வினைமுற்று 

இவ்வமைப்பில்‌ இரு சொற்கள்‌ உள்ளன. (௭௧) உடை - த்த்‌ - உ; 
முக - த்த்‌ - ஏம்‌ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 16 சொற்கள்‌ உள்ளன. 

(எ.கா) அளி - த்த்‌ - அவன்‌; உய்‌ - த்த்‌ - அவன்‌; ளி - த்த்‌ - ஆன்‌; 
சிதை - த்த்‌ - ஆன்‌; திலக - த்த்‌ - அள்‌; நெஞ்ச - த்த்‌ - ஏன்‌; படை - த்த்‌ - ஆன்‌ 
தொழிற்பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 19 சொற்கள்‌ உள்ளன. (எகா) அலை - த்த்‌ - அல்‌; 
இனைவி - த்த்‌ - அல்‌; உதை - த்த்‌ - அல்‌; கர - த்த்‌ - அல்‌; செறி - த்த்‌ - அமை; தூர்‌ - 
த்த்‌ - அல்‌; நிறு - த்த்‌ - அல்‌; பச - த்த்‌ - அல்‌ 
பெயரெச்சம்‌ 


இவ்வமைப்பில்‌ 47 சொந்கள்‌ உள்ளன. (கா) அசை -த்த்‌ - அ; ஈர்‌ - த்த்‌ - அ; 


உடு - த்த்‌ - அ; எடு - த்த்‌ - அ; கலி - த்த்‌ - அ; தீர்‌ - த்த்‌ - அ; புதை - த்த்‌ - அ; 
முடி - த்த்‌ - அ; வரி - த்த்‌ - ௮ 
வினைமுற்று 


இவ்வமைப்பில்‌ 36 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அடு - த்த்‌ - அனம்‌; ஆர்‌ - த்த்‌ - உ; 
உதை - த்த்‌ - உம்‌; ஒளி - த்த்‌ - உ; குறி - த்த்‌ - அனள்‌; செறி - த்த்‌ - அனள்‌; 
ஞொகிழ்‌ - த்த்‌ - ஆன்‌; தலைவை - த்த்‌ - ஆன்‌; பொறு - த்த்‌ - ஏன்‌; மற - த்த்‌ - இ; 
யா - த்த்‌ - ஏம்‌; வரு - த்த்‌ - உறும்‌ 
- ட்‌ - உருபு 

இவ்வுருபு வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வியங்கோள்‌ வினைழுந்நறு, 
வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிந்பெயர்‌ என்னும்‌ வினைவகைகளில்‌ வருகின்றன. 
வினைமுற்று 

இவ்வமைப்பில்‌ 20 சொற்கள்‌ உள்ளன. (௭௧) அகப்பட்‌ - ட்‌ - அது; 
இட்‌ - ட்‌ - ஆன்‌; காட்‌ - ட்‌ - ஆது; பட்‌ - ட்‌ - ஆய்‌ 
வினையெச்சம்‌ 


இவ்வமைப்பில்‌ 35 சொற்கள்‌ உள்ளன. 


(எ.கா) அகப்பட்‌ - ட்‌ - உ; ஆட்‌ - ட்‌ அ; இட்‌ - ட - உ; ஈட்‌ - ட்‌ - இய; கட்‌ - ட்‌ - இ; 
சூட்‌ - ட்‌ - இ; தலையிட்‌ - ட்‌ - உ; நட்‌ -ட்‌ - இ;பட்‌ - ட்‌ - அ; மாட்‌ - ட்‌ - இய 
பெயரெச்சம்‌ 


இவ்வமைப்பில்‌ 14 சொற்கள்‌ உள்ளன. 
(எ.கா) ஆட்‌ - ட்‌ - இ; ஆட்‌ - ட்‌ - இய; இட்‌ -ட்‌ - அ; ஈட்‌ - ட்‌ - இய; ஊட்‌ - ட்‌ - உம்‌; 


காட்‌ - ட்‌ இய; சூட்‌ - ட்‌ - இய; தொட்‌ - ட்‌ - அ; பாராட்‌ - ட்‌ - உம்‌; மருட்‌ - ட்‌ உம்‌; ௮ 


118 


வியங்கோள்‌ வினைமுந்று 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டுமே உள்ளது. (எ.கா) கேட்‌ - ட்‌ - ஈமின்‌ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 10 சொற்கள்‌ உள்ளன. (௭௧) ஆட்‌ - ட்‌ - உவோள்‌; 


இட்‌ - ட்‌ - அவன; ஊட்‌ - ட்‌ - உவோள்‌; கேட்‌ - ட்‌ - ஆர்‌; நாட்‌ - ட்‌ - ஆர்‌ 


தொழிற்பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 7 சொற்கள்‌ உள்ளன. (௭.௧) கேட்‌ - ட்‌ - அல்‌; பூட்‌ - ட்‌ - அல்‌; 
புட்‌ - ட்‌ உ; மாட்‌ - ட்‌ - அல்‌; விளையாட்‌ -ட்‌ - உ; வேட்‌ - ட்‌ - அம்‌ 
- நீ - உருபு 


இவ்வுருபு வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுற்று, வியங்கோள்‌ வினைழுந்று, 
குறிப்பு வினைமுற்று, குறிப்பு வினையெச்சம்‌, வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிற்பெயர்‌ 
என்னும்‌ வினை வகைகளில்‌ வருகின்றது. 
வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 66 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) அணவற்்‌ - நீ - உ; ஆற்‌ - நீ - இ; 


உற்‌ - ற்‌ - அ. ஊன்‌ - றீ - இ; எற்‌ -றீ - இ; கழன்‌ - றீ - உ; சாற்‌ - ற்‌ - இ; தூற்‌ - 


நீ - இன்‌; நின்‌ - நீ - உ; பட்டன்‌ - நீ - உ; முயன்‌ - ந்‌ - உ; வென்‌ - நீ - ௮ 
பெயரெச்சம்‌ 
இவ்வமைப்பில்‌ 30 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) அமன்‌ - நீ - அ; ஆன்‌ - நீ - ௮; 


இயற்‌ - ற்‌ - இய; ஈன்‌ - ந்‌ - உ; உவ - ற்‌ - உ; ஒன்‌ - ற்‌ - இய; கஞன்‌ - ற்‌ - அ; 
தூற்‌ - நீ - உம்‌; நிறையு - நீ - உ; 
வினைமுற்று 

இவ்வமைப்பில்‌ 86 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அரற்‌ - றீ - ஆ; ஆற்‌ - நீ - ஆய்‌; 
இகந்தன்‌ - நீ - உ; ஈன்‌ - நீ - அனென்‌; உநீ - நீ - அது; எல்லின்‌ - றீ - உ; 
ஒழிந்தன்‌ - ற்‌ - உ; கண்டன்‌ - ந்‌ - உ; சென்‌ - ற்‌ - அது; தங்கிற்‌ - றீ - உ; 
நிலைபெற - நீ - அனை; பயந்தன்‌ - நீ - உ; 
வியங்கோள்‌ வினைமுந்று 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டூம்‌ உள்ளது. (எகா) வார - நீ-க 
குறிப்பு வினைமுற்று 
இவ்வமைப்பில்‌ 6 சொந்கள்‌ உள்ளன. (௭.கா) அற்‌ - நீ - அ; இன்‌ - நீ - ஆம்‌ 


குறிப்பு வினையெச்சம்‌ 


இவ்வமைப்பில்‌ மூன்று சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அன்‌ - நீ - இ; இன்‌ - நீ - இ; 
இன்‌ - நீ - உ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 16 சொற்கள்‌ உள்ளன. (௭௧) அகன்‌ - நீ - அவர்‌; 
இன்புற்‌ - நீ - ஹா; உற்‌ - ந்‌ - அனிர்‌; ஏமுற்‌ - ற்‌ - ஆர்‌; சென்‌ - ந்‌ - னர்‌; 
துன்புந்‌ - நீ - ஆர; நின்‌ - நீ - ஆர்‌; பெற்‌ - நீ - ஆர்‌ 


119 


தொழிற்பெயர்‌ 
இவ்வமைப்பில்‌ 20 சொந்கள்‌ உள்ளன. (௭.கா) அக - நீ - அல; இய - நீ - அல்‌; 
உற்‌ - ந்‌ - அமை; என்‌ - நீ - அல்‌; கனநற - ந்‌ - அல்‌; நின்‌ - நீ - அல்‌; 


போற்‌ - நீ - உதல்‌; முய - நீ - அல்‌ 


- இன்‌ - பிரிவு 

இப்பிரிவின்‌ கீழ்‌ - “இன்‌ -, - 'இ' - , - “ன்‌' - என்பன இடம்பெற்றுள்ளன. - “இன்‌ - 
என்பதின்‌ மாற்று வடிவமாக - “இ' -, - “ன்‌ - அமைகின்றது. 
- இன்‌ - உருபு வினையாலணையும்‌ பெயர்‌, குறிப்பு வினைமுற்று, வினைமுற்று, 


வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வியங்கோள்‌ வினைமுற்று என்னும்‌ வினை வகைகளில்‌ 
வருகின்றது. 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 14 சொற்கள்‌ உள்ளன. 
(எ.கா) அசைய்‌ - இன்‌ - அள்‌; உறைந்திச்‌ - இன்‌ - ஓர்‌; கதுப்ப்‌ - இன்‌ - அள்‌ 
சாய்‌ - இன்‌ - அள்‌; தோள்‌ - இன்‌ - அர்‌; நெஞ்ச்‌ - இன்‌ - ஏன்‌; புணர்வ்‌ - இன்‌ - அன்‌ 
குறிப்பு வினைமுற்று 

இவ்வமைப்பில்‌ இரு சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) ஆய்‌ - இன்‌ - அள்‌ 
வினைமுந்று 

இவ்வமைப்பில்‌ 59 சொற்கள்‌ உள்ளன. (௭௧) இரங்க்‌ - இன்‌ - அள்‌; 
உயங்க்‌ - இன்‌ - அள்‌; ஏங்‌ - இன்‌ - ஐ; ஒடுங்க்‌ - இன்‌ - அ; குறுக்க்‌ - இன்‌ - அம்‌; 
தோன்ற - இன்‌ - ஏன்‌; நடூங்க்‌ - இன்‌ - று; பரவ்‌ - இன்‌ - அம்‌; வீங்க்‌ - இன்‌ - ௮ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 9 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) கதுப்ப்‌ - இன்‌ - அள்‌; சாய்‌ - இன்‌ - 
அள்‌; வில்ல்‌ - இன்‌ - ஆன்‌ 
வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 60 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அல்க்‌ - இன்‌ - டு; ஆட்‌ - இன்‌ - டு; 
இடைப்பட்‌ - இன்‌ - டு; உருவ்‌ - இன்‌ - அ; எள்‌ள்‌ - இன்‌ - டு; கடைய்‌ - இன்‌ - டு; 
செல்ல்‌ - இன்‌ - டு; தங்க்‌ - இன்‌ - டு; நீப்ப்‌ - இன்‌ - டு; பய்‌ - இன்‌ - று; 
போதர்‌ - இன்‌ - டு; முனை - இன்‌ - டு; வ்‌ - இன்‌ -டு 
பெயரெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 4 சொற்கள்‌ உள்ளன. உணீர்வ்‌ - இன்‌ - ட; கொட்ப்‌ - இன்‌ - டு; 
பாய்‌ - இன்‌ - டு; பாய்‌ - இன்‌ - ௮ 
- இ - உருபு வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுற்று, ஏவல்‌ வினைமுற்று, 


வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிந்பெயர்‌ என்னும்‌ வினை வகைகளில்‌ வருகின்றது. 


120 


வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 190 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அஞ்ச்‌ - இ -டு; ஆற்ற - இ -டு்‌; 
இயல்‌ - இ - டு; உள்ள்‌ - இ - டு; ஊன்ற்‌ - இ - டு; எஞ்ச்‌ - இ - டு; ஓஒடுக்க்‌ - 
இ - டு; கழற்‌ - இ - டு; சூட்ட்‌ - இ - 0; 
தங்க்‌ - இ - டு; நாண்‌ - இ - டு; பண்ண்‌ - இ - டு; மபங்க்‌ - இ - டு; வாட்‌ - இ - டு 
பெயரெச்சம்‌ 

இவ்வ்மைப்பில்‌ 70 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அண்‌ - இ - டு; ஆட்ட்‌ - இய) - அ; 
இழ்‌ - இ - டு; ஊத்‌ - இய) - அ; எதிர்‌ - இய) - அ; ஒல்‌ - இ - டு; கலங்க்‌ - இய) - 
அ; துண்‌ - இ -டு; நெற்‌ - இ -டு; பட்‌ - இ - டு; மல்‌ - இ - டு; வரி - இ -டு 
வினைமுற்று 

இவ்வமைப்பில்‌ 23 சொந்கள்‌ உள்ளன. (எ.கா) அள்‌ - இ - க்கும்‌; ஆவ்‌ - இ - த்து; 
உர்‌ - இய்‌) - ஐ; எண்ண்‌ - இ(ய்‌) - ஐ; ஓழ்‌ - இய்‌) - அ; கடவுமத்‌ - இ - டு; செய்த்‌ இ - 
ட்‌; தோன்றுத்‌ - இ - டு; நரற்‌ - இ - டு; படர்த்‌ - இ - ட; வைகுத்‌ - இ - டி 
ஏவல்‌ வினைமுந்று 

இவ்வமைப்பில்‌ 3 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அறித்‌ - இ - டு; தெள்‌ - இ -டு; 
போற்‌ - இ-டு 
வியங்கோள்‌ வினைமுந்று 

இவ்வமைப்பில்‌ 9 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) உரைமத்‌ - இ -டு; ஓம்புமத்‌ - இ - டு; 
கூறுமத்‌ - இ - டு; தாங்குமத்‌ - இ - ப்‌ வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 24 சொற்கள்‌ உள்ளன. (கா) அண - இய) - ஆள்‌; 
இயல்‌ - இ(ய்‌) - ஆள்‌; கண்ண்‌ - இ - டு; தண்ண்‌ - இ(ய்‌) அள்‌; போக்‌ - இய்‌) - ஆர்‌; 
மயங்க்‌ - இ(ய்‌) - ஓர்‌; வல்ல்‌ - இய்‌) - ஓர்‌ 
தொழிந்பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டும்‌ உள்ளது. (௭.கா) தளர்ச்ச்‌ - இ -டு்‌ 
- ன்‌ - உருபு வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, குறிப்பு வினைமுற்று, குறிப்பு 
வினையெச்சம்‌, வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிநீபெயர்‌ உணர்த்தும்‌ விகுதிகளின்‌ முன்‌ 
வருகின்றது. 
வினைமுற்று 

102 இடங்களில்‌ வினைமுற்று அமைப்பு வருகின்றது. 
(எ.கா) அடங்கி - ன்‌ - அரா; இகுவ - ன்‌ - அ; ஈன்ற - ன்‌ - என்‌; உணர்ந்த - ன்‌ - ஜ; 
என்ற - ன்‌ - அ; ஏமார்ந்த - ன்‌ - அம்‌; ஒழிந்த - ன்‌ - அ; கடுத்த - ன்‌ - அள்‌; 
செய்த - ன்‌ - அ; தந்த - ன்‌ - அன்‌; பசந்த - ன்‌ - அ; வேட்ட -ன் - ஜ 
வினையெச்சம்‌ 

4 இடங்களில்‌ வினையெச்ச அமைப்பு வருகின்றது. (எ.கா) செய்தெ - ன்‌ - அ; 


மன்‌ -ன்‌ - இ; மின்‌ -ன்‌ - இ; விடுவா -ன்்‌ - ஏல்‌ 


121 


பெயரெச்சம்‌ 

2 இடங்களில்‌ பெயரெச்ச அமைப்பு வருகின்றது. (எ.கா) மன்‌ - ன்‌ - இய; 
மன்‌ - ன்‌ - உம்‌ 
குறிப்பு வினைமுற்று 
ஒரிடத்தில்‌ குறிப்பு வினைமுற்று அமைப்பு வருகின்றது. (எ.கா) இன்‌ - ன்‌ - ஏம்‌ 
குறிப்பு வினையெச்சம்‌ 
ஒரிடத்தில்‌ குறிப்பு வினையெச்ச அமைப்பு வருகின்றது. (எ.கா) இன்‌ - ன்‌ - ஐ 


வினையாலணையும்‌ பெயர்‌ 

13 இடங்களில்‌ வினையாலணையும்‌ பெயர்‌ வருகின்றது. (எ.கா) அறிந்த - ன்‌ - இர்‌; 
இன்‌ - ன்‌ - அள்‌; உறந்ள - ன்‌ - இர்‌; துறந்த - ன்‌ - அன்‌; பட்ட - ன்‌ - அள்‌; 
வேட்ட - ன்‌ - அள்‌ 
தொழிற்பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டூம்‌ வருகின்றது. (எ.கா) எறிவ்‌ - ன்‌ - ௮ 
- ந்த்‌ - உருபு 

இவ்வுருபு வினையெச்சம்‌, வினைமுற்று, பெயரெச்சம்‌, வியங்கோள்‌ வினைழுந்நறு, 
குறிப்பு வினைமுற்று, வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிற்பெர்‌ உணர்த்தும்‌ விகுதிகளின்‌ முன்‌ 
வருகின்றது. 
வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 144 சொந்கள்‌ உள்ளன. (எ.கா) அசா - ந்த்‌ - உ; ஆய்‌ - ந்த்‌ - உ; 
இக - ந்த்‌ - உ; உடை -ந்த்‌ - அ; ஊர்‌ - ந்த்‌ - உ; எழு - ந்த்‌ - அ; ஒழி - ந்த்‌ - உ; 
கிள - ந்த்‌ - உ; தண - ந்த்‌ - உ; நிவ - ந்த்‌ - உ; பர - ந்த்‌ - அ; மண - ந்த - உ; 
வேய்‌ - ந்த்‌ - ௮ 
வினைமுற்று 

இவ்வமைப்பில்‌ 105 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அடை - ந்த்‌ - அன்று; இரு - ந்த்‌ - 
அனம்‌; உணர்‌ - ந்த்‌ - அனை; எழு - ந்த்‌ - ஆன்‌; ஏமார்‌ - ந்த்‌ - அனம்‌; ஒழி - ந்த்‌ - அது; 
கழி - ந்த்‌ - அன்று; சேர்‌ - ந்த்‌ - ஆள்‌; ஞெமிர்‌ - ந்த்‌ - உ; த - ந்த்‌ - அது; 
நெகிழ்‌ - ந்த்‌ - அனள்‌; பச - ந்த்‌ - அன; மற - ந்த்‌ - அது; வ - ந்த்‌ - அனர்‌ 
பெயரெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 63 சொற்கள்‌ உள்ளன. 
(எ.கா) அணி - ந்த்‌ - அ; இழி - ந்த்‌ - அ; உணர்‌ - ந்த்‌ - அ; ஊர்‌ - ந்த்‌ - அ; 
எறி - ந்த்‌ - அ; ஏய்‌ - ந்த்‌ - இல்லா; ஓசி - ந்த்‌ - அ; கலுழ்‌ - ந்த்‌ - அ; தண - ந்த்‌ - அ; 
நிவ - ந்த்‌ - அ; போழ்‌ - ந்த்‌ - அ; மகிழ்‌ - ந்த்‌ - அ; வரு - ந்த்‌ - உம்‌ 
வியங்கோள்‌ வினைமுந்று 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டுமே உள்ளது. (எ.கா) களை - ந்த்‌ - ஈமின்‌ 
குறிப்பு வினைமுற்று 
இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டுமே உள்ளது. (எ.கா) அறி - ந்த்‌ - அன்‌ 


122 


வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 38 சொந்கள்‌ உள்ளன. 
(எ.கா) அமர்‌ - ந்த்‌ - அனள்‌; இரு - ந்த்‌ - ஓ; உறை - ந்த்‌ - இசின்‌ - ஓர்‌; 
கர - ந்த்‌ - ஆள்‌; சார்‌ - ந்த்‌ - ஆர்‌; துற - ந்த்‌ - ஆர்‌; நய - ந்த்‌ - ஓள்‌; பிரி - ந்த்‌ - அவர்‌; 
மகிழ்‌ - ந்த்‌ - ஓர்‌; வரை - ந்த்‌ - ஆன்‌ 
தொழிற்பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 5 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) இழ - ந்த்‌ - அது; கிளர்‌ - ந்த்‌ - உ; 
துணர்‌ - ந்த்‌ - அது; துற - ந்த்‌ - அது; நீ - ந்த்‌ - அல்‌ 
நிகழ்காலம்‌ 

ஒரு செயலின்‌ நிகழ்வை உணர்த்தும்‌ தன்மையிலான உருபுகள்‌ நிகழ்கால உருபுகள்‌ 
எனப்படும்‌. இதன்‌ உருபுகளாக - கின்ற -, - கிற்‌ - என்பன இடம்பெற்றுள்ளன. நிகழ்கால 


உருபுகள்‌ மிகக்‌ குறைந்த அளவிலேயே இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


- கின்ற - உருபு 

இவ்வுருபு வினைமுந்று, குறிப்பு வினைமுற்று என்னும்‌ வினை வகைகளில்‌ வருகின்றது. 
வினைமுற்று 

இவ்வமைப்பு 9 இடங்களில்‌ வருகின்றது. (எ.கா) அல்‌ - கின்றீ - அன்று; 


ஆ - கின்ற - உ; தரு - கின்ற்‌ - ஆய்‌; நடூங்‌ - கின்ற - ஆய்‌; மழுங்‌ - கின்ற - உ 
குறிப்பு வினைமுற்று 

இவ்வமைப்பில்‌ ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. (எ.கா) இல்லா - கின்ற - உ 
- கிற்‌ - உருபு 

இவ்வமைப்பானது வினைமுற்றில்‌ மட்டும்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) தங்‌ - கிறீ - று 
எதிர்காலம்‌ 

நிகழப்‌ போகும்‌ செயலை எதிர்கால உருபுகள்‌ சுட்டுகின்றன. எதிர்காலத்தை 
உணர்த்தும்‌ உருபுகளாக - ப்‌ -, - ப்ப்‌ -, - வ் -, - உம்‌ -, - டு - என்பன காணப்படுகின்றன. 
- ப்‌ - பிரிவு 

இப்பிரிவில்‌ - ப்‌ -, - ப்ப்‌ - என்னும்‌ இரண்டுருபுகள்‌ காணப்படுகின்றன. 
- ப்‌ - உருபு வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுந்று, ஏவல்‌ வினைமுற்று, வியங்கோள்‌ 
வினைமுற்று, வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிந்பெயர்‌ என்னும்‌ வினை வகைகளில்‌ 
வருகின்றது. 
வினையெச்சம்‌ 

34 சொற்கள்‌ இவ்வமைப்பில்‌ இடம்பெற்றுள்ளன. 
(எ.கா) அருந்து - ப்‌ - உ; இமிர்‌ - ப்‌ - உ; கடவு - ப்‌ - உ; வெகிம்‌ - ப்‌ - அ; 


த -ப்‌- அ;புரி- ப்‌ - உ; முதிர்‌ - ப்‌ - உ; வேறு - ப்‌ - அட 


123 


பெயரெச்சம்‌ 

5 சொற்கள்‌ இவ்வமைப்பில்‌ உள்ளன. (எ.கா) அரும்‌ - ப்‌ - உம்‌; ஓம்‌ - ப்‌ - உம்‌; 
கம்‌ - ப்‌ - உ; கோட்‌ - ப்‌ - இன்‌; நிறை - ப்‌ - அட 
வினைமுற்று 

16 சொற்கள்‌ இவ்வமைப்பில்‌ உள்ளன. (எ.கா) உள்ளு - ப்‌ - அ; எய்து - ப்‌ - அ; 
ஓம்‌ - ப்‌ - உ; காண்‌ - ப்‌ - அ; 
ஏவல்‌ வினைமுந்று 

ஒரு சொல்‌ மட்டும்‌ இவ்வமைப்பில்‌ உள்ளது. (எ.கா) ஓம்‌ - ப்‌ - உ 


வியங்கோள்‌ வினைமுந்று 


ஒரு சொல்‌ மட்டும்‌ இவ்வமைப்பில்‌ உள்ளது. (கா) களை - ப்‌ - ௮ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

10 சொற்கள்‌ இவ்வமைப்பில்‌ உள்ளன. 
(எ.கா) அறி - ப்‌ - அவர்‌; ஆள்‌ - ப்‌ - அவர்‌; உண்‌ - ப்‌ - அவர்‌; என்‌ - ப்‌ - ஏர்‌; 
கொள்‌ - ப்‌ - அவ்‌; செல்‌ - ப்‌ - அவர்‌; வரை - ப்‌ - அவர்‌; 
தொழிற்பெயர்‌ 

7 சொற்கள்‌ இவ்வமைப்பில்‌ உள்ளன. (எ.கா) ஓம்‌ - ப்‌ - அல்‌; பாய்‌ - ப்‌ - உ 
- ப்ப்‌ - உருபு வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினையாலணையும்‌ பெயர்‌, 
தொழிற்பெயர்‌ என்னும்‌ வினை வகைகளில்‌ வருகின்றது. 
வினைமுற்று 

இவ்வமைப்பில்‌ 20 சொற்கள்‌ உள்ளன. 
(எ.கா) அக - ப்ப்‌ - அட்டது; இறை - ப்ப்‌ - ஏன்‌; உரை -ப்ப்‌ - அ; ஓ -ப்ப்‌ - இன; 
கர - ப்ப்‌ - அன்‌; துற - ப்ப்‌ - ஆய்‌; நிறு - ப்ப்‌ - ஆம்‌; மடு - ப்ப்‌ - ஏன்‌; வளர்‌ - ப்ப்‌ - ௮ 
வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 36 உருபுகள்‌ உள்ளன. 
(எ.கா) அடை - ப்ப்‌ - அ; இரு - ப்ப்‌ - அ; உக - ப்ப்‌ - அ; கர - ப்ப்‌ - அ; 
சிற - ப்ப்‌ - அ; தண - ப்ப்‌ - அ; நிலை - ப்ப்‌ - அ; பிழை - ப்ப்‌ - அ; மற - ப்ப்‌ - ௮ 
பெயரெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 3 உருபுகள்‌ உள்ளன. (எகா) ஓ - ப்ப்‌ - உம்‌; த - ப்ப்‌ - இய; 
பர - ப்ப்‌ - உம்‌ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 13 உருபுகள்‌ உள்ளன. 
(எ.கா) அளி - ப்ப்‌ - ஆன்‌; இர - ப்ப்‌ - அவன்‌; உணர்‌ - ப்ப்‌ - ஆன்‌; கெடு - ப்ப்‌ - அவன்‌; 
சிவ - ப்ப்‌ - ஓள்‌; தூர்‌ - ப்ப்‌ - ஓள்‌; நுழை - ப்ப்‌ - ஆன்‌; பெயர்‌ - ப்ப்‌ - ஆன்‌ 
தொழிற்பெயர்‌ 

இவ்வமைப்பில்‌ 13 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) இழ - ப்ப்‌ - அது; ஓஒ - ப்ப்‌ - அது; 


கலி - ப்ப்‌ - உ; செ - ப்ப்‌ - அல்‌; தண - ப்ப்‌ - உ; பெயர்‌ - ப்ப்‌ - உ; மண - ப்ப்‌ - உ 


124 


- வ்‌ - உருபு 

இவ்வுருபு வினைமுற்று, வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, குறிப்பு வினையாலணையும்‌ 
பெயர்‌, வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிற்பெயர்‌ என்னும்‌ வினை வகைகளில்‌ வருகின்றன. 
வினைமுற்று 

இவ்வமைப்பு 69 சொந்களில்‌ வருகிறது. 
(எ.கா) அக - வ்‌ - ஆ; ஆகு - வ்‌ - அல்‌; இயை - வ்‌ - அது; உய - வ்‌ - இன்‌ - ஏன்‌; 
கழறு - வ்‌ - அல்‌; சுடு - வ்‌ - ஏன்‌; நாடு - வ்‌ - ஏன்‌; படுக்கு - வ்‌ - அள்‌; முனி - வ்‌ - ஏன்‌ 
வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பில்‌ 27 சொற்கள்‌ வருகின்றன. 
(எ.கா) அறிய - வ்‌ - உம்‌; உரு - வ்‌ - இன; ஓலிய - வ்‌ - ஆய்‌; கரப்ப - வ்‌ - உம்‌; 
தலை - வ்‌ - அர; நிறை - வ்‌ - உற; பர - வ்‌ - ஜ; வெள -வ்‌ - இ 


பெயரெச்சம்‌ 


இவ்வமைப்பில்‌ 11 சொற்கள்‌ உள்ளன. 
(எ.கா) உய - வ்‌ - உ; ௧ரு - வ்‌ - இய; தண -வ்‌ - ஆ; பர - வ்‌ - அ; வவ்‌ - வ்‌ - இய 
குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌ 

இவ்வமைப்பு 7 சொற்களில்‌ உள்ளன. 
(எ.கா) இல்ல - வ்‌ - அர்‌; நினை - வ்‌ - இலர்‌; பேர்‌ - வ் - அனள்‌; வட - வ்‌ - அர்‌ 


வினையாலணையும்‌ பெயர்‌ 


இவ்வமைப்பில்‌ 68 சொற்களில்‌ உள்ளன. (எகா) அகன்ற - வ்‌ - அர்‌; 
உண்ப - வ்‌ - அர்‌; ஊர - வ்‌ - அர்‌; ஏதில்‌ - வ்‌ - அர்‌; கட - வ்‌ - அன்‌; 
செல்ப - வ்‌ - அன்‌; தக்க - வ்‌ - இர்‌; நகு - வ்‌ - ஆர்‌; பாய்‌ - வ்‌ - ஓய்‌; 
மனத்த - வ்‌ - அன்‌; வருப - வ் - அள்‌ 
தொழிற்பெயர்‌ 


இவ்வமைப்பில்‌ 35 சொற்கள்‌ உள்ளன. 
(எ.கா) அதிர்‌ - வ்‌ - அது; உலை - வ்‌ - உ; எறி - வ்‌ - அன; கட - வ்‌ - அது; 
சுடு - வ்‌ - ஆன்‌; தோய்‌ - வ்‌ - உ; நல்கிய - வ் - ஐ; பார்‌ - வ்‌ - அல்‌; வர - வ்‌ - உ 
- உம்‌ - உருபு 


இவ்வமைப்பு பெயரெச்சம்‌, வினைமுற்று, வினையெச்சம்‌ என்னும்‌ வினை வகைகளில்‌ 


வருகின்றன. 
பெயரெச்சம்‌ 

144 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அணி - உம்‌ - டு; ஆ்க்க்‌ - உம்‌ - டு; 
இட்‌ - உம்‌ - டு; உள்ள்‌ - உம்‌ - டு; ஊர்‌ - உம்‌ - ட; எண்ண்‌ - உம்‌ - டு; 
ஓய்ய்‌ - உம்‌ - ட; கதழ்‌ - உம்‌ - டு; சீற்‌ - உம்‌ - டு; ததும்ப்‌ - உம்‌ - டு; 


நகுதர்‌ - உம்‌ - டு; பரக்க்‌ - உம்‌ - டு; மன்ன்‌ - உம்‌ - டு; வரிக்க்‌ - உம்‌ -டு்‌ 


125 


வினைமுந்று 

இத்தன்மையில்‌ 105 சொற்களில்‌ உள்ளன. (௭.௧) அயர்‌ - உம்‌ 0; 
ஆல்‌ - உம்‌ - டு; இசைக்க்‌ - உம்‌ - டு; ஈன்‌ - உம்‌ - டு; உக்குவிட்‌ - உம்‌ 0; 
ஊர்தர்‌ - உம்‌ - டு; எஞ்ச்‌ - உம்‌ - டு; ஏய்க்க்‌ - உம்‌ - டு; ஓய்ய்‌ - உம்‌ - டு; 
குந்‌ - உம்‌ - டு;சுடுதர்‌ - உம்‌ - டு; தர்‌ - உம்‌ - டு; நரல்‌ - உம்‌ - டு; பருவர்‌ - உம்‌ - டு; 


மருள்‌ - உம்‌ - டு; விளிக்க்‌ - உம்‌ -ட்‌ 
- ஓ “பிரிவு 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ - ஏன்‌, - என்‌, - ஆய்‌, - அன்‌, - ஈர்‌ ஈற்று விகுதிகளின்‌ முன்‌ 
- டு- இடம்‌ பெறுகின்றது. இவ்விகுதி வினைமுற்று ஈறுகளில்‌ மட்டும்‌ வருகிறது. 
- ஏன்‌ விகுதி அமைப்பில்‌ 29 சொற்கள்‌ உள்ளன. 
(எ.கா) அலைப்ப்‌ - டு - ஏன்‌; ஆகுவ்‌ - டு - ஏன்‌; இடுவ்‌ - டு - ஏன்‌; ஓடூவ்‌ - டு - ஏன்‌; 
காண்குவ்‌ - டு - ஏன்‌; சுடூவ்‌ - டு - ஏன்‌; தொடுப்ப்‌ - ட - ஏன்‌; நாடூவ்‌ - டு - ஏன்‌; 
பற்றுவ்‌ - டு - ஏன்‌; முனிவ்‌ - டு - ஏன்‌; வாழ்வ்‌ - டு - ஏன்‌; 
- என்‌ விகுதி அமைப்பில்‌ 3 விகுதிகள்‌ உள்ளன. 
(எ.கா) ஆகுவ்‌ - டு - என்‌; இரக்குவ்‌ - டு - ஏன்‌; கேட்குவ்‌ - டு - என்‌ 
- ஆய்‌ விகுதி அமைப்பில்‌ ஒரு விகுதி மட்டும்‌ உள்ளது. (௭.கா) பாராட்டூவ்‌ - டு - ஆய்‌ 
- அன்‌ விகுதி அமைப்பில்‌ 4 விகுதிகள்‌ உள்ளன. 
(எகா) கரப்ப்‌ - டு - அன்‌; தருகுவ்‌ - டு - அன்‌; துணிகுவ்‌ - டு - அன்‌; 
நோக்குவ்‌ - டு - அன்‌ 
- ஈர்‌ விகுதி அமைப்பில்‌ ஒரு விகுதி மட்டும்‌ உள்ளது. (௭.கா) நுவல்வ்‌ - டு - ஈர்‌ 
எதிர்மறை 

உடன்பாட்டிற்கு எதிரான பொருளை உணர்த்தி வருவன எதிர்மறை எனப்படும்‌. 
வினையடிகளை அடுத்து காலம்‌ காட்டும்‌ உருபுகள்‌ வருமிடத்தில்‌ எதிரமறை உருபுகள்‌ 
வருகின்றன. இவை தன்வினை அடிகளை அடுத்தும்‌ பிறவினையடிகளை அடுத்தும்‌ 
இடம்பெறுகின்றன. அத்தகைய எதிர்மறை உணர்த்தும்‌ உருபுகள்‌ வினையடிகளை அடுத்துப்‌ 
பொருளினைத்‌ தருவது போலவே வினையடிகளே எதிரமறையை உணர்த்தி நிற்கின்றன. 
எதிர்மறை அமைப்புகள்‌ 1. எதிர்மறை உருபுகள்‌, 2. எதிர்மறை வினையடிகள்‌ என இரு 
நிலைகளில்‌ விளக்கப்படூுகின்றன. இதன்‌ அமைப்பை, வி.அ * பி.வி * இ.வி * ௭.ம.உ௨ எனக்‌ 
கூறலாம்‌. 
எதிரமறை உருபுகள்‌ 

இதன்‌ உருபுகளாக - ஆ -, - ஆத்‌ -, - டு - என்பன இடம்பெறுகின்றன. 
- ஆ - பிரிவு 

இப்பிரிவில்‌ - ஆ -, - ஆத்‌ - என்னும்‌ இரு எதிர்மறை உருபுகள்‌ அடங்குகின்றன. 


126 


- ஆ - உருபு வினைமுற்று, வினையெச்சம்‌, ஈறுகெட்ட எதிரமறைப்‌ பெயரெச்சம்‌, குறிப்பு 
வினைமுற்று, குறிப்பு வினையெச்சம்‌, குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌, ஏவல்‌ வினைமுற்று, 
வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிற்பெயர்‌ என்னும்‌ வினை வகைகளுள்‌ வருகின்றன. 
வினைமுந்று 

எதிரமறை உருபாக - ஆ - வினையடிகளை அடுத்து - ன்‌, -ள், - ய்‌, -டு, - ம்‌, - 
மாறு, என்னும்‌ வினைமுந்று விகுதிகளின்‌ முன்பாக 51 இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அகல்‌ - ஆ - ன்‌; ஆற்ற - ஆ - ள்‌; உரைய்‌ - ஆ - ய்‌; எய்ய்‌ - ஆ - டு; 
காண்‌ - ஆ - ம்‌; நீங்க்‌ - ஆ - மாறு 
வினையெச்சம்‌ 

எதிரமறை உருபு - ஆ - வினையடிகளை அடுத்து - டு, - ய்‌, - ஏல்‌ என்னும்‌ 
விகுதிகளின்‌ முன்பாக 18 இடங்களில்‌ வினையெச்சத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) அஞ்ச்‌ - ஆ - டு; உர்‌ - ஆ - ய்‌; காட்ட்‌ - ஆ - ஏல்‌ 
ஈறுகெட்ட எதிரமறைப்‌ பெயரெச்சம்‌ 

எதிர்மறை உருபு - ஆ - வினையடிகளை அடுத்து - டு, என்னும்‌ விகுதிகளின்‌ 
முன்பாக 48 இடங்களில்‌ ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சத்தில்‌ வருகின்றனது. 
(எ.கா) அருள்‌ - ஆ - டு; ஆர்‌ - ஆ - டு; இன்ன்‌ - ஆ - டு; உசாவ்‌ - ஆ - டு; 
எறிய்‌ - ஆ - ட; ஓட்‌ - ஆ - டு; கல்ல்‌ - ஆ - 0; தேய்‌ - ஆ - 0; நோல்‌ - ஆ - டு; 
பிழைய்‌ - ஆ - டு; மாற்‌ - ஆ - ட; வேண்ட்‌ - ஆ - ட 
குறிப்பு வினைமுற்று 

எதிர்மறை உருபு - ஆ - வினையடிகளை அடுத்து - குது, - ய்‌ என்னும்‌ விகுதிகளின்‌ 
முன்பாக இரு இடங்களின்‌ குறிப்பு வினைமுற்றில்‌௮ வருகின்றது. 
(எ.கா) இல்ல்‌ - ஆ - குது; இல்ல்‌ - ஆ-ய்‌ 
குறிப்பு வினையெச்சம்‌ 

வினையடிகளை அடுத்து - டு, - இன்‌ என்னும்‌ விகுதிகளின்‌ முன்பாக ஈரிடங்களில்‌ 
குறிப்பு வினையெச்சத்தில்‌ வருகின்றது. (எ.கா) இல்ல்‌ - ஆ - டு; இல்ல்‌ - ஆய்‌) - இன்‌ 
குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌ 

வினையடிகளை அடுத்து - ள்‌, - ன்‌, - தவல்‌, - அன்‌ என்னும்‌ விகுதிகளின்‌ முன்பாக 
நான்கு இடங்களில்‌ குறிப்பு வினையாலணையும்‌ பெயரில்‌ வருகின்றது. 
(எ.கா) இல்ல்‌ - ஆ - ள்‌; இல்ல்‌ - ஆ - ன்‌; இல்ல்‌ - ஆ - தவர்‌; இல்ல்‌ - ஆஸ்‌ - அன்‌ 
ஏவல்‌ வினைமுந்று 

வினையடிகளை அடுத்து - ய்‌ என்னும்‌ விகுதி முன்பாக ஒரு இடத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) தார்‌ - ஆ - ய்‌ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

வினையடிகளை அடுத்து - ர்‌, - ன்‌ என்னும்‌ விகுதிகளின்‌ முன்பாக 10 இடங்களில்‌ 


வினையாலணையும்‌ பெயரில்‌ வருகின்றது. (எ.கா) அருள்‌ - ஆ - ர்‌; இயல்‌ - ஆ-ன்‌; 


127 


தொழிற்பெயர்‌ 

வினையடிகளை அடுத்து - மை என்னும்‌ விகுதியின்‌ முன்பாக 8 இடங்களில்‌ 
வருகின்றது 
(எ.கா) அறிய்‌ - ஆ - மை; உய்ய்‌ - ஆ - மை; கல்ல்‌ - ஆ - மை; செற்‌ - ஆ - மை; 
நல்க்‌ - ஆ - மை; நில்ல்‌ - ஆ - மை; பிரிய்‌ - ஆ - மை; வார்‌ - ஆ - மை 
- ஆத்‌ - உருபு வினையெச்சம்‌, வினைமுற்று, குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌, குறிப்பு 
வினையெச்சம்‌, வினையாலணையும்‌ பெயர்‌, தொழிற்பெயர்‌ என்னும்‌ வினை வகைகளுள்‌ 
வருகின்றன. 
வினையெச்சம்‌ 


வினையடிகளை அடுத்து - உ, - ஏன்‌ என்னும்‌ விகுதிகள்‌ முன்பாக 32 இடங்களில்‌ 


வருகின்றது. 
(எ.கா) அருள்‌ - ஆத்‌ - உ; ஆன்‌ - ஆத்‌ - உ; ஈய்‌ - ஆத்‌ - உ; உதவ்‌ - ஆத்‌ - உ; 
எய்த்‌ - ஆத்‌ - உ; ஏமர்‌ - ஆத்‌ - உ; கரவ்‌ - ஆத்‌ - உ; செல்ல்‌ - ஆத்‌ - உ; 
தவர்‌ - ஆத்‌ - உ; துஞ்ச்‌ - ஆத்‌ - ஏன்‌; நில்ல்‌ - ஆத்‌ - உ; புல்ல்‌ - ஆத்‌ - உ; 
வினைமுற்று 

வினையடிகளை அடுத்து - உ, - ஏம்‌, - ஈம்‌, - ஒன்‌ என்னும்‌ விகுதிகளின்‌ முன்பாக 
29 இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அமைய்‌ - ஆத்‌ - உ; ஆற்றீ - ஆத்‌ - ஏம்‌; வல்ல்‌ - ஆத்‌ - ஈம்‌; வார்‌ - ஆத்‌ - ஒன்‌ 
குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌ 

- ஆத்‌ - உருபு - அவர்‌ என்னும்‌ விகுதியின்‌ முன்‌ ஒரு இடத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) இல்ல்‌ - ஆத்‌ - அவர்‌ 
குறிப்பு வினையெச்சம்‌ 

இவ்வமைப்பு ஓரிடத்தில்‌ வருகின்ற்து. (எ.கா) கல்ல்‌ - ஆத்‌ - உ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

- ஆத்‌ - உருபு - அவர்‌, - அவன்‌, - ஆர்‌, - ஓர்‌, - ஒன்‌, - ஆன்‌, - ஏள்‌, - ஓய்‌ 
என்னும்‌ விகுதிகளின்‌ முன்‌ 15 இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அருள்‌ - ஆத்‌ - அவர்‌; அருந்த்‌ - ஆத்‌ - அவன்‌; அறிய்‌ - ஆத்‌ - ஆர்‌; 
அறிய்‌ - ஆத்‌ - ஓர்‌; அறிய்‌ - ஆத்‌ - ஓன்‌; உதவ்‌ - ஆத்‌ - ஆன்‌; ௯ற்‌ - ஆத்‌ - ஒள்‌; 
சூழ்‌ - ஆத்‌ - ஓய்‌ 
தொழிற்பெயர்‌ 

ஆத்‌ - உருபு - அது, - உ என்னும்‌ விகுதிகளின்‌ முன்‌ 4 இடங்களில்‌ வரக்‌ 

காணலாம்‌. 
(௭.காகாவ்‌ - ஆத்‌ - அது; செல்ல்‌ - ஆத்‌ - உ; நல்க்‌ - ஆத்‌ - உ; பெய்ய்‌ - ஆத்‌ - உ 
- ஓம - உருபு வினைமுற்று, வினையாலணையும்‌ பெயர்‌ என்னும்‌ வினை வகைகளில்‌ 


வருகின்றது. 


128 


வினைமுந்று 
எதிர்மறை உணர்த்தும்‌ உருபான - டு - வினையடிகளை அடுத்து - என்‌, - ஏன்‌ 
என்பவற்றின்‌ முன்‌ 7 இடங்களில்‌ வருகின்றது. (எ.கா) அமையல்‌ - டு - என்‌; 


இனைய்‌ - ட்‌ - ஏன்‌ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

இது ஓரிடத்தில்‌ வந்துள்ளது. (௭.கா) அன்பில்‌ - டு - அவன்‌ 
எதிரமறை வினையடிகள்‌ 

எதிமறை உருபுகள்‌ எதிர்மறைப்‌ பொருள்‌ உணர்த்துவது போன்று சில 
வினையடிகளும்‌ எதிரமறைப்‌ பொருளைச்‌ சுட்டும்‌. இதன்‌ அமைப்பைக்‌ கொண்டு எதிரமறை 
வினையடிகள்‌ எதிர்மறை உருபுகள்‌ இணைந்த நிலையில்‌, 1. எதிர்மறை உணர்த்துவன, 
2. இரட்டை எதிரமறைகள்‌ என்னும்‌ பிரிவுகளில்‌ தரப்பட்டூள்ளன. 


எதிரமறை வினையடிகள்‌ எதிர்மறை உணர்த்துவன 


வினையடிகளான அல்‌ -, இல்‌ - என்பன எதிர்மறைப்‌ பொருளைத்‌ தருகின்றன. 
அல்‌ - எதிர்மறை வினையடி 

இவ்‌ எதிர்மறை வினையடி குறிப்பு வினைமுற்று, குறிப்பு வினையெச்சம்‌, என்னும்‌ 
வினை வகைகளில்‌ இடம்பெற்றுள்ளன. 
குறிப்பு வினைமுற்று 

எதிர்மறை உணர்த்தும்‌ வினையடி அல்‌ - குறிப்பு வினைமுற்று விகுதிகளான - அது, 
- ஏம்‌, - அன்‌, - ஏன்‌, - ஐ என்னும்‌ விகுதிகளின்‌ முன்‌ ஐந்து இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அல்ல்‌ - அது; அல்ல்‌ - ஏம்‌; அல்ல்‌ - அன்‌; அல்ல்‌ - ஏன்‌; அல்ல்‌ - ஜ 
குறிப்பு வினையெச்சம்‌ 

எதிர்மறை உணர்த்தும்‌ வினையடி அல்‌ - குறிப்பு வினையெச்ச விகுதிகளான - அது, 
- ஆல்‌, - ௮ என்பவை நான்கிடங்களில்‌ வருகின்றன. 
(எ.கா) அல்ல்‌ - அது; அல்ல்‌ - ஆல்‌; அல்ல்‌ - அ 
இல்‌ - எதிரமறை வினையடி 

எதிர்மறை வினையடி இல்‌ -, குறிப்பு வினைமுற்று, குறிப்பு வினையெச்சம்‌, குறிப்பு 
வினையாலணையும்‌ பெயர்‌, வினையெச்சம்‌ என்னும்‌ வினை வகைகளில்‌ காணப்படுகின்றன. 
குறிப்பு வினைமுற்று 

இல்‌ - என்னும்‌ எதிரமறை வினையடி - ஆகுது, - ஆய்‌, - ஜ, - அம்‌, - அர்‌, - அள்‌, 


- ஏன்‌,- ஆகின்று என்னும்‌ விகுதிகளின்‌ முன்‌ எட்டு இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) இல்ல்‌ - ஆகுது; இல்ல்‌ - ஆய்‌; இல்ல்‌ - ஐ; இல்‌ - அம்‌; இல்‌ - அர்‌; 
இல்‌ - அள்‌; இல்‌ - ஏன்‌; இல்ல்‌ - ஆகின்று 
குறிப்பு வினையெச்சம்‌ 
இல்‌ - என்னும்‌ எதிர்மறை வினையடி - ஆ, - ஆயின்‌, - அ என்னும்‌ விகுதிகளின்‌ 
முன்‌ மூன்று இடங்களில்‌ வருகின்றது. 


129 


(எ.கா) இல்ல்‌ - ஆ; இல்ல்‌ - ஆயின்‌; இல்‌ - ௮ 
குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌ 


இல்‌ - என்னும்‌ எதிர்மறை வினையடி - அவர்‌, - அவன்‌, - ஆய்‌ - ஆள்‌, - ஆன்‌, 


- ஆளன்‌, - அள்‌, - அன்‌ என்னும்‌ விகுதிகளின்‌ முன்‌ எட்டு இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) இல்ல்‌ - அவர்‌; இல்ல்‌ - அவன்‌; இல்ல்‌ - ஆய்‌; இல்ல்‌ - ஆள்‌; இல்ல்‌ - ஆன்‌; 
இல்ல்‌ - ஆளன்‌; இல்‌ - அள்‌; இல்‌ - அன்‌ 
வினையெச்சம்‌ 

இல்‌ - என்னும்‌ எதிர்மறை வினையடி - ஆகின்று என்னும்‌ விகுதியின்‌ முன்‌ ஓரிடத்தில்‌ 
வருகின்றது. (எ.கா) இல்ல்‌ - ஆகின்று 
இரட்டை எதிர்மறைகள்‌ எதிர்மறை உணர்த்துவன 

எதிரமறையை உணர்த்த எதிர்மறை வினையடியும்‌ - ஆ, - ஆத்‌, - உடன்‌ எதிர்மறை 
உருபு இணைந்த கூறுகளும்‌ காணப்படுகின்றன. இந்நிலையில்‌ - அல்‌, - இல்‌ என்னும்‌ 
எதிரமறை உருபுகளான - ஆ, - ஆத்‌ என்பன இணைந்த இரட்டை எதிரமறை அமைப்புகள்‌ 
சில காணப்படுகின்றன. 
அல்‌ - ஆ பிரிவு அல்‌ - ஆ, அல்‌ - ஆத்‌ என்னும்‌ இரண்டு வடிவங்கள்‌ உள்ளன. 
அல்‌ - ஆ அமைப்பு குறிப்பு வினையெச்சத்தில்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) அல்ல்‌ - ஆ - ல்‌ 
அல்‌ - ஆத்‌ அமைப்பு பெயரெச்சத்தில்‌ - ௮ விகுதி முன்பாக ஓரிடத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) அல்ல்‌ - ஆத்‌ - ௮ 
இல்‌ - ஆ பிரிவு இப்பிரிவில்‌ இல்‌ - ஆ என்னும்‌ ஒரு வடிவம்‌ உள்ளது. குறிப்பு வினைமுற்று, 
குறிப்பு வினையெச்சம்‌, குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌ என்னும்‌ வினை வகைகளில்‌ 
காணப்படுகின்றன. 
குறிப்பு வினைமுற்று 

இல்‌ - ஆ என்னும்‌ எதிரமறை அமைப்பு - குது - ய்‌, - ஆகின்று விகுதி முன்பாக 
மூவிடங்களில்‌ வருகின்றது. (௭.கா) இல்ல்‌ - ஆ - குது; இல்ல்‌ - ஆ - ய்‌; இல்ல்‌ - ஆகின்று 
குறிப்பு வினையெச்சம்‌ 

இல்‌ - ஆ என்னும்‌ எதிர்மறை அமைப்பு - ஆ, - ஆயின்‌ விகுதி முன்பாக ஈரிடங்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) இல்ல்‌ - ஆ; இல்ல்‌ - ஆயின்‌ 
குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌ 

இல்‌ - ஆ என்னும்‌ எதிர்மறை அமைப்பு - ஆள்‌, - ஆன்‌ விகுதி முன்பாக ஈரிடங்களில்‌ 
வருகின்றன. (எ.கா) இல்ல்‌ - ஆள்‌; இல்ல்‌ - ஆன்‌ 
வினை வகைகள்‌ 

காலத்தையும்‌, செயலையும்‌, எதிர்மறையையும்‌ உணர்த்தி நிற்கும்‌ வினைகளை 
இவற்றின்‌ பாற்படுத்தி பிரிக்கப்படுகின்றன. இவ்வமைப்பில்‌ 1. வினையெச்சம்‌; 2. பெயரெச்சம்‌; 
3. ஏவல்‌ வினை; 4. வியங்கோள்‌ வினை; 5. தொழிற்பெயர்‌; 6. தழுவு தொழிந்பெயர்‌; 


130 


7. வினைமுற்று; 8. வினையாலணையும்‌ பெயர்‌; 9. குறிப்பு வினைமுற்று; 10. குறிப்பு 
வினையெச்சம்‌; 11. குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ என்பன ஆய்வு செய்யப்பட்டூுள்ளன. 
வினையெச்சம்‌ 

ஒரு செயலை வேண்டி நிந்கும்‌ அமைப்பை உடையது வினையெச்சம்‌ எனப்படும்‌. இது 
வினையடியை அடுத்து தன்வினை, பிறவினை, இயக்கு வினை உணர்த்தும்‌ உருபுகளைப்‌ 
பெற்றோ பெறாமலோ காலம்‌ அல்லது எதிரமறை உணர்த்தும்‌ உருபுகளில்‌ ஏதேனும்‌ 
ஒன்றைக்‌ கொண்டு வினையெச்ச விகுதிகளைப்‌ பெந்று அமைகின்றது. 
அமைப்பு நிலையில்‌ இதனை, 

வி.அ * பி.வி * இ.வி * கா.உ அல்லது ௭.ம.உ 4 வி.எவி 
எனக்‌ கொள்ளலாம்‌. 
வினையெச்ச விகுதிகள்‌ 

வினையெச்ச விகுதிகளாக - உ, - டு என்பன காணப்படுகின்றன. 
£-ஃ உ” விகுதி தன்வினை, பிறவினை உணர்த்தும்‌ வினையடிகளோடும்‌, எதிர்மறை 
உருபுகளோடும்‌ வருகின்றன. 
தன்வினை அடுத்து 

- உ விகுதி தன்வினையடிகளோடு - ந்த்‌ - உருபு பெற்று வருகின்றது. 
(எ.கா) அசா - ந்த்‌ - உ; அடர்‌ - ந்த்‌ - உ; அடை -ந்த்‌ - உ; பெயர்‌ - ந்த்‌ - உ 
பிறவினையை அடுத்து 

பிறவினையடிகள்‌ - த்த்‌ -, நீ - உருபுகளைப்‌ பெற்று - உ விகுதியுடன்‌ வருகின்றது. 
(எ.கா) அமை -த்த்‌ - உ; கொன்‌ -நற் - உ 
எதிரமறை உருபுகளை அடுத்து 

- உ விகுதி - ஆத்‌ - என்னும்‌ எதிர்மறை உருபினை அடுத்து வருகின்றது. 
(எ.கா) அசாவ்‌ - ஆத்‌ - உ; அருள்‌ - ஆத்‌ - உ; அறிய்‌ - ஆத்‌ - உ 
£ ம்‌ பிரிவு உருவிலி விகுதியான - டு தன்வினை, பிறவினை உணர்த்தும்‌ வினையடிகளை 
அடுத்து வருகின்றது. 
தன்வினை அடுத்து 

வினையெச்ச விகுதியான - இ - அடுத்து - டு விகுதி வருகின்றது. 
(எ.கா) அஞ்‌ - இ - டு; அருள்‌ - இ - டு; அல்க்‌ - இ - டு; கூட்‌ - இ - ட 
பிறவினை அடுத்து 

பிறவினை அமைப்பிலும்‌ வினையெச்ச விகுதியான - இ - அடுத்து வருகின்றது. 
(எ.கா) அழுத்த்‌ - இ - டு; ஆட்ட்‌ - இ - டு; நீக்க்‌ - இ -டு 
பெயரெச்சம்‌ 

தொடரளவில்‌ பெயரைக்‌ கொண்டு முடிவது பெயரெச்சம்‌ எனப்படும்‌. இது தன்‌ 
வினையடிகள்‌, பிற வினையடிகள்‌ ஆகியவற்றை அடுத்து வருகின்றது. பெயரெச்சங்கள்‌ 


131 


வினைகளுக்கு அடுத்த நிலையில்‌ காலம்‌ அல்லது எதிர்மறையை உணர்த்தும்‌ உருபுகளில்‌ 
ஏதேனும்‌ ஒன்றைப்‌ பெற்று பெயரெச்ச விகுதி கொண்டு முடிகின்றது. 
இதன்‌ அமைப்பை, 

வி.அ * பி.வி * கா.௨ அல்லது ௭.ம.உ * பெ.எ.வி எனக்‌ கொள்ளலாம்‌ 
பெயரெச்ச விகுதிகள்‌ 

பெயரெச்சம்‌ உணர்த்தும்‌ விகுதிகளாக - அ, - டு இடம்பெறுகின்றன. 
“அ பிரிவு இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை உணர்த்தும்‌ உருபுகளை அடுத்து 
வருகின்றது. 
இறந்தகால உருபுகள்‌ அடுத்து 

பெயரெச்ச விகுதியான - ௮ தன்வினை, பிறவினை என்னும்‌ வினை வகைகளில்‌ 
வருகின்றது. 
தன்வினை அடுத்து 

தன்வினை உணர்த்தும்‌ வினையடிகளைப்‌ பெற்று வரும்‌ - அ விகுதி - ந்த்‌ - என்னும்‌ 
உருபை அடுத்து வருகின்றது. 
(எ.கா) அணி - ந்த்‌ - அ; அமர்‌ - ந்த்‌ - அ; அயர்‌ - ந்த்‌ - அ; தாழ்‌ - ந்த்‌ - ௮ 
பிறவினை அடுத்து 

பிறவினை உணீர்த்தும்‌ வினையடிகளை அடுத்து - த்த்‌ - உருபினை பெற்று - ௮ 
விகுதி வருகின்றது. (எ.கா) அசை -த்த்‌ - அ; அலை -த்த்‌ - அ; அவி - த்த்‌ - ௮ 
எதிரகால்‌ உருபுகள்‌ அடுத்து 

எதிர்கால உருபுகளை அடுத்து வரும்‌ பெயரெச்ச விகுதியான - ௮ தன்வினை, 
பிறவினையைச்‌ சார்ந்து வருகின்றது. 
தன்வினை அடுத்து 

தன்வினை உணர்த்தும்‌ வினையடிகளைப்‌ பெற்று வரும்‌ - அ பெயரெச்ச விகுதி 
- ய்‌ - உருபினை அடுத்து வருகின்றது. (எ.கா) அருளி - ய்‌ - ௮ 
பிறவினை அடுத்து 

பிறவினை உணர்த்தும்‌ வினையடிகளைப்‌ பெற்று வரும்‌ - அ பெயரெச்ச விகுதி 
- பட்ட்‌ - உருபினை அடுத்து வருகின்றது. (எ.கா) வழி - பட்ட்‌ - ௮ 
எதிர்மறை உருபுகள்‌ அடுத்து 

பெயரெச்ச விகுதியான - அ எதிர்மறை உருபு - ஆத்‌ - அடுத்து பிறவினையில்‌ ஒரு 
சொல்லில்‌ மட்டும்‌ இடம்பெறுகிறது. 
(எ.கா) அல்ல்‌ - ஆத்‌ - ௮ 
“ ம்‌ பிரிவு எதிர்கால உருபான - உம்‌, எதிர்மறை உருபான - ஆ அடுத்து வருகின்றது. 
எதிர்கால உருபு அடுத்து 


132 


எதிரகாலம்‌ உணர்த்தும்‌ உருபான - உம்‌ தன்வினை, பிறவினை என்னும்‌ 
வினையமைப்புகளில்‌ பெயரெச்ச விகுதியான - ட அடுத்து வருகின்றது. மிகுதியான சொற்கள்‌ 
இவ்வமைப்பின்‌ கீழ்‌ வருகின்றன. 
தன்வினை அடுத்து 
(எ.கா) அணிய்‌ - உம்‌ - டு; குழந்‌ - உம்‌ - ட; கொய்ய்‌ - உம்‌ -டு்‌ 
பிறவினை அடுத்து 
(எ.கா) உரைக்க்‌ - உம்‌ - ட; தளர்க்க்‌ - உம்‌ -ட்‌ 
எதிர்மறை உருபு அடுத்து 

பெயரெச்ச விகுதியான - டு எதிர்மறை உணர்த்தும்‌ - ஆ முன்பாக தன்வினையடிகள்‌, 
பிநவினையடிகள்‌ ஆகியவந்றை அடுத்தும்‌ ஈறுகெட்ட எதிரமறைப்‌ பெயரெச்சத்திலும்‌ 
இவ்வமைப்பு வருகின்றது. 
தன்வினை அடுத்து 

இவ்வமைப்பில்‌ மிகக்‌ குறைந்த அளவு சொற்களே இடம்பெற்றுள்ளன. 
(எ.கா) அழிய்‌ - ஆ - 0; காண்‌ - ஆ -டு 
பிறவினை அடுத்து 

இவ்வமைப்பில்‌ குறை அளவிலான சொற்களே உள்ளன. (எ.கா) அருள்‌ - ஆ - டு; 
தார்‌ - ஆ - டி 
ஏவல்‌ வினை 

முன்னிலையை உணர்த்தும்‌ ஏவல்‌ வினை 'இதைச்செய்‌' என்ற பொருள்பட 
வருவதாகும்‌. ஒருமை, பன்மை வேறுபாட்டைப்‌ புலப்படூத்தும்‌ ஏவல்‌ விகுதிகள்‌ தன்வினை, 
பிறவினை உணர்த்தும்‌ வினையடிகளோடு இணைந்து வருகின்றன. ஆய்வில்‌ ஏவல்‌ 
உணர்த்தும்‌ விகுதி - டு மட்டும்‌ இடம்பெற்றுள்ளது. 
ஏவல்‌ வினையின்‌ அமைப்பை, வி.அ * பி.வி * ஏ.வி.௮அ என விளக்கலாம்‌. 
“ ம்‌ விகுதி பெற்று 14 சொற்கள்‌ வருகின்றன. 
(எ.கா) அறிதி - டு; எழு - டு; உரை - டு; காண்‌ - டு; கூறு - டு; கேள்‌ - டு; கொண்ம்‌ - டு; 
சென்‌ம்‌ - ட; சொல்‌ - டு; தெளி - டு; தேறு - ட; பாடுகோ - டு; போறி - டு; வாழ்‌ -ற்‌ 
வியங்கோள்‌ வினை 

இவ்வினை படர்க்கை இடத்தை உணர்த்தி திணை, பால்‌, எண்‌, கால வேறுபாடு 
சுட்டாது தொழிலை உணர்த்தும்‌ இது உடன்பாடு, எதிரமறை அமைப்புகளில்‌ வருகின்றது. 


வி.அ *பி.வி * வி.கோ.வி இதன்‌ அமைப்பாகும்‌. 


வியங்கோள்‌ விகுதிகளாக - ௧, - இ, -ன், - ய, - ர்‌ என்பன இடம்பெற்றுள்ளன. 
£ க விகுதி பெற்ற சொற்கள்‌ பெயரடியை அடுத்து வருகின்றன. இவ்வமைப்பில்‌ மிகுந்த 
சொந்கள்‌ உள்ளன. 

(எ.கா) அலர்‌ - க; அறி - ௧; எழு- ௧; கேட்‌ - க; திணி - க; நகு -க௧ 


“ இ” விகுதி பெற்று வினையடியுடன்‌ 7 இடங்களில்‌ வருகின்றது. 


133 


(எ.கா) உரைமத்‌ - இ: ஓம்புமத்‌ - இ; களைமத்‌ - இ; கூறுமத்‌ - இ; தாங்குமத்‌ - இ; இ 

£ ன்‌ விகுதி பெற்று வினையடியுடன்‌ 7 இடங்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) ஓம்புமி - ன்‌; கண்டிசி - ன்‌; களைந்தீமி - ன்‌; கேட்டிசி - ன்‌; கேட்டிமி - ன் ;ன்‌ 

“ ய விகுதி பெற்று வினையடியுடன்‌ ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. (எ.கா) வாழி - ய 

£ ஈ' விகுதி பெற்று வினையடியுடன்‌ ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. (எ.கா) வாழிய - ர்‌ 

தொழிற்பெயர்‌ 
தொழிற்பெயர்கள்‌ வினைக்கே உரிய வேோ்ச்‌ சொற்களைக்‌ கொண்டு அமைகின்றன. 


தொழிலை உணீர்த்தும்‌ தன்மையில்‌ படர்க்கை இடத்தில்‌ வரும்‌ இப்பெயர்கள்‌ வேற்றுமை 


உருபுகளை ஏற்றுவரும்‌ தன்மையன. தொழிலுக்குப்‌ பெயராகும்‌ முறையில்‌, வினைச்‌ 
சொல்லிருந்து வந்த பெயரே தொழிற்பெயராகும்‌. இதன்‌ அமைப்பை, 
வி.எ * பி.வி * காலம்‌ அல்லது எதிர்மறை * தொ.பெ.வி எனலாம்‌. 


தொழிற்பெயர்கள்‌, 1. காலம்‌ உணர்த்தாத தொழிற்பெயர்கள்‌ 2. காலம்‌ உணர்த்தும்‌ தொழிற்‌ 


பெயர்கள்‌ 3. எதிர்மறை ஏற்கும்‌ தொழிற்பெயர்கள்‌ என மூன்றாகப்‌ பிரிக்கப்பட்டூள்ளன. 
காலம்‌ உணர்த்தாத தொழிற்பெயர்கள்‌ 


இவ்வமைப்பை - அம்‌, - அல்‌, - இ, - உ, - அ, - ஐ, - டு என்னும்‌ விகுதிகளின்‌ 


அடிப்படையில்‌ பிரிக்கப்பட்டூள்ளன. 
£ அம்‌” ஈற்றுத்‌ தொழிற்பெயர்களில்‌ 5 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) இயக்க்‌ - அம்‌; 
கலக்க்‌ - அம்‌; பாண்டிய - அம்‌; வருக்‌ - அம்‌; வேட்ட்‌ - அம்‌; 
“்‌. அல்‌ ஈற்றுத்‌ தொழிற்பெயர்கள்‌ பிரிவில்‌ அல்‌, தல்‌, த்தல்‌, நல்‌, நீ்றல்‌ என்னும்‌ ஐந்து 
விகுதிகள்‌ வருகின்றன. 
அல்‌ விகுதி பெற்று 48 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அஞ்ச்‌ - அல்‌; அட்‌ - அல்‌; 
அணங்க்‌ - அல்‌; அலமர்‌ - அல்‌; அறைகோட்‌ - அல்‌ 
- தல்‌ விகுதி அமைப்பில்‌ 42 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) அணங்கு - தல்‌; அயர்‌ - தல்‌; 
அழு - தல்‌; அறி - தல்‌; ஆகு - தல்‌ 
த்தல்‌ பெற்று 17 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) அவிழ்‌ - த்தல்‌; அளி - த்தல்‌; 
இனைவி - த்தல்‌ 
- நல்‌ விகுதி பெற்று 10 சொற்கள்‌ உள்ளன. (எ.கா) நின்‌ - நல்‌; நோன்‌ - நல்‌; பெ - றல்‌; 
முய - நல்‌; 
நீ்ஈல்‌ விகுதி பெற்று 2 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) ௮௧ - நீறல்‌; கன - ந்றல்‌; 
நி - ந்றல்‌ 
“£. இ ஈற்றுத்‌ தொழிற்பெயர்கள்‌ ஓரிடத்தில்‌ வருகின்றது. (எ.கா) தளர்ச்ச்‌ - இ 


- உ” ஈந்றுத்‌ தொழிற்பெயர்கள்‌ அமைப்பில்‌ கு, து, வூ, று, டு, பு என்னும்‌ விகுதிகள்‌ 


உள்ளன. 


- கு விகுதியில்‌ 6 சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. (எ.கா) அடங்‌ - கு; அல்‌ -கு; நடுக்‌ -கு 


134 


து விகுதி அமைப்பில்‌ 33 சொற்கள்‌ உள்ளன. (கா) அதிரவ - து; அல்குவ - து; 

அழிவ - து; ஆடிய - து 
- வு விகுதி பெற்று 15 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) புணர்‌ - வ; வர - வூ விரை - வு; 
விளி - வு; வீழ்‌ - பு - வீழ்பு 
- நு விகுதி அமைப்பில்‌ ஒரு சொல்‌ உள்ளது. (௭.கா) நீங்காமா - று 
- ட விகுதி பெற்று இரு சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) பூட்‌ - ௫; விளையாட்‌ - டு 
- பு விகுதியில்‌ 13 சொற்கள்‌ உள்ளன. (௭.௧) ஆர்‌ - ப்ப;G இழ - ப்ப; உயிர்‌ - ப்பு; 
கலி - ப்பு 
“்‌. ௮ ஈற்றுத்‌ தொழிற்பெயர்கள்‌ அமைப்பில்‌ 4 சொற்கள்‌ உள்ளன. 
(எ.கா) எறிவன்‌ - அ; தகுந்‌ - அ; பைதல்‌ - அ; வாங்க்‌ - ௮ 
£ ஜூ ஈற்றுத்‌ தொழிற்பெயாகள்‌ பெற்று 19 சொற்கள்‌ உள்ளன. (௭.கா) அறியாம்‌ - ஜ; 
ஆர்க்‌ - ஐ 
“ ம்‌ தொழிற்பெயர்‌ விகுதிகளைப்‌ பெறாமல்‌ தொழிந்பெயரடிகளே தனித்து நின்று 
தொழிலை உணீர்த்தும்‌ வகையில்‌ டு கொள்ளப்படுகின்றது. இத்தன்மையில்‌ 16 வடிவங்கள்‌ 
உள்ளன. 
(எ.கா) அலை - டு; அளி - டு; ஆடு - டு; உடை - டு; உறை - டு;களி - டு; குறை -டு்‌ 
காலம்‌ உணர்த்தும்‌ தொழிற்பெயர்கள்‌ 

காலம்‌ காட்டும்‌ தொழிற்பெயர்‌ உருபுகள்‌ தன்‌ வினையடிகள்‌, பிற வினையடிகள்‌ 
ஆகியவந்றை அடுத்து வருகின்றன. இவை அமைப்பு நிலையில்‌ வினைமுற்றுகளைப்‌ போலவும்‌ 
காணப்படுகின்றன. காலம்‌ உணர்த்தும்‌ தொழிநீபெயர்கள்‌ - அது விகுதி பெற்று இறந்த 
காலத்தையும்‌, எதிர்காலத்தையும்‌ உணர்த்துகின்றது. 
இறந்தகால உருபுகள்‌ அடுத்து 

இறந்த காலம்‌ உணர்த்தும்‌ - ந்த்‌ -, - த்‌ -, - ட்‌ -, - ய்‌ -, - க்‌ - என்னும்‌ 
உருபுகளை அடுத்து வருகின்றது. (எ.கா) இழ - ந்த்‌ - அது; ஆடி - ய்‌ - அது; 
கண்‌ - ட்‌ - அது; தாவா - த்‌ - அது; நக்‌ - க்‌ - அது 
எதிரகால்‌ உருபுகள்‌ அடுத்து 

எதிரகால்‌ உருபுகளான - ப்‌ -, - வ்‌ -, - ப்ப்‌ - ஆகியவற்றை அடுத்து வருகின்றது. 
(எ.கா) அல்கு - வ் - அது; இழ -ப்ப்‌ - அது; என்‌ - ப்‌ - அது 
எதிரமறை ஏந்கும்‌ தொழிற்பெயர்கள்‌ 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ - உ விகுதி முன்பாக மூன்று இடத்தில்‌ - ஆத்‌ - உருபு 
எதிரமறையில்‌ தொழிற்பெயரை உணர்த்துகின்றது. 


(எ.கா) செல்ல்‌ - ஆத்‌ - உ; நல்க்‌ - ஆத்‌ - உ; பெய்ய்‌ - ஆத்‌ - உ 


135 


தழுவு தொழிற்பெயர்‌ 

தழுவு தொழிற்பெயர்கள்‌ ஆய்வுப்‌ பகுதியில்‌ அருகிய நிலையில்‌ காணப்படுகின்றன. 
செயற்தன்மை வாய்ந்த வினையடிகளோடூ தழுவு தொழிற்பெயர்‌ விகுதிகள்‌ இணைவதால்‌ 
தழுவு தொழிற்பெயர்கள்‌ தோன்றுகின்றன. இதன்‌ விகுதியாக - ர்‌ இடம்பெறுகின்றது. 
(எ.கா) உரைக்குந - ர்‌; உறுந - ர்‌; பாடூுந - ர; வருந - ர; வழங்குந - ர்‌; வாழ்ந - ர்‌ 
என 6 தழுவு தொழிந்பெயர்கள்‌ உள்ளன. 


எண்‌, இடம்‌, பால்‌ காட்டும்‌ விகுதிகள்‌ 


வினைமுற்று, வினையாலணையும்‌ பெயர்‌, ஆகிய வினை வகைகள்‌ எண்‌, இடம்‌, பால்‌ 
இவற்றைத்‌ தம்‌ விகுதிகள்‌ மூலம்‌ உணர்த்துகின்றன. இவற்றுள்‌ தன்மை, முன்னிலை 
இடத்தில்‌ வரும்‌ வினைமுந்று, வினையாலணையும்‌ பெயர்‌ ஈறுகள்‌ எண்‌, இடம்‌ 


உணர்த்துவனவாகவும்‌ படர்க்கை இடத்தில்‌ வினைமுற்று, வினையாலணையும்‌ பெயர்‌ ஈறுகள்‌ 


எண்‌, இடம்‌, பால்‌ ஆகிய மூன்றினையும்‌ உணர்த்துகின்றன. 
வினைமுற்று 

தன்மை, முன்னிலை, படர்க்கை என்னும்‌ மூவிடத்தும்‌ வினைமுற்று விகுதிகள்‌ 
இடம்பெறுகின்றன. 
தன்மை ஒருமை 

தன்மை ஒருமையினை உணர்த்தும்‌ விகுதிகளாக - ஏன்‌, - என்‌, - அல்‌, - இசின்‌, 
- ஓ, - ஏம்‌, - எம்‌ இடம்பெறுகின்றன. இது இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌, எதிரமறை 
உணர்த்தும்‌ உருபுகளை அடுத்து வருகின்றது. 
“்‌. ஏன்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

தன்மை ஒருமை உணர்த்தும்‌ - ஏன்‌ விகுதி இறந்தகால உருபுகளான - நீ -, - ட்‌ ;, - 
த்‌ -, - த்த்‌ -, - இன்‌ -, - ந்த்‌ -, - ட - ஆகியவற்றை அடுத்து 10 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) என்‌ - நீ - ஏன்‌; கண்‌ - ட்‌ - ஏன்‌; செய்‌ - த்‌ - ஏன்‌; தொடு - த்த்‌ - ஏன்‌; 
தோன்ற - இன்‌ - ஏன்‌; நய - ந்த்‌ - ஏன்‌; பெயர்த - ந்த்‌ - ஏன்‌; பொறு - த்த்‌ - ஏன்‌; 
மேல்‌ - டு - ஏன்‌; வ - ந்த்‌ - ஏன்‌ 

எதிரகாலம்‌ உணர்த்தும்‌ உருபுகளான - ப்ப்‌ -, - வ்‌ -, - க்‌ - அடுத்து தன்மை 
ஒருமை உணர்த்தும்‌ விகுதியான - ஏன்‌ 30 சொற்களில்‌ அமைந்துள்ளது. 
(எ.கா) அகப்படு - ப்ப்‌ - ஏன்‌; அழு - வ்‌ - ஏன்‌; ஆ ந்று -க்்‌ - ஏன்‌ 

- ஏன்‌ விகுதி எதிர்மறையை உணர்த்தும்‌ - ய்‌ -, - டு, - ந்த்‌ - - ள்‌ -, - த்‌ -, 
அடுத்து 13 சொற்கள்‌ இடம்பெறுகின்றது. 
(எ.கா) ஆற்‌ - ய்‌ - ஏன்‌; இரங்க்‌ - டு - ஏன்‌; இழ - ந்த்‌ - இலேன்‌; உள்‌ - ள்‌ - ஏன்‌; 
துஞ்சா - த்‌ - ஏன்‌ 
“்‌. என்‌' விகுதி இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌, எதிரமறை அடுத்து வருகின்றது. 

என்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - டு - உருபினை அடுத்து 5 சொற்கள்‌ 

இடம்பெறுகின்றது. (எ.கா) ஈன்றென்‌ - டு - என்‌ 


136 


என்‌ விகுதி நிகழ்காலம்‌ உணர்த்தும்‌ - டு - உருபினை அடுத்து ஒரு சொல்‌ 
இடம்பெறுகின்றன. (எ.கா) உயவின்‌ - டு - என்‌ 
என்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ்‌ - உருபினை அடுத்து 3 சொற்கள்‌ 
இடம்பெறுகின்றது. (எ.கா) ஆகு - வ் - என்‌ 
என்‌ விகுதி எதிரமறை உணீர்த்தும்‌ - ப - உருபினை அடுத்து 2 சொற்கள்‌ 


இடம்பெறுகின்றது. (எ.கா) அமையல்‌ - டு - என்‌ 
£ அலீ விகுதி எதிர்காலம்‌, எதிரமறை அடுத்து வருகின்றது. 

- அல்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ் -, - ப்‌ -, - ப்ப்‌ - உருபினை அடுத்து 7 
சொற்களில்‌ இடம்பெறுகின்றது. 
(எ.கா) அஞ்சு - வ் - அல்‌; காண்‌ - ப்‌ - அல்‌; உரை -ப்ப்‌ - அல்‌; 

அல்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - டு - உருபினை அடுத்து ஒரு சொல்‌ 
இடம்பெறுகின்றது. (எ.கா) அலைய்‌ - டு - அல்‌ 
“்‌. இசின்‌' விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ந்த்‌ -, - த்த்‌ - அடுத்து 4 சொற்கள்‌ 
இடம்பெறுகின்றது. (எ.கா) அயர்‌ - ந்த்‌ - இசின்‌; உரை - த்த்‌ - இசின்‌ 
“ ஓ' விகுதி எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 
ஓ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - க்‌ -, - டு - அடுத்து 3 சொற்கள்‌ 

இடம்பெறுகின்றது. (எ.கா) உரைக்‌ -க்‌ - ஓ; வம்‌ -டு- ஓ 

- ஓ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ஆ - அடுத்து ஒரு சொல்‌ இடம்பெறுகின்றது. 
(எ.கா) காண்‌ - ஆ - (வ)ஓ 
்‌ ஏம” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

- ஏம்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - த்‌ -, - ய்‌ - , - டு - அடுத்து 5 சொற்கள்‌ 
வருகின்றது. (௭.கா) ஆற்றா - த்‌ - ஏம்‌; தெள்ளி - ய்‌ - ஏம்‌; தொழுதன்‌ -டு - ஏம்‌ 

- ஏம்‌ விகுதி நிகழ்காலம்‌ உணர்த்தும்‌ - ட்‌ - அடுத்து ஒரு சொல்‌ இடம்பெறுகின்றது. 
(எ.கா) விட்‌ - ட்‌ - ஏம்‌ 
- ஏம்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ்‌ -, அடுத்து ஒரு சொல்‌ இடம்பெறுகின்றது. 
(எ.கா) தளிர்க்கு - வ் - ஏம்‌ 


- ஏம்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - டு - அடுத்து 3 சொற்கள்‌ இடம்பெறுகின்றது. 


(எ.கா) அல்ல்‌ - டு - ஏம்‌ 


எம விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - டு - அடுத்து - எம்‌ விகுதி ஓரிடத்தில்‌ 
வருகின்றது. (எ.கா) செய்தன்‌ - டு - எம்‌ 
தன்மைப்‌ பன்மை 

ஓம்‌, - அம்‌ என்னும்‌ விகுதிகள்‌ தன்மைப்‌ பன்மையினை உணர்த்துகின்றன. 
இவ்விகுதி இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை உணர்த்தும்‌ உருபுகளை 


அடுத்து வருகின்றன. 


137 
£- ஓம்‌' விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ற்‌ - அடுத்து ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகிறது. 
(எ.கா) நின்‌ - ற்‌ - ஓம்‌ 
“்‌ அம்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 

- அம்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ன்‌ -, - இன்‌ -, - அன்‌ -, - ய்‌ - அடுத்து 
17 சொற்கள்‌ இடம்பெறுகின்றன. 
(எ.கா) அடுத்த - ன்‌ - அம்‌; அல்க்‌ - இன்‌ - அம்‌; இருந்த்‌ - அன்‌ - அம்‌; உடை - ய்‌ - அம; 

அம்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ்‌ -, - க்‌ - அடுத்து 13 சொற்கள்‌ 

இடம்பெறுகின்றன. (எ.கா) அணிகு - வ்‌ - அம்‌; உய்‌ - க்‌ - அம்‌ 
முன்னிலை ஒருமை 

முன்னிலை ஒருமையினை உணர்த்தும்‌ நிலையில்‌ - ஐ, - ஆய்‌, - ஓய்‌, - இ, - இம்‌, - 
இன்‌ என்னும்‌ விகுதிகள்‌ இடம்பெறுகின்றன. 
- ஐ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிரமறை அடுத்து வருகின்றது. 

- ஜ' விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ந்த்‌ -, - அன்‌ -, - ன்‌ -, - ட, - இன்‌ -, 
- ட்‌, - த்த்‌ - அடுத்து 31 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அமர்‌ - ந்த்‌ - அன்‌ - ஜ; அமைந்த்‌ - அன்‌ - ஜ; அருளி - ன்‌ - ஐ; உடை -டு - ஐ 
ஏக்‌ - இன்‌ - ஐ; காண்‌ - ட்‌ - ஐ; பாடி - த்த்‌ - ஐ 

- ஐ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ்‌ - அடுத்து 5 சொற்களில்‌ வருகின்றது. 
(௭.கா) உள்ளுப - வ - ஜ 

- ஐ விகுதி எதிரமறை உணர்த்தும்‌ - டு - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) துஞ்சல்‌ - டு - ஐ 
“்‌. ஆய்‌” விகுதி இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 


- ஆய்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ட-, - ன்‌, - த்‌, - ந்த்‌ ௯, - நீ - 
அடுத்து 9 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) உற்நீ - டு - ஆய்‌; உற்ற்‌ - ன்‌ - ஐ; செய்‌ - த்‌ - ஆய்‌; வ - ந்த்‌ - ஆய்‌; 
வென்‌ - நீ - ஆய்‌ 
- ஆய்‌ விகுதி நிகழ்காலம்‌ உணர்த்தும்‌ - கின்ற்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) தரு - கின்ற - ஆய்‌ 
ஆய்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ்‌ -, - ப்ப்‌ - அடுத்து 4 சொற்களில்‌ 
வருகின்றது. (௭.கா) எள்ளு - வ்‌ - ஆய்‌; துற - ப்ப்‌ - ஆய்‌ 
ஆய்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - டு -, - ய்‌ - அடுத்து 19 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) அஞ்ச்‌ - ட - ஆய்‌; புனை - ய்‌ - ஆய்‌ 
£- ஓய்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 
- ஓய்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ந்த்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) வ - ந்த்‌ - ஓய்‌ 
- ஓய்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ஆத்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 


138 


(எ.கா) தாரா - ஆத்‌ - ஓய்‌ 
£- இ விகுதி இறந்தகால உருபுகளான - த்‌ -, - இ -, - நீ -, அடுத்து 14 சொற்களில்‌ 
வருகின்றது. 
(எ.கா) அறி - த்‌ - இ; அள்‌ - இ - டு; என்‌ -றீ - இ 
“்‌ இம்‌” விகுதி எதிர்கால உருபு - டு அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) அள்‌ - டு- இம்‌ 
“- இன்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 
இறந்தகால உருபு - ட - அடுத்து - இன்‌ 2 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) செல்‌ - டு - இன்‌ 
எதிர்கால உருபு - ப்‌ - அடுத்து - இன்‌ விகுதி ஒரு சொல்லில்‌ வருகின்றது. 
(எ.கா) கூம்ப்‌ - ப்‌ - இன்‌ 
முன்னிலைப்‌ பன்மை 


முன்னிலைப்‌ பன்மையினை உணர்த்த - இர்‌. - ஈர்‌, - ஏல்‌, - மின்‌ என்னும்‌ விகுதிகள்‌ 


வருகின்றன. 
்‌ இர விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 

- இர்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ந்த்‌ -, - த்‌ -, - அன்‌ -, - டு, -ன்‌ 
இன்‌ -, - த்‌ -, - ட்‌ - அடுத்து 8 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அறி - ந்த்‌ - அன்‌ - இர்‌; 


அறி - த்‌ - இர்‌; கண்ட்‌ - அன்‌ - இர்‌; கழறல்‌ - டு - இர்‌; சேந்த - ன்‌ - இர்‌; 
தங்க்‌ - இன்‌ - இர்‌; நகு - த்‌ - இர்‌; மரு - ட்‌ - இர்‌ 
இர்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - டு -, - வ்‌ - அடுத்து 2 சொற்களில்‌ 
வருகின்றது. 
(எ.கா) காண்‌ -டு - ஈர்‌; செல்கு - வ் - இர்‌ 
- ஈா விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 
ஈர்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - த்‌ -, - அன்‌ -, - ட்‌ - அடுத்து 4 
சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) உசா - த்‌ - ஈர; என்ற - அன்‌ - ஈர்‌; கண்‌ - ட்‌ - ஈர்‌ 
- ஈர்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ப்‌ -, - டு-, - வ்‌ - அடுத்து 6 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) என்‌ - ப்‌ - ஈர்‌; கேள்‌ - டு - ஈர்‌; நுவல்‌ - வ்‌ - ஈர்‌ 
- ஏல்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - டு - அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) என்றீர்‌ - டு - ஏல்‌ 
- மின்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 
மின்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - டு - அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ 
வருகின்றது. (எ.கா) வினவன்‌ -டு - மின்‌ 
- மின்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - டு - அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. 


(எ.கா) காண்‌ -டு - மின்‌ 


139 


- மின்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ட - அடுத்து 3 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) கலங்கன்‌ - டு - மின்‌ 
படர்க்கை ஆண்பால்‌ 

படர்க்கை ஆண்பால்‌ உணர்த்தும்‌ விகுதியாக - அன்‌, - ஆன்‌, - ஒன்‌ என்பன 
இடம்பெறுகின்றன. 
- அன்‌ விகுதி இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌, எதிரமறை அடுத்து வருகினநது. 

- அன்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - இன்‌, - ன்‌, - அன்‌ அடுத்து 13 சொற்கள்‌ 
வருகின்றது. 
(எ.கா) ஊக்க்‌ - இன்‌ - அன்‌; என்ற - ன்‌ - அன்‌; வந்த்‌ - அன்‌ - அன்‌ 

- அன்‌ விகுதி நிகழ்காலம்‌ உணர்த்தும்‌ - ட - அடுத்து வருகின்றது. 
(எ.கா) உள்ள்‌ - டு - ஆன்‌ 
- அன்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - டு, வ் அடுத்து 3 சொற்களில்‌ வருகின்றது. 


(எ.கா) கரந்திருக்கற்பால்‌ - டு - அன்‌; தருகு - வ் - அன்‌ 


- அன்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - அல்‌ அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது 


(எ.கா) எள்‌ள்‌ - அல்‌ - அன்‌ 
“்‌. ஆன்‌' விகுதி இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌, எதிரமறை அடுத்து வருகின்றது. 
ஆன்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ந்த்‌, - த்த்‌ அடுத்து 6 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) இற - ந்த்‌ - ஆன்‌; ஞெகிழ்‌ - த்த்‌ - ஆன்‌ 
- ஆன்‌ விகுதி நிகழ்காலம்‌ உணர்த்தும்‌ - ட அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) உள்ள்‌ - டு - ஆன்‌ 
ஆன்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ப்ப்‌, - டு, வ் அடுத்து 3 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) அளி - ப்ப்‌ - ஆன்‌; இன்ன்‌ - டு - ஆன்‌; பணி - வ்‌ - ஆன்‌ 
டு, - க்‌ அடுத்து 11 சொற்கள்‌ வருகின்றது. (எ.கா) அகல்‌ - டு - ஆன்‌; 
நல்‌ - க்‌ - ஆன்‌ 
£- ஒன விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 
இறந்தகால உருபு - ற்‌, - ந்த்‌ அடுத்து 3 சொற்களில்‌ வருகின்றது. 
(எகா) நின்‌ - ற்‌ - ஓன்‌; புகழ்‌ - ந்த்‌ - இசின்‌ 
எதிர்மறை - ஆத்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) வார்‌ - ஆத்‌ - ஒன்‌ 
படர்க்கைப்‌ பெண்பால்‌ 
படர்க்கைப்‌ பெண்பால்‌ உணத்தும்‌ விகுதிகளாக - அள்‌, - ஆள்‌, - ஒள்‌ என்பன 
வருகின்றன. 
“£. அள்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 
- அள்‌ விகுதியானது - இன்‌ -, - அன்‌ -, -ன்‌ -, - ந்த்‌ - அடுத்து 30 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) இரங்க்‌ - இன்‌ - அள்‌; உற்றீ - அன்‌ - அள்‌; என்றன்‌ - ன்‌ - அள்‌; 


வல - ந்த்‌ - அன்‌ - அள்‌ 


140 


அள்‌ விகுதி - வ்‌ - எதிர்காலம்‌ அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) 
படுக்கு - வ் - அள்‌ 
- ஆள்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது 

- ந்த்‌ -, - நீ -, - ட்‌ -, - இன்‌ -, - த்த்‌ - இறந்தகாலம்‌ அடுத்து 14 சொற்கள்‌ 
வருகின்றது. (எ.கா) அல - ந்த்‌ - ஆள்‌; உற்‌ - நீ - ஆள்‌; எதிாகொண்‌ - ட்‌ - ஆள்‌; 
கெடு - த்த்‌ - ஆள்‌ 

- நீ -, - டு - எதிர்மறை அடுத்து 5 சொற்கள்‌ வருகின்றது. (எ.கா) ஆற்‌ - நீ - ஆள்‌; 
உணீர்கல்‌ல்‌ - டு - ஆள்‌ 
£- ஓள்‌' அமைப்பு *- ற்‌ - இறந்தகால உருபு அடுத்து ஓரிடத்தில்‌ வருகின்றது. 

(எ.கா) நின்‌ - ற்‌ - ஓள்‌ 
படர்க்கைப்‌ பலர்பால்‌ 

- அர்‌, - ஓம்‌, - ஆர்‌, - ஈம்‌ என்பன பலர்பால்‌ உணர்த்துகின்ற விகுதிகளாக உள்ளன. 
“. அர்‌” விகுதி இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌, எதிரமறை அடுத்து வருகின்றது. 

அர்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - அன்‌ -, - இன்‌ -, - த்த்‌ - அடுத்து 9 
சொற்களில்‌ வருகின்றது. (௭.கா) கொன்ற - அன்‌ - அர்‌; செப்ப்‌ - இன்‌ - அர்‌; 
தெளி - த்த்‌ - அன்‌ - அர்‌ 

- அர்‌ விகுதி நிகழ்காலம்‌ உணர்த்தும்‌ - டு - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 

(எ.கா) அழியுந்‌ - டூ - அர்‌ 

- அர்‌ விகுதி எதிகாலம்‌ உணர்த்தும்‌ - ம்‌ -, - ப்ப்‌ -, - வ் -, - டு - அடுத்து 7 
சொற்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) அயர்‌ - ம்‌ - அர்‌; ஒலி - ப்ப்‌ - அர்‌; காட்டு - வ் - அர்‌; முடிந்‌ - டு - அர்‌ 

- அர்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - டூ - அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அறியல்‌ - டு - அர்‌ 
£. ஓம்‌” விகுதி இறந்தகால உருபு - ந்த்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகிறது. 

(எ.கா) மறை - ந்த்‌ - ஓம்‌ 
“. ஆர்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

- ஆர்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ன்‌ -, - ந்த்‌ -, - ட்‌ -, - த்‌, - றீ - 
அடுத்து 6 சொற்களில்‌ வருகின்றது. (௭.கா) என்‌ம்‌ - ன்‌ - ஆர்‌; ஏய்த - ந்த்‌ - ஆர்‌; 
கேட்‌ -ட்‌ - ஆர்‌; கொடு - த்‌ - ஆர்‌; சென்‌ -ற் - ஆர்‌ 

ஆர்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ம்‌ -, - வ்‌ - அடுத்து 4 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) அருளு - ம்‌ - ஆர்‌; வீழ்‌ - வ்‌ - ஆர்‌ 

ஆர்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ய்‌ -, - டு - அடுத்து 10 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) அறி - ய்‌ - ஆர்‌; உள்ள்‌ - டு - ஆர்‌ 


141 
்‌ ஈம விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 
ஈம்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ட்‌ - , - த்‌ - அடுத்து 3 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) பட்‌ - ட்‌ - ஈம்‌; வல்லா -த்்‌ - ஈம்‌ 
ஈம்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ஆத்‌ - , - டு - அடுத்து 4 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) ஞொெமுக்க்‌ - ஆத்‌ - ஈம்‌; காட்ட்‌ - டு - ஈம்‌ 
படர்க்கை ஒன்றன்பால்‌ 

படர்க்கை ஒன்றன்பால்‌ உணர்த்தும்‌ விகுதிகளாக - அது, - உ, - உம்‌, - ஆ, - ஆம்‌ 
என்னும்‌ விகுதிகள்‌ காணப்படுகின்றன. 
£ அது” விகுதி இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 

- அது விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ட்‌ -, - ந்த்‌ -, - ட -, - நீ, -ய்‌ - 
அடுத்து 21 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அகப்பட்‌ - ட்‌ - அது; அடை - ந்த்‌ - அது; 
ஆன்‌ - ட - அது; உற்‌ - ந்‌ - அது; கூறி - ய்‌ - அது 

- அது விகுதி நிகழ்காலம்‌ உணர்த்தும்‌ - கின்நீ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) ஆ - கின்ற - அது 

- அது விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ய்‌ - , - வ்‌ - , -க்‌ -, - ப்ப்‌ - அடுத்து 9 
சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அளி - ய்‌ - அது; ஆ - வ்‌ - அது; நக்‌ - க்‌ - அது; 
மாய்‌ - ப்ப்‌ - அது 
“. உ” விகுதி இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

- உ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ந்த்‌ -, - த்‌ - - டு, - த்த்‌ - - நீ - 
அடுத்து 63 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அழி - ந்த்‌ - உ; ஆகு - த்‌ - உ; 
எல்ல்‌ - டு - இன்ற - உ; ஒளி - த்த்‌ - உ; க்டிற்‌ - றீ - உ 

உ. விகுதி நிகழகாலம்‌ உணர்த்தும்‌ - கின்ற -, - டு - அடுத்து 3 சொற்களில்‌ 
வருகின்றது (எ.கா) ஆ - கின்ற - உ; நடுங்க்‌ - டு - அன்ற - உ 
உ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ப்‌ -, - க்‌ - அடுத்து 2 சொற்களில்‌ 
வருகின்றது (எ.கா) ஓம்‌ - ப்‌ - உ; நாணுத்தக்‌ - க்‌ - அன்றீ - உ 
- ஆத்‌ -, - நீ - - ட்‌ - எதிர்மறை அடுத்து 17 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அமைய்‌ - ஆத்‌ - உ; அன்‌ - நீ - அன்ற - உ; கண்‌ - ட்‌ - அன்ற - உ 
்‌ உம்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 

- உம்‌ இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ய்‌ -, - த்‌ -, - த்த்‌ -, - நீ -, - ந்த்‌ - - ட்‌ - 
அடுத்து 16 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அமை - ய்‌ - உம்‌; அறி - த்‌ - உம்‌; 
உதை -த்த்‌ - உம்‌; துவன்‌ - நீ - உம்‌; வரு - ந்த்‌ - உம்‌; வேண்‌ - ட்‌ - உம்‌ 

- உம்‌ எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ் -, - டு -, -க்்‌ -, - ட்‌ -, - ய்‌ -, - வர்‌ -, - அர்‌ 
- அடுத்து 95 சொற்களில்‌ வருகின்றது. 


(எ.கா) அக - வ்‌ - உம்‌; அயர்‌ - டு - உம்‌; அலைக்‌ - க்‌ - உம்‌; இரட்‌ - ட்‌ - உம்‌; 


இரி - ய்‌ - உம்‌; உலம்‌ - வர்‌ - உம்‌; ஊர்த்‌ - அர்‌ - உம்‌ 


142 


£ ஆ” விகுதி எதிரமறையாக மட்டும்‌ 6 இடங்களில்‌ வருகின்றது. (எ.கா) அகவ்‌ - ஆ -டு்‌ 
“ ஆம்‌' விகுதி எதிர்காலம்‌, எதிர்மறையாக வருகின்றது. 

- ஆம்‌ விகுதி - டு -, - ப்‌ -, - வ்‌ -, - ப்ப்‌ - அடுத்து 6 சொற்களில்‌ எதிர்காலத்தில்‌ 
வருகின்றது. (எ.கா) ஆம்‌ - ட; காண்‌ - ப்‌ - ஆம்‌; செய்‌ - வ்‌ - ஆம்‌; நிறு - ப்ப்‌ - ஆம்‌ 

ஆம்‌ விகுதி எதிர்மறை உணீர்த்தும்‌ - ய்‌ -, - டு - அடுத்து 4 சொற்களில்‌ 

வருகின்றது. (எ.கா) எய்‌ - ய்‌ - ஆம்‌; கேள்‌ - டு - ஆம்‌ 
படர்க்கை பலவின்பால்‌ 

பலவின்‌ பால்‌ விகுதியாக 'அ' இடம்பெற்றுள்ளது. இது இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ 
அடுத்து வருகின்றது. 


- அ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ய்‌ -, - ன்‌ - , - இன்‌ -, - அன்‌ -, - த்‌ -, - 
ந்த்‌ -, - த்த்‌ - அடுத்து 27 சொற்களில்‌ வருகின்றது. (எகா) அகை - ய்‌ - அ; 
அருளி - ன்‌ - அ; ஆய்‌ - இன்‌ - அ; கேட்ட்‌ - அன்‌ - அ; செய்‌ - த்‌ - அ; திற - 


ந்த்‌ - அன்‌ - அ; வாய்‌ - த்த்‌ - ௮ 

- அ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ய்‌ -, - ப்ப்‌ -, - ப்‌ -, - டு -, - வ்‌ - அடுத்து 
18 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அளி - ய்‌ - அ; உரை -ப்ப்‌ - அ; உள்ளு - ப்‌ - அ; 
தூய்‌ - டு - அ; தோன்று - வ்‌ - ௮ 
வினையாலணையும்‌ பெயர்‌ 

பெயரின்‌ இயல்பைப்‌ பெற்று செயல்படும்‌ வினைமுற்றுகள்‌ வினையாலணையும்‌ பெயர்‌ 
எனப்படும்‌. இவை தொழிலையும்‌, தொழில்‌ செய்தவரையும்‌ குறிப்பதோடு காலம்‌ உணர்த்தும்‌ 
பண்பினதாகும்‌. படர்க்கை இடத்து மட்டும்‌ இடம்பெறும்‌ வினையாலணையும்‌ பெயர்கள்‌ 
ஜம்பால்‌ உணர்த்தும்‌ விகுதிகளைப்‌ பெற்று வரும்‌ இயல்பினவாகும்‌. 
ஆண்‌ பால்‌ 

படர்க்கையில்‌ ஆண்பால்‌ உணர்த்தும்‌ விகுதிகளாக - அன்‌, - ஆன்‌, - அவன்‌, - ஒன்‌, 
- ஏன்‌ என்பன இடம்பெறுகின்றன. 
£ அன்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை, குறிப்பு வினையடி அடுத்து 
காணப்படுகின்றன. 

- அன்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - டு -, - ய்‌ -, - இன்‌ -, - அன்‌ -, - ஆள்‌ - 
அடுத்து 10 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அங்கணாள்‌ - டு - அன்‌; இனி - ய்‌ - அன்‌; 
கண்ண்‌ - இன்‌ - அன்‌; துறந்த்‌ - அன்‌ - அன்‌; நொதுமல்‌ - ஆள்‌ - அன்‌ 

அன்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ்‌ -, - ப்‌ - அடுத்து 8 சொற்களில்‌ 
வருகின்றது. 
(எ.கா) அற - வ்‌ - அன்‌; மார்‌ - ப்‌ - அன்‌ 
- அன்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - டு - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) ஏதிலாள்‌ - டு - அன்‌ 
இல்‌, இல்லாள்‌ என்னும்‌ குறிப்பு வினையடி அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. 


(எ.கா) இல்‌ - அன்‌ ; இல்லாள்‌ - அன்‌ 


143 


£ ஆன்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை, குறிப்பு வினையடி அடுத்து 
காணப்படுகின்றன. 

- ஆன்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - த்த்‌ -, - ன்‌ -, -ட்‌ -, - ந்த்‌ -, - ய்‌ -, - 
-டு-, - த்‌ -, - இன்‌ -, - நீ - அடுத்து 31 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அறு - த்த்‌ - ஆன்‌; அன்‌ - ன்‌ - ஆன்‌; ஆண்‌ - ட்‌ - ஆன்‌; இழ - ந்த்‌ - ஆன்‌; 
ஊர்தி - ய்‌ - ஆன்‌; கானல்‌ - டு - ஆன்‌; செய்‌ - த்‌ - ஆன்‌; செறிவ்‌ - இன்‌ - ஆன்‌; 
தோற்‌ - நீ - ஆன்‌ 


ஆன்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ப்ப்‌ -, - வ்‌ - அடுத்து 6 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) அளி - ப்ப்‌ - ஆன்‌; செய்‌ - வ்‌ - ஆன்‌ 

- ஆன்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ய்‌ -, -டு -, - ஆத்‌ -, - க்‌ - அடுத்து 10 

சொற்களில்‌ வருகின்றது. (௭௧) அறி - ய்‌ - ஆன்‌; அருள்‌ - டு - ஆன்‌; 


உதவ்‌ - ஆத்‌ - ஆன்‌; நோக்‌ - க்‌ - ஆன்‌ 

இல்ல்‌ - குறிப்பு வினையடி அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) இல்ல்‌ - ஆன்‌ 
“£. அவன்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை, குறிப்பு வினையடி அடுத்து 
காணப்படுகின்றன. 

- அவன்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - த்த்‌ -, - ட்‌ -, - ந்த்‌ ௯ - ட, - ய்‌ - 
அடுத்து 12 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அறி - த்த்‌ - அவன்‌; இட்‌ - ட்‌ - அவன்‌; 
இற - ந்த்‌ - அவன்‌; காதல்‌ - டு - அவன்‌; கொன்றை - ய்‌ - அவன்‌ 

எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ப்‌ -, - ப்ப்‌ - அடுத்து 5 சொற்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) ஆள்‌ - ப்‌ - அவன்‌; கர - ப்ப்‌ - அவன்‌ 
அவன்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ஆத்‌ -, - டு - அடுத்து 2 சொற்களில்‌ 
வருகின்றது. (௭.கா) அழுந்த்‌ - ஆத்‌ - அவன்‌; அன்பில்‌ - டு - அவன்‌ 

இல்ல்‌ குறிப்பு வினையடி அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) இல்ல்‌ - அவன்‌ 
£- ஓன்‌' விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

- ஓன்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - த்த்‌ -, - ய்‌ -, - டு -, - ற்‌ - அடுத்து 8 
சொற்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) அகல - த்த்‌ - ஒன்‌; அணங்கி - ய்‌ - ஒன்‌; காதல்‌ - டு - ஒன்‌; நின்‌ - நீ - ஒன்‌ 

- ஒன்‌ விகுதி எதிர்மறை உணீர்த்தும்‌ - ஆத்‌ அடுத்து ஒரு சொல்‌ வருகினறது. 
(எ.கா) அறிய்‌ - ஆத்‌ - ஒன்‌ 
“- ஏன்‌' விகுதி இறந்தகாலம்‌, எதாமறை அடுத்து வருகின்றது. 

- ஏன்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ன்‌ -, - த்த்‌ -, - இன்‌ -, - ட - அடுத்து 5 
சொற்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) அன்‌ - ன்‌ - ஏன்‌; உள்ள - த்த்‌ - ஏன்‌; நெஞ்ச்‌ - இன்‌ - ஏன்‌; வல்ல்‌ - டு - ஏன்‌ 

- ஏன்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ய்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 


(எ.கா) அளி - ய்‌ - ஏன்‌ 


144 


பெண்‌ பால்‌ 

படர்க்கையில்‌ பெண்பால்‌ உணர்த்தும்‌ நிலையில்‌ - ஆய்‌, - அவள்‌, - அள்‌, - ஆள்‌, - 
ஓள்‌, - ஓய்‌, - இ, - அல்‌ என்னும்‌ விகுதிகள்‌ உள்ளன. 
£ ஆய்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிரமறை, குறிப்பு வினையடி அடுத்து வருகின்றது. 

ஆய்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - டு - அடுத்து ஒரு சொல்லில்‌ மட்டும்‌ 

வருகின்றது. 
(எ.கா) முறுவல்‌ - டு - ஆய்‌ 

- ஆய்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ட - அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) காட்ட்‌ - டு - ஆய்‌ 

இவ்விகுதி இல்ல்‌ - என்னும்‌ குறிப்பு வினையடியை அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 


(எ.கா) இல்ல்‌ - ஆய்‌ 


- அவள்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 

- ய்‌ -, - ந்த்‌ -, - த்த்‌ - இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ உருபு அடுத்து 3 சொற்களில்‌ 
வருகின்றது. 
(எ.கா) காட்டி - ய்‌ - அவள்‌; துணி - ந்த்‌ - அவள்‌; படர்வி - த்த்‌ - அவள்‌ 

- வ்‌ -, - ப்‌ - எதிர்காலம்‌ அடுத்து 3 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) நகுப - வ்‌ - அவள்‌; நேர்‌ - ப்‌ - அவள்‌ 
“்‌. அள்‌” விகுதி 

பெண்பால்‌ உண்ர்த்தும்‌ - அள்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, குறிப்பு வினையடி 
உணர்த்தும்‌ உருபுகளை அடுத்து வருகின்றது. 

- அள்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - இன்‌ -, - ந்த்‌ -, - ய்‌ -, - த்த்‌ -, - அன்‌ - 
, டு - அடுத்து 25 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அசைய்‌ - இன்‌ - அள்‌; அமர்‌ - ந்த்‌ - அன்‌ - அள்‌; அரி - ய்‌ - அள்‌; 
திலக - த்த்‌ - அள்‌; பட்ட்‌ - அன்‌ - அள்‌; முறுவல்‌ - டு - அள்‌ 

- அள்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ் - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) நல்கு - வ் - அள்‌ 

இவ்விகுதி இல்‌ - என்னும்‌ குறிப்பு வினையடியை அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) இல்‌ - அள்‌ 
“்‌. ஆள்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை, குறிப்பு வினையடி அடுத்து 
வருகின்றது. 

- ஆள்‌ விகுதி - ய்‌ -, - டு -, - ந்த்‌ -, - றீ -, - இன்‌ - என்னும்‌ இறந்தகாலம்‌ 
உணர்த்தும்‌ உருபு அடுத்து 17 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) இயலி - ய்‌ - ஆள்‌; ஜம்பால்‌ - டு - ஆள்‌; கர - ந்த்‌ - ஆள்‌; போன்‌ - நீ - ஆள்‌; 


வன - ப்ப்‌ - இன்‌ - ஆள்‌ 


145 


- ஆள்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ப்ப்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 

(எ.கா) உழ -ப்ப்‌ - ஆள்‌ 
ஆள்‌ விகுதி எதிர்மறை உணீ்த்தும்‌ - ய்‌ -, - டு - அடுத்து 2 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) அணி - ய்‌ - ஆள்‌; என்ன்‌ -டு - ஆள்‌ 

இவ்விகுதி இல்ல்‌ - என்னும்‌ குறிப்பு வினையடி அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) இல்ல்‌ - ஆள்‌ 
“்‌. ஓள்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

- ஓள்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ய்‌ -, - டு -, - த்த்‌ -, - ந்த்‌ ௯ - ற்‌ - 
அடுத்து 8 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அரி - ய்‌ - ஓள்‌; அன்‌்ன்‌ - டு - ஓள்‌; 
ஒளி - த்த்‌ - ஓள்‌; களை - ந்த்‌ - ஓள்‌; நின்‌ - றீ - ஓள்‌ 

ஓள்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - வ்‌ -, - ப்ப்‌ - அடுத்து 6 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) ஆட்டு - வ் - ஓள்‌; தூர்‌ - ப்ப்‌ - ஒள்‌ 

- ஓள்‌ விகுதி எதிர்மறை உணீர்த்தும்‌ - ஆத்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) கூறா - ஆத்‌ - ஒள்‌ 
“£. ஓய்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து 3 சொற்களில்‌ வருகின்றது. 

- ய்‌ -, - டு - இறந்தகாலம்‌ அடுத்து - ஒள்‌ ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) மொழி - 
ய்‌ - ஓய்‌; காதல்‌ - டு - ஓய்‌ 

- வ்‌ - எதிர்காலம்‌ அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. (எ.கா) பாய்‌ - வ் - ஓய்‌ 

- ஆத்‌ - எதிர்மறை அடுத்து - ஓய்‌ ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 

(எ.கா) ஏழ்‌ - ஆத்‌ - ஓய்‌ 

்‌ இ” விகுதி இறந்தகாலம்‌ - டு -, - ட்‌ - அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) கண்ண்‌ - டு - இ; எற்றமிலாட்‌ - ட்‌ - இ 

“்‌. அல்‌” விகுதி இறந்தகாலம்‌ - ய்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 


(எ.கா) மெல்லி - ய்‌ - அல்‌ 


பலர்பால்‌ 

பலர்பால்‌ உணர்த்தும்‌ வினையாலணையும்‌ பெயர்‌ விகுதிகளாக - அர்‌, - ஆர்‌, 
அவர்‌, - ஓர்‌, - இர்‌, - ஈர்‌, - ஏம்‌ என்பன இடம்பெற்றுள்ளன. 
“்‌. அர்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 

- அர்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - இன்‌ -, - டு -, - ய்‌ -, - அன்‌ - அடுத்து 
16 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அன்‌்ம்‌ - இன்‌ - அர்‌; ஆள்‌ - டு - அர்‌; 
இனி - ய்‌ - அர்‌; வந்த - அன்‌ - அர்‌ 

அர்‌ விகுதி எதிரகாலம்‌ உணர்த்தும்‌ - ய்‌ -, - வ்‌ - அடுத்து 5 சொற்களில்‌ 

வருகின்றது. (எ.கா) உடை - ய்‌ - அர்‌; கண்ட - வ்‌ - அர்‌ 
்‌. ஆர்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிரமறை அடுத்து வருகின்றது. 

- ஆர்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ற்‌ -, -டு - -ந்த்‌ ;, -ய்‌ -, -ட்-,-த்‌ - 


146 


அடுத்து 24 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அகன்‌ - நீ - ஆர; அன்னன்‌ - டு - ஆர்‌; 
இற - ந்த்‌ - ஆர்‌; உதவி - ய்‌ - ஆர்‌; கண்‌ - ட்‌ - ஆர்‌; நல்கா - த்‌ - ஆர்‌ 
- ஆர்‌ விகுதி எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ப்ப்‌ -, - வ் -, - ம்‌ - அடுத்து 9 சொற்களில்‌ 


வருகின்றது. (எ.கா) உழ - ப்ப்‌ - ஆர்‌; களை - வ்‌ - ஆர்‌; தகை - ம்‌ - ஆர்‌ 


- ஆர்‌ விகுதி எதிர்மறை உணர்த்தும்‌ - ஆத்‌ -, - டு -, - ப்‌ - அடுத்து 8 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) அறிய்‌ - ஆத்‌ - ஆர்‌; என்ன்‌ - டு - ஆர்‌; விரும்‌ - ப்‌ - ஆர்‌ 
“£. அவர்‌” இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிரமறை, குறிப்பு வினையடி அடுத்து வருகின்றது. 

அவர்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - டு -, - ய்‌ - அடுத்து 5 சொற்களில்‌ 
வருகின்றது. (௭.கா) எம்‌ - டு - அவர்‌; வறி - ய்‌ - அவர்‌ 

- அவர்‌ எதிர்காலம்‌ உணர்த்தும்‌ - ப்‌ -, - டு - அடுத்து 5 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அறி - ப்‌ - அவர்‌; ஊர்‌ - டு - அவர்‌ 

- அவர்‌ எதிர்மறை உணர்த்தும்‌ - ஆத்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 

(எ.கா) உள்ள்‌ - ஆத்‌ - அவர்‌ 

இல்ல்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) இல்ல்‌ - அவர்‌ 
“ ஓர்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

- ஓர்‌ விகுதி இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ந்த்‌ -, - ய்‌ -, -ற்-ஃ,-ட்‌-,-டு-,- ஐ - 
அடுத்து 25 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அமை - ந்த்‌ - ஓர்‌; அருந்தி - ய்‌ - ஓர்‌; 
ஆன்‌ - நீ - ஓர; கண்‌ -ட்‌ - ஓர்‌; காழ்‌ - டு - ஓர்‌; செம்ம்‌ - ஜ - ஓர்‌ 

எதிர்கால உருபான - ப்‌ -, - ப்ப்‌ -, - வ் - அடுத்து 4 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) உண்‌ - ப்‌ - ஓர்‌; உரை-ப்ப்‌ - ஹ்‌; கொள்‌ - வ்‌ - ஓர்‌ 

எதிரமறை உருபான - ஆத்‌ - அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) அறிய்‌ - ஆத்‌ - ஓர்‌ 
்‌ இர்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்காலம்‌ அடுத்து வருகின்றது. 

இறந்தகாலம்‌ - ந்த்‌ -, - அன்‌ - அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அறி - ந்த்‌ - இர்‌; உந்ீ - அன்‌ - இர்‌ 

எதிர்காலம்‌ - வ்‌ - அடுத்து 3 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) ஊர - வ்‌ - இர்‌ 
“. ஈர்‌' விகுதி எதிர்காலம்‌, எதிர்மறை அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 

- வ்‌ - எதிர்காலம்‌ அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. (௭.கா) வரு - வ்‌ - ஈர்‌ 

- ஆத்‌ - எதிர்மறை அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 

(எ.கா) அறிய்‌ - ஆத்‌ - ஈர்‌ 
“்‌. ஏம்‌' விகுதி இறந்தகால உருபான - ந்த்‌ - அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) நெஞ்ச்‌ - த்த்‌ - ஏம்‌ 


147 


ஒன்றன்‌ பால்‌ 
படர்க்கை ஒன்றன்பால்‌ உணர்த்தும்‌ விகுதியாக - அது மட்டுமே காணப்படுகின்றது. 
இவ்விகுதி இறந்தகால உருபு - ந்த்‌ - அடுத்து ஓரிடத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) நொ - ந்த்‌ - அது 
பலவின்‌ பால்‌ 
பலவின்‌ பால்‌ உணர்த்தும்‌ விகுதியாக - ஜ மட்டுமே காணப்படுகின்றது. இவ்விகுதி 
இறந்தகால உருபு - ய்‌ - அடுத்து ஈரிடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) இனை -ய்‌ - ஜு கொடி- ய்‌ -ஜ 
குறிப்பு வினைமுற்று 
'செய்பவன்‌, திணை, பால்‌ இவற்றை வெளிப்படையாகச்‌ சுட்டி காலத்தைக்‌ குறிப்பாக 
உணர்த்தும்‌ வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும்‌. இவ்வினைமுற்று பொருள்‌, இடம்‌ 
முதலான ஆறன்‌ அடிப்படையில்‌ அமையும்‌''£ இவை ஐம்பால்‌ உணர்த்தும்‌ விகுதிகளைப்‌ 
பெந்று வரும்‌. 
தன்மை ஓருமை 
தன்மை ஒருமையினை உணர்த்தும்‌ விகுதிகளாக - ஏன்‌, - ஏம்‌ இடம்பெறுகின்றன. 
- ஏன்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிரமறை உணர்த்தும்‌ தன்மையில்‌ வருகின்றது. 
இறந்தகாலம்‌ - ய்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) உடை - ய்‌ - ஆய்‌ 
எதிரமறை - டு - அடுத்து 3 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அல்ல்‌ - டு - ஏன்‌ 
்‌ ஏம” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை உணர்த்தும்‌ தன்மையில்‌ வருகின்றது. 
தன்மை ஒருமை உணர்த்தும்‌ - ஏம்‌ விகுதி இறந்தகால உருபான - த்த்‌ - அடுத்து 
ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) முக - த்த்‌ - ஏம்‌ 


தன்மை ஒருமை உணர்த்தும்‌ - ஏம்‌ விகுதி எதிர்மறை - டு - அடுத்து 2 சொற்களில்‌ 
வருகின்றது. (எ.கா) அல்ல்‌ - டு - ஏம்‌ 
தன்மைப்‌ பன்மை 
்‌- அம என்னும்‌ விகுதி தன்மைப்‌ பன்மையினை உணர்த்துகின்றது. இவ்விகுதி 
இறந்தகாலம்‌ எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

இறந்தகாலம்‌ - ய்‌ - அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) இனை - ய்‌ - அம்‌ 

எதிரமறை - டு - அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. (எ.கா) இல்‌ - டு - அம்‌ 
முன்னிலை ஒருமை 

முன்னிலை ஒருமையினை உணர்த்தும்‌ நிலையில்‌ - ஜ -, - ஆய்‌ - என்னும்‌ 
விகுதிகள்‌ இடம்பெறுகின்றன. 
- ஜ' விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை இவற்றை அடுத்து வருகின்றது. 

இது - இன்‌ -, - ம்‌ - இறந்தகாலம்‌ அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) 
நெஞ்ச்‌ - இன்‌ - ஐ; நா-ம்‌ - ஐ 


148 


இது - டு -, - ன்‌ -, - ம்‌ - எதிர்மறை அடுத்து 4 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) 
அல்ல்‌ - டு - ஐ; அன்‌ -ன்‌ - ஐ; இன்‌ -ம்‌ - ஐ 
்‌- ஆய விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

இது - ந்த்‌ - இறந்தகாலம அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) அமை - ந்த்‌ - ஓள்‌ - ஆய்‌ 

இது - டு - எதிரமறை அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) இல்ல்‌ - டு - ஆய்‌ 
முன்னிலைப்‌ பன்மை 

இவ்வமைப்பில்‌ - இர்‌, - ஈர்‌ என்னும்‌ விகுதிகள்‌ காலம்‌ உணர்த்தாத தன்மையில்‌ 
- டு - 2 சொற்கள்‌ இடம்பெறுகின்றன. (எ.கா) நீர - டு - இர்‌; யார்‌ -டு ஈர்‌ 
படர்க்கை ஆண்பால்‌ 

இவ்வமைப்பில்‌ '- அன்‌ என்னும்‌ விகுதி இடம்பெறுகின்றது. இது இறந்தகாலம்‌, 
எதிரமறை அடுத்து வருகின்றது. 

இது - டு - இறந்தகாலம்‌ அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) உள்‌ - டு - அன்‌ 

இது - டு - எதிர்மறை அடுத்து இரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. (௭.கா) 
அல்ல்‌ - டு - அன்‌; இல்‌ - டு - அன்‌ 
படர்க்கைப்‌ பெண்பால்‌ 

இவ்வமைப்பில்‌ “- அள்‌” என்னும்‌ விகுதி இடம்பெறுகின்றது. இது இறந்தகாலம்‌, 
எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

இது - இன்‌ -, - ய்‌ - இறந்தகாலம்‌ அடுத்து இரு சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) ஆய்‌ - இன்‌ - அள்‌; வெய்‌ - ய்‌ - அள்‌ 

இது - டு - எதிர்மறை அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) இல்‌ - டு - அள்‌ 
படர்க்கை பலர்பால்‌ 

“்‌. அர்‌” என்னும்‌ பலர்பால்‌ விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 

இது - டு - இறந்தகாலம்‌ அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. (எ.கா) 
உள்‌ -டு - அர்‌ 

இது - டு - எதிர்மறை அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) அல்ல்‌ - டு - அர்‌; 
இல்‌ -டு - அர்‌ 
படர்க்கை ஒன்றன்‌ பால்‌ 

உ, - அது, - ஆம்‌ என்பன ஒன்றன்பால்‌ உணர்தும்‌ விகுதிகளாகக்‌ 

காணப்படுகின்றன. 


- உ” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 


149 


இது இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - த்‌ -, - த்த்‌ -, - ட்‌ -, - ற்‌ - அடுத்து 6 சொற்களில்‌ 


வருகின்றது. (எ.கா) அளி - த்‌ - உ; உடை -த்த்‌ - உ; உண்‌ - ட்‌ - உ; நன்‌ -நீ - உ 


இது எதிர்மறை உணீர்த்தும்‌ - ந்த்‌ -, - த்‌ -, - நீ - அடுத்து 6 சொற்களில்‌ 
வருகின்றது. (௭.கா) அறி - ந்த்‌ - அன்ற - உ; இல்லாகு - த்‌ - உ; அன்‌ -நீ - உ 
“- அது” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 
இது இறந்தகாலம்‌ உணர்த்தும்‌ - ய்‌ - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) பெரி - ய்‌ - அது 
இது எதிர்மறை உணர்த்தும்‌ - டு - அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. 
(எ.கா) இல்ல்‌ - டு - அது 
£- ஆம்‌” விகுதி இறந்தகாலம்‌, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 
இது - ட்‌ -, - ய்‌ - இறந்தகாலம அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. (எ.கா) உண்‌ - 
ட்‌ - ஆம்‌; உய்‌ - ய்‌ - ஆம்‌ 
இது - ந்‌ - எதிர்மறை அடுத்து ஒரு சொல்‌ வருகின்றது. (எ.கா) இன்‌ - ந்‌ - ஆம்‌ 
படர்க்கைப்‌ பலவின்பால்‌ 
பலவின்பால்‌ '- அ இறந்தகாலம்‌, எதிரமறை உணர்த்தும்‌ விகுதியாக இடம்பெற்றுள்ளது. 
இது - ட - இறந்தகாலம்‌ அடுத்து ஒரு சொல்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) நல்ல்‌ - டு - ௮ 
இது - டு -, - நீ - எதிர்மறை அடுத்து 2 சொற்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அல்ல்‌ - டு - அ; அநீ - நீ - ௮ 
குறிப்பு வினையெச்சம்‌ 
'காலத்தை வெளிப்படையாகக்‌ உணர்தாது, குறிப்பால்‌ உணர்த்துகின்ற வினையெச்சம்‌ 
குறிப்பு வினையெச்சம்‌ ஆகும்‌. குறிப்பு வினையெச்ச விகுகளாக - ௮, - அம்‌, - ஆல்‌, - உ, 
- இ, - ஆ, - இன்‌, - ஐ என்பன இடம்பெறுகின்றன. 
£ ௮? விகுதி தன்வினை, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 
தன்வினை அடுத்து - ய்‌ - உருபு பெற்று ஓரிடத்தில்‌ வருகின்றது. 
(எ.கா) அரி - ய்‌ - ௮ 
இது - டு - எதிர்மறை உருபு பெற்று ஈரிடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அல்ல்‌ - டு - அ; இல்‌ - டு - ௮ 
“்‌. அம்‌ விகுதி தன்வினை அடுத்து - ய்‌ - உருபு பெற்று ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) அரி - ய்‌ - அம்‌ 
“- ஆல்‌” விகுதி எதிர்மறை அடுத்து - டு - பெற்று ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகின்றது. 


(எ.கா) அல்ல்‌ - டு - ஆல்‌ 


- உ” விகுதி தன்வினை, எதிர்மறை அடுத்து வருகின்றது. 
இது - த்‌ -, - ட்‌ - தன்வினை அடுத்து ஈரிடங்களில்‌ வருகின்றது. 


150 


(எ.கா) அரி - த்‌ - உ; உண்‌ - ட்‌ - உ 

இது - த்‌ -, - நீ -, - ஆத்‌ - எதிர்மறை அடுத்து மூவிடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அல - த்‌ - உ; இன்‌ - நீ - உ; கல்‌ - ஆத்‌ - உ 

“. இ” விகுதி எதிர்மறை - நீ - உருபு அடுத்து ஈரிடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) அன்‌ - நீ - இ; இன்‌ -ற் - இ 

“- ஆ விகுதி எதிர்மறை உருபு - டு - அடுத்து ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகின்றது. 

(எ.கா) இல்ல்‌ - டு - ஆ 


“்‌. இன்‌” விகுதி எதிர்மறை உருபு - ய்‌ - அடுத்து ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) இல்லா - ய்‌ - இன்‌ 
£ ஜ்‌ விகுதி - ன்‌ - விகுதி பெற்று ஓரிடத்தில்‌ வருகின்றது. (எ.கா) இன்‌ -ன்‌ - ஜ 
குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ 

காலத்தையோ, செயலையோ உணர்த்தாமல்‌ பண்பினை மட்டும்‌ உணர்த்தும்‌ 
பெயரெச்சம்‌ குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ எனப்படும்‌. ஆய்வுப்‌ பகுதியில்‌ குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ மிகக்‌ 
குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. இதன்‌ விகுதியாக - அ இடம்பெறுகிறது. இது 
தன்வினை உருபான - ய்‌ -, - டு - அடுத்து மட்டும்‌ காணப்படுகிறது. 


(எ.கா) இனி - ய்‌ - ; கண்ண்‌ -டு - ௮ 
சாரியைகள்‌ 
ஆய்வுப்‌ பகுதியில்‌ - அன்‌ -, - அத்த்‌ -, - இன்‌ -, - ஆன்‌ - என்னும்‌ சாரியைகளின்‌ 


வருகை இடம்பெற்றுள்ளன. சாரியைகளின்‌ வருகை குறைந்த அளவே காணப்படுகின்றது. 
- அன்‌ - சாரியை; அமைத்‌ - அன்‌ - அன்‌; அயர்ந்‌ - அன்‌ - அள்‌; அலர்ந்‌ - அன்‌ - அள்‌ 
- அத்த்‌ - சாரியை; அகல்‌ - அத்த்‌ - ஒன்‌; முக்‌ - அத்த்‌ - ஏன்‌ 
- இன்‌ - சாரியை; சிறப்பு - இன்‌ - ஒன்‌; தொடங்‌ - இன்‌ - அன்‌; தோன்ற - இ - ஏன்‌; 
- ஆன்‌ - சாரியை; என்‌ - ன்‌ ஆன்‌ - உம்‌; எனைத்த்‌ - ஆன்‌ - உம்‌ 
3. பெயரடை வினையடை 

பெயர்ச்சொற்கள்‌ பெயரடை வடிவங்களை ஏற்கும்‌ தன்மை குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
வினைச்சொற்களும்‌ இத்தன்மையினதே. பொருளின்‌ பண்பினைச்‌ சுட்டும்‌ அடைச்சொற்கள்‌ 
(intersifierஷ மொழிப்பயன்பாட்டில்‌ மிகைப்பானாகவும்‌, குறைப்பானாகவும்‌, எதிர்ப்பானாகவும்‌ 
செயலாற்றுகின்றன. அடைகள்‌ தனி நிலையிலும்‌ கூட்டு நிலையிலும்‌ இடம்‌ பெறும்‌ பாங்கு 
சுட்டத்தக்கதாகும்‌. "அடையும்‌ அடைக்கொளியுமாக வருவது வருணிப்புப்‌ பண்புக்கு உரிய 
சிறப்பான நடையியல்‌!” 
பெயரடைகள்‌ ( Adjectives) 

ஆய்வில்‌ ஓரடைகள்‌ பல தலைமைப்‌ பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌, ஒரு தலைமைப்‌ 
பெயர்‌ ஓரடை, ஈரடை, மூவடை பெற்றுள்ள பாங்கு தனித்தனியே விளக்கப்பட்டூள்ளன. 


ஓரடை இரு பெயர்களைச்‌ சிறப்பித்தலில்‌ 19 தரவுகள்‌ உள்ளன. 


[S| 
A 
0)! 
& 
2. 


& 
ப) 
. el 


ந) 

2. 
{ 
& 


=: 


2. 
JN 
[S| 


a 
| 
5: 


° 
N\ 
2. 


கலம்‌ 


2 
& 
E 
i] 
$ 


ஓரடை மூன்று பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 


9 தரவுகள்‌ உள்ளன. 


22 
2 2 
a & 


2 
5 
& 


குடி 


a 
2 


இறை 


(ET) 
a 


AANA 


0) 
2 
& 


மணல்‌ 


இள <o முலை 

ட மீன்‌ 
புறம்‌ 

புன்‌ 6 தால்‌ 


ஓரடை நான்கு பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 


16 தரவுகள்‌ உள்ளன. 


வளை 
வரி 
வலை 
வயிறு 
தழை 
கொடி 


கண்‌ 


AN AN 


முயவலான்‌ 


ve 


கரும்‌ 


நா்‌ 
நெஞ்சம்‌ 
நோய்‌ 


மறை 


கோட்டு 
கால்‌ 
விசை 
தாள்‌ 


தி 
நலம்‌ மணல்‌ 
தாது விறல்‌ 
நுண்‌ . ட 
வலை நலம்‌ 
புணர்ச்சியார்‌ பறை 
மிக்க ட லன 
நெஞ்சு தோள்‌ 
முலை மணல்‌ 
வன்‌ a i 
கை கோல்‌ 


தல்‌ 
தடவு 
நிலை 
மான்‌ 
நன 
ல்‌ 
இதழ்‌ 
ML 
இருள்‌ 
பரி 
வண்‌ 
தோர்‌ 
ஓதி 
ஈர்‌ அளை 
மணல்‌ 
ழை 
நுணங்கு Ls 
ணல்‌ 
மான்‌ 
வய ட மீன்‌ 
சுநா 
நிலம்‌ 
இரு < திரை 
முந்நீர்‌ 
நா்‌ 
துறை 
குறும்‌ கால்‌ 
பொறை 
கண்‌ 


151 


பசு 


9 
Le pa 
= L&E 
த: 


(cD) 

> 

x 
a 

dF 


வெள்‌ 


ER 
2 


௮ரு 


(1: 1 PD 
LO & 
E: ல 

be: 


தெண்‌ 


Ds 
i 1 1 
த! 


பழம்‌ 


ந 
a 2 


திமில்‌ 


மென்‌ 


2 85 
a 


அரி 
செவ்‌ வாய்‌ 
அழல்‌ 


தழை 
« கண்‌ 
காய்‌ 
இதழ்‌ 
வள்‌ எயிற்று 
நிலா 


உறை 


மட 


< 
வ்‌ 


ஓரடை ஐந்து பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 


12 தரவுகள்‌ உள்ளன. 


இணர்‌ 
வளை 
இழை 
நுதல்‌ 
அணி 
இறை 


இன்று 
நீடு நா்‌ 
இலை 
சினை 
அடும்பு 
அடை 
பாசு இலை 
குலை 
இழை 


வளை 


இழை 
வால்‌ உளை 
எயிற்று 


எக்கர்‌ 


< 


ம 
Q 


152 


153 


ஓரடை ஆறு பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 


7 தரவுகள்‌ உள்ளன. 


கலி முரண்‌ வீ 
இடை மாலை மலர்‌ 
ஆர்‌ இரை கடு வளி நறு நெய்தல்‌ 
அஞர்‌ விசை நுதல்‌ 
உயிர்‌ மீன்‌ விரை 
இருள்‌ வெயில்‌ முல்லை 
மலர்‌ மணல்‌ அமர்‌ 
நுதால்‌ மலர்‌ இசை 
நன்‌ நுதாஅல்‌ புது வலை பேர்‌ அஞர்‌ 
புகை வீ அணி 
நுதல்‌ நலம்‌ ஊர்‌ 
மனை திங்கள்‌ யாற்று 
புள்‌ 
மரம்‌ ஓரடை ஏழு பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 
முது நீர்‌ 6 தரவுகள்‌ உள்ளன 
ஒ௫ருகு 
முறை 
ஊர்‌ 
மலர்‌ பிசிர்‌ துறை 
கவின்‌ குழை கடல்‌ 
நுதல்‌ கண்‌ தலை 
அணி நிலா பசும்‌ புறம்‌ பனி இருள்‌ 
முகை பூண்‌ கழி 
மதி காய்‌ நா்‌ 
நலம்‌ பொன்‌ அரும்பு 


பெரு 


இணர்‌ திமில்‌ 
நிறம்‌ கேழ்‌ 
வரி கடல்‌ 
பொன்‌ தொடி வான்‌ பூ 
மலை கோடு 
பூண்‌ போது 


5 ஐ ஆூ& ஓ 
ட | 
ன த்‌. ன. 


154 


ஓரடை எட்டு பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 


4 தரவுகள்‌ உள்ளன. 


நெ 


கேழ்‌ 
தினை 

செம்‌ நெல்‌ 
கோல்‌ 
கடை 
நீர்‌ 


சாந்து பாகன்‌ 
தார்‌ வினை 
பூ வழுதி 
நறும்‌ புன்னை வல்‌ ஞாண்‌ 
பொழில்‌ எற்றை 
தாது எதிர்‌ 
கொன்றை வில்‌ 


கானல்‌ பரதவர்‌ 
ஓரடை ஒன்பது பெயர்களைச்‌ சிறப்பித்தல 


3 தரவுகள்‌ உள்ளன. 


நுதல்‌ கவின்‌ 
கவின்‌ குடி 
இழை நலம்‌ 
வளை முரண்‌ 
ஆய்‌ மலர்‌ தொல்‌ வினை 
தொடி கேளன்‌ 
இதழ்‌ நனை 
1! ஊழி 
சிறை இயல்‌ 


ஓரடை பத்து பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 


காடி 


Q 
மலை 
சினை 
கழி 
நா்‌ 
மா மூது 
இதழ்‌ 
மலர்‌ 
ரை 
வை 


155 


ஒரடை பதினான்கு 


ஒரடை பதினொரு ஓரடை பன்னிரண்டு பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 
பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ சாயல்‌ 
தாது தொடி துயில்‌ 
பூண்‌ தல்‌ இசை 
பொடி பொறி பாயல்‌ 
துசும்பு வளையல்‌ உயிர்‌ 
வினை பல்‌ நகை 
நுண்‌ வரி ஒண்‌ இன்‌ ஊார்‌ 
ஞான்‌ பொருள்‌ ஓலி 
பல படை நிழல்‌ 
பனி கைதை சீர்‌ 
நுகம்‌ சுடர்‌ துணை 
கவை பதம்‌ மணி 
மணி அமர்‌ 
ஓரடை பதினைந்து ஓரடை பதினாறு ஓரடை பதினெட்டு 
பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 
தவம்‌ கோடு 
தீ தேர்‌ 
சுநா சோறு 
தோர்‌ தோடு 
சூள்‌ நிலா 
சூல்‌ மணற்று 
செலல்‌ தலை 
பகை நெல்‌ 
புனல்‌ ப 
கடும்‌ திறல்‌ வெண்‌ மணல்‌ 
பகட்டு கல்‌ 
பகல்‌ குருகு 
பரி தாலி 
பனி திரை 
கதிர்‌ புறம்‌ 
கண்‌ கோட்டு 
நாரை 


ஓரடை இருபத்திரண்டு 


பெயர்களைச்‌ சிறப்பித்தல 


தண்‌ 


மலர்‌ 
சாய்க்கானம்‌ 
பொழில்‌ 
கழகம்‌ 


கடல்‌ 


வளி நெடும்‌ 


ஒரடை இருபத்தி மூன்று 
பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 


கோட்டு அம்‌ 


156 


இரடை இருபத்தாறு 
பெயர்களைச்‌ சிறப்பித்தல்‌ 
இவ்வமைப்பில்‌ மூன்று 
தரவுகள்‌ உள்ளன. 

சிறை 

பொதும்பு 

சீர்‌ 

கானல்‌ 


புளி 


படப்பை 
பகட்டு 
கண்‌ 
கூந்தால்‌ 
சேர்ப்பன்‌ 
துறைவன்‌ 
பகை 
சினை 
பெண்டிர்‌ 
புள்ளி 
கண்ணி 
குருகு 
சேரி 


குடி 


செல்வன்‌ 


ஓரடை இருபத்தெட்டு 
சொற்களைச்‌ சிறப்பித்தல்‌ 


சிறு 


அடைகளின்‌ பயன்பாடும்‌ ஆய்வுப்‌ பகுதியில்‌ இடம்பெற்றுள்ளன. 


கோல்‌ 


பல்‌ 


வீ பெரும்‌ 


நா 


வெம்மையள்‌ 


குடி 


ஒரு தலைமைப்‌ பெயரைச்‌ 


ஒரு தலைமைப்‌ பெயர்‌ ஓரடை பெறுதல்‌ 


(எ.கா) அளி 


இவ்வமைப்பில்‌ 74 தரவுகள்‌ உள்ளன. 


- பழம்‌; ஆழ்‌ - துயரம்‌; இருண்ட 


157 


நல்‌ அணங்கு 


அவை 


தோழி 


ஊழி 


ஒன்று அல்லது அகந்கு மேற்பட்ட 


- கூந்தல்‌; இலங்கு 


- வளை; இளம்‌ - கள்‌; 


158 


உரவு - கதிர்‌; உழை - கண்‌; எல்‌ - வளை; கட - மலர்‌; கடி - மல்‌; கணை - கால்‌; 
௧ரு - வினை; காமர்‌ - பேடை; குமரி - ஞாழல்‌; குவவு - மணல்‌; குறி - இறை; கன்‌ - முள்‌; 
சிந்று - இல்‌; சிறிய - நெஞ்சம்‌; சின - மீன்‌; செழு - நகர்‌; சே - இறா; சேய்‌ - விசும்பு; 
தடம்‌ - தாள்‌; தண்ணிய - ஞாழல்‌; திணி - மணல; தீ - மொழி; துய்‌ - தலை; தெண்‌ - பனி; 
தெள்‌ - இசை; தெளிர்‌ - மணி; தே - மொழி; நகை - மதி; நளி - கடல்‌; நன்னர்‌ - மாலை; 
நனம்‌ - தலை; நீடு - நீர்‌; நீத்து - நா; நீல்‌ - நிறம்‌; நீல - நீ;  நெக்க - நெஞ்சு; 
நெட்டு - இறா; நெடிது - உயர்‌; பச்சு - இறா; பணி - மொழி; பரா - அரை; பழு - மரம்‌; 


பனை - தோள்‌; பூ - மணல்‌; பொங்கு - துகல்‌; மருள்‌ - மாலை; மறு - தூவி; மால்‌ - வரை; 
மிக - பெரிது; மல்கு - நீர்‌; மிகு - மீன்‌; மீ - குழல்‌; முட - தாழை; முழு - முதல்‌; 
முள்‌ - கால்‌; மூது - ஊர்‌; மூரி - எக்கர்‌; மோ - வாய்‌ ; வம்ப - நாரை; 
வயங்கு - நீர்‌; வறு - முலை; வன - முலை; விழு - பொருள்‌; விளர்‌ - இசை; 
விறல்‌ - தகைமை; வெய்ய - நோய்‌; வெவ்‌ - வாய; வெறு - மணல்‌; வை - எயிற்று 

ஒரு தலைமைப்‌ பெயர்‌ ஈரடை பெறுதல்‌ 


71 தரவுகள்‌ உள்ளன. 


அம்‌ 
வெள்‌ நல்‌ செம்‌ 
> குருகு > கூந்தல்‌ ப தூவி 
ஆம்‌ நெடும்‌ மறு 
அம்‌ சிறு அம்‌ 
> மேனி த்‌ காக்கை > பொழில்‌ 
மா வெண்‌ தண்‌ 
தண்‌ தண்‌ தண்‌ 
த. நெய்தல்‌ இ காவி >. காணல்‌ 
நறு நறு நறு 
பனி சிறு தண்‌ 
oS மலர்‌ oe ஊர்‌ நிழல்‌ 
மா நல்‌ கெழு 
பனி ஏர்‌ தடம்‌ 
2 பரப்பு ந. வளை ற நாரை 
இரும்‌ எல்‌ தாள்‌ 


காட்ட 


© 
5 . 


pf 
26 


2 
\/ 


கோடி 


சாயல்‌ 


2. 


1D ௯ 
2 E 


cD) 
me 
E 


ie 
2. 
i 


நெய்தல்‌ 


சினை 


\/ 


படு 


Y 


சிறு 


பெரும்‌ 
a 


(Ei 
2. 


y 


துறை 
பெரும்‌ 
அம்‌ 
துறை 
பெரும்‌ 
ஏஎ 
ms 
இன்‌ 
அம்‌ 
oe நிழல்‌ 
கெழு 
வியல்‌ 
a 


இரும்‌ 


நெய்தல்‌ 


F 
2 


TAY, 


மலர்‌ 


1 
sr 


B 


க 1) 
5 

C 

N=} 


அடை 


£ ஜே 
a & 


பரப்பகம்‌ 


6 
\/ 


௯ 
& 


TAY, 


மாலை 


dL 
2. 


ஈகை 


நெடு 
> 


மா 


கிளவி 


பெளவநீர்‌ 


AY 


மலி 


௬ GE 
ூ ஞு 


1) 
El 
\/ 


பெண்ணை 


பேடை 


> (9 ஷே 
\/ \/ 
@ 
(os) 
> 


பரப்பு 


a 
2. 
a 


(cD) 
C 
G 


மா 


பரப்பு 


i 
ப) 


VAY, 


= 
2 


செல்வர்‌ 


ல 
L 
G 


& 
& 


= 
a 
நம) 
2 
2 


GS 
2 


\y 


கதுப்பு 


முட 


a 
= 
2 

a 


முதி 


மா 


முள்ளூர்‌ 


VY 


மை 


\/ 5 
[= 
2 
2 


Ti 


159 


160 
பெரும்‌ பெருப்‌ கடும்‌ 
> மாலை > 
சே புன்‌ திண 
நெடும்‌ ஏர்‌ வயங்கு 
> கண்‌ ee வளை இ 
பெரும்‌ எல்‌ ஒளி த 
தட நீடிய 
ர்‌ ன்‌ 
மென்‌ வால்‌ 
நெடும்‌ அரு பெரும்‌ 
தேர்‌ i சுரம்‌ > சண்பகம்‌ 
திண்‌ வெம்‌ தண்‌ 
ந 
நல்‌ நல்‌ 


ஒரு தலைமைப்‌ பெயர்‌ மூவடை பெறுதல்‌ 


வாழ்க்கை 


4 தரவுகள்‌ உள்ளன. 


தண்‌ தடம்‌ பெரும்‌ தண்‌ 
wy தாது மென்‌ - 7 தோள்‌ தண்‌ தழை அரும்‌ தார்‌ 
i பணை மா பைம்‌ 


வினையடைகள்‌ (Adverbs) 


வினைக்கு அடையாக வருவது வினையடை எனப்படும்‌. குறைந்த நிலையிலேயே 
இவை பயன்பாடாகியுள்ளன. ஆய்வில்‌ இடம்பெந்நுள்ள அ, உ, மெய்‌ அமைப்புகள்‌ விகுதி 


நிலையில்‌ தரப்பட்டுள்ளன. 


அகர - விகுதி 


(எ.கா) மிக - சாஅய்‌; சிறிய - இறைஞ்சினள்‌; சிறிய - விலங்கினம்‌; 
சிறிய - துனித்தனை; மெல்ல - இல்லாகுதும்‌; துணிய - நோக்கி; நெடிய - கழியும்‌; 
பெரிய - மகிழும்‌; மிக்க - நெஞ்சத்தேம்‌; பைய - முயங்கி மெல்ல - வாவி 


161 


உகர - விகுதி 
(எ.கா) முனிவு - செய்த; ஐது - அமைந்து; நெடிது - பெயர்ந்தோன்‌; நெடிது - நினைந்து 
ஒற்று பெற்ற அமைப்பு 


(எ.கா) முன்‌ - நின்று; பொற்பத்‌ - தோன்றும்‌; கடும்‌ - செலல்‌; பெரும்‌ - புலம்பினள்‌; 


அரும்‌ - பெறல்‌ 
4. இடை உரி(t௮ பா) 


இடை 


பெயர்‌ அல்லது வினை, பெயரடை அல்லது வினையடை ஆகாமல்‌ பெயர்‌, வினைச்‌ 
சொந்களைச்‌ சார்ந்து அவற்றின்‌ முன்னும்‌, பின்னும்‌ தனக்கென்று தனித்த பொருள்‌ இல்லாது, 
சிறப்புப்‌ பொருள்‌ பெற்று வருவன இடைச்சொற்கள்‌ எனப்படும்‌. “பெயர்களும்‌ பிறவும்‌ 


மொழியாக்கத்தில்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தனவாகக்‌ கருதப்படுவது போன்றே இடைச்‌ 


சொற்களும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தனவாகும்‌'. 1 


“ இடையெனப்படுவ பெயரொடும்‌ வினையொடும்‌ 

நடைபெற்றியலும்‌ தமக்கியல்பிலவே” (தொல்‌.சொல்‌.249) 
என்று தொல்காப்பியமும்‌, 

“ வேற்றுமை வினை சாரியையொப்‌ புருபுகள்‌ 

தத்தம்‌ பொருள விசைநிறை யசைநிலை 

குறிப்பெனெண்‌ பகுதியிற்‌ றனித்திய லின்றிப்‌ 

பெயரினும்‌ வினையினும்‌ பின்முன்‌ னோரிடத்‌ 

தொன்றும்‌ பலவும்வந்‌ தொன்றுவ திடைச்சொல்‌” (நன்‌.சொல்‌.162) 
என்று நன்னூலும்‌ குறிப்பிட்டள்ளமை இதனைத்‌ தெளிவுபடுத்துகிறது. 
இடைச்சொற்களின்‌ வகையும்‌, வருகையும்‌ 


இவ்விடைச்‌ சொந்களை அவை சார்ந்து வரும்‌ சொற்களின்‌ தன்மையினடிப்படையில்‌ 
வகைப்படுத்தி ஆய்வுச்‌ செய்யப்பட்டூள்ளது. இடைச்‌ சொற்களை, 1. முன்‌ இடைச்சொற்கள்‌; 2. 


அடி இடைச்சொற்கள்‌; 3. பின்‌ இடைச்சொற்கள்‌ என மூன்றாக வகைப்படுத்தி 


162 
விளக்கப்படுகின்றன. இம்மூன்று பிரிவிற்கும்‌ உட்படாத இடைச்சொற்கள்‌ அனைத்தையும்‌ பிற 
இடைச்சொற்கள்‌ என்னும்‌ அமைப்பின்‌ கீழ்‌ தரப்பட்டுள்ளன. 
முன்‌ இடைச்சொற்கள்‌ 


பெயர்‌, வினைகளுக்குத்‌ தனித்த நிலையில்‌ வருகின்ற மூவகைச்‌ சுட்டுகள்‌, வினா 


இடைச்சொற்கள்‌ இவ்வமைப்பினதாகும்‌. 
சுட்டு இடைச்சொற்கள்‌ 


அண்மை இடமைச்சுட்டுகள்‌, சேய்மை இடைச்சுட்டுகள்‌, இடைமை இமைச்சுட்டுகள்‌ என 


இனங்காணப்படுகின்நறு இடைச்சொற்கள்‌ பெயர்‌, வினைகளுக்கு முன்னால்‌ தனித்து நிற்கின்றன. 
அண்மைச்சுட்டு 


அண்மையிலுள்ள பொருளைச்‌ சுட்டும்‌ நிலையிலான உருபாக “இ' கொள்ளப்படுகிறது. 


இவ்வகை பெயர்களுக்கு முன்பாக வருகிறது. 
(எ.கா) இ(க்‌) * கவின்‌ - இக்கவின்‌ (கலி 127-14) இச்‌ * சிறு - இச்சிறு (குறுந்‌ 55-5) 
சேய்மைச்சுட்டு 


தூரத்திலுள்ள ஒன்றினைச்‌ சுட்டுவதாக அமைகின்ற இதன்‌ உருபு “அ' என்பதாகும்‌. 
இது பெயர்களின்‌ முன்பாக இடம்பெறுகிறது. 


(எ.கா) அ(ஞ்‌)* ஞான்று - அஞ்ஞான்று (கலி 143-51); அ(ந்‌) * நிலை - அந்நிலை (நநீ 327-4) 
இடைமைச்சுட்டூ 


இடையிலுள்ள ஒரு பொருளைச்‌ சுட்டுகின்ற உருபு * உ” என்பதாகும்‌. இது வினையின்‌ 
முன்பாக ஓரிடத்தில்‌ மட்டுமே ஆய்வுப்‌ பகுதியில்‌ இடம்பெறுகிறது. 


(எ.கா) உ (க்‌) * காண்‌ - உக்காண்‌ (கலி 146-22) 


உது என்னும்‌ சுட்டு ஆய்வுப்‌ பகுதியில்‌ உள்ளது. 
(௭.கா) உது * காண்‌ - உதுக்காண்‌ (ஐங்‌ 101-1) 
வினா இடைச்சொற்கள்‌ 


வினாப்‌ பொருளைச்‌ சுட்டும்‌ தன்மையில்‌ ஓரிடத்தில்‌ “௭ வினா பெயரைச்‌ சார்ந்து 


வருகின்றது. (எ.கா) எ(வ்‌) * வாயும்‌ - எவ்வாயும்‌ (கலி 150-2) 


163 


அடி இடைச்‌ சொற்களுக்கு முன்‌ வரும்‌ இடைச்சொற்கள்‌ 


அடி இடைச்சொறந்களுக்கு முன்‌ தனித்த நிலையிலன்றிக்‌ கட்டூப்பட்ட நிலையில்‌ 


வருவன இவ்வமைப்பில்‌ அடங்கும்‌. இதன்கண்‌ சுட்டு, வினா இடைச்‌ சொற்கள்‌ உள்ளன. 
சுட்டு இடைச்சொற்கள்‌ 


'இ' உருபினைக்‌ கொண்ட அணிமைச்சுட்டும்‌, 'அ' உருபினைக்‌ கொண்ட சேய்மைச்‌ 
சுட்டும்‌, * உ உருபினைக்‌ கொண்ட இடைமைச்‌ சுட்டும்‌ அடி இடைச்சொற்களுக்கு முன்‌ 
வரும்‌ சுட்டு இடைச்‌ சொற்களாகக்‌ கொள்ளப்படுகின்றன. இவ்வமைப்புக்களின்‌ வருகை 


பெயரியலில்‌ விளக்கம்‌ பெற்றுள்ளன. 
வினா இடைச்சொற்கள்‌ 


அடி இடைச்சொற்களுக்கு முன்‌ தனித்த நிலையில்‌ வருகின்ற வினா 
இடைச்சொற்களாக ௭,யா என்பன காணப்படுகின்றன. இவற்றைப்‌ பற்றி பெயரியல்‌ பகுதியில்‌ 


விளக்கப்பட்டுள்ளது. 
அடி இடைச்சொற்கள்‌ 


முன்‌ இடைச்‌ சொற்களை அடூத்து வரும்‌ கட்டுண்ட தன்மையிலுள்ள இடைச்சொற்கள்‌ 


அடி இடைச்சொற்கள்‌ ஆகும்‌. அடி இடைச்சொற்களாக “- ங்க்‌, *“- ந்ற்‌, '- ன்‌' என்பன 


காணப்படுகின்றன. 
-நங்க்‌ “ பிரிவு 


இவ்வமைப்பில்‌ - ங்க்‌, - ங்கண்‌, - ண்ட்‌ என்ற விகுதிகள்‌ காணப்படுகின்றன. இது 'அ' 
அடுத்தும்‌ “ஆ -', “ஈ - என்ற நீட்சி பெற்ற சுட்டு இடைச்சொற்களின்‌ அடுத்தும்‌ “௭ என்னும்‌ 
வினா இடைச்சொற்களின்‌ அடுத்தும்‌ வருகிறது. 


(எ.கா) அ 1 ங்கு - அங்கு; ஆ 1 ங்கு - ஆங்கு; ஆ ர ங்கண்‌ - ஆங்கண்‌; 
ஈ * ங்கு - ஈங்கு; ஈர ண்டு - ஈண்டு; ௭ ர ங்கு - எங்கு; 
- ற்ற்‌' பிரிவு 


இந்தப்‌ பிரிவினுள்‌ *- நீற்‌' என்ற விகுதி காணப்படுகிறது. (எ.கா) ௭ * ற்று - எற்று 
-ன்‌' பிரிவு 


இப்பிரிவில்‌ “ன்‌”, “- அ', '- ஜ' '- அத்து' என்ற விகுதிகள்‌ காணப்படுகின்றன. 


164 
(௭.கா) எ ரன்‌ - என்‌; எ ர்ன்ன்‌ *௮ - என்ன; எ ரன்ன 1 ஜ - எனனை 
எ ர்ன்‌ ர்ஜஙரஅத்து - எனைத்து 
பின்‌ இடைச்சொற்கள்‌ 


பெயர்‌, வினை அடியிடைச்‌ சொற்களை அடுத்து இடம்பெறுகின்ற சொல்லற்று 
இடைச்சொற்கள்‌ பின்னிடைச்‌ சொந்களாக அமைகின்றன. இவ்வகையில்‌ சாரியைகள்‌, 


வேற்றுமை உருபுகள்‌ ஏ, ஓ, உம்‌ உணர்த்துவன, முறை உணர்த்துவன என்பவை அடங்கும்‌. 
சாரியைகள்‌ 


சார்ந்து இயைந்து நிற்கும்‌ சொற்களைச்‌ சாரியை என்பர்‌. இவ்வகைப்பட்டனவாக 
அத்து, “- அத்த, '- அலம்‌”, '- ஆம்‌”, “- அன்‌”, '- இன்‌' என்பன காணப்படுகின்றன(பெயரியலில்‌ 


விளக்கப்பட்டூள்ளது) 
வேற்றுமை உருபுகள்‌ 


பெயர்‌, தொழிற்பெயர்‌, வினையாலணையும்‌ பெயர்‌ என்னும்‌ பெயர்‌ வகையைச்‌ சார்ந்து 
வரும்‌ வேற்றுமை உருபுகளும்‌ இடைச்சொந்களாகக்‌ கொள்ளப்படுகின்றன. இவை பெயரியல்‌ 


பகுதியில்‌ விளக்கப்படுகின்றன. 
ஏ, ஓ, உம்‌ இடைச்சொற்கள்‌ 


மரபிலக்கணத்தார்‌ குறிப்பிடும்‌ வகையில்‌ *“ ஏ, '- ஓ, - உம என்னும்‌ மூன்று 


வகையான இடைச்சொற்கள்‌ காணப்படுகின்றன. 
- ஏ' இடைச்சொற்கள்‌ 


பெயர்‌, வினைகளின்‌ பின்னால்‌ வரும்‌ ஏகார இடைச்சொல்‌ தேற்றம்‌, பிரிநிலை, 


ஈந்றசை, இசைநிறை என்னும்‌ பொருள்களைத்‌ தருகின்றது. 


தேற்றம்‌  : “ அரரே அன்னை அறியின்‌ ” (நநீ 4-5) 
பிரிநிலை : “ ஒரு நிலையே நடுக்குற்று ” (கலி 134-9) 
ஈற்றசை “பாய்‌ பரி சிறந்தே (அகம்‌ 160-18) 


இசைநிறை : “ நோம்‌ என்‌ நெஞ்சம்‌ (குறுந்‌ 4-1) 
“- ஓ. இடைச்சொல்‌ 


“£ஓ' என்னும்‌ இடைச்சொல்‌ வினா, சிறப்புபொருள்‌, கழிவு, எதிரமறை, அசைநிலை, 


பிரிநிலை, தெரிநிலை, ஒளியிசை என்னும்‌ பொருள்களில்‌ வருகின்றது. 


165 


வினா “ நலம்‌ கொல்லோ ” ( நற்‌ 35-10) 
சிறப்புப்பொருள்‌: “ வந்தன்று வாழியோ ” (குறுந்‌ 122-3) 

கழிவு “ நும்மொடு புரைவதோ அன்றே ” (நந்‌ 45-11) 
எதிர்மறை “ நோகோ யானே ” (ஜங்‌ 107-4) 

அசைநிலை “ இன்னது மன்னோ ” (குறுந்‌ 109-4) 

பிரிநிலை “ பெருமை கெடுமோ ” (அகம்‌ 30-12) 
தெரிநிலை “ அனைக்கோ வேறே ” (ஐங்‌ 155-3 

ஒளியிசை : “ தம்‌ நலம்‌ பெறுபவோ மற்றோ ” (ஐங்‌ 137-3) 


£- உம்‌' இடைச்சொல்‌ 


உம்‌' என்னும்‌ இடைச்சொல்‌ எச்சம்‌, சிறப்பு, முற்று, எண்ணுமை என்னும்‌ 


பொருள்களில்‌ வந்துள்ளது. 


எச்சம்‌ :  “ பலுவும்‌ நூறு அடுக்கினை ” (கலி 122-5) 
சிறப்பு :  “ பொன்னினுஞ்‌ சிவந்தன்று ” (ஜங்‌ 105-4) 
முற்று :  “-உம்‌' ஏற்றப்பெயர்‌ அனைத்தையும்‌ உள்ளடக்குவதால்‌ முற்று என்பர்‌. 


“ நாணும்‌ விட்டேம்‌ ” (நற்‌ 15-10) 

எண்ணுமை: எண்ணுவதந்கும்‌, இணைப்பதற்கும்‌ பயன்படுவதாகும்‌. 
“ இளையரும்‌ மடவரும்‌ ” (குறுந்‌ 246-7) 

முறை உணர்த்துவன 


ஒரு செயல்‌ நிகழ்வின்‌ காரணத்தை உணர்த்தும்‌ நிலையில்‌ பல இடைச்சொற்கள்‌ 
காணப்படுகின்றன. அவற்றை இரண்டு வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. அவை, 1. காரண காரியம்‌ 


உணீர்த்துவன; 2. உவமை உணர்த்துவன 
காரண காரியம்‌ உணர்த்துவன 
இப்பிரிவின்‌ கீழ்‌ 4 சொற்கள்‌ இடம்பெறுகின்றன. 


Li] 


(எ.கா) “ நொந்தனை ஆயின்‌ தந்தனை சென்மோ ” (குறுந்‌ 236-2) 


166 


“ செல்‌ இனித்‌ தெய்ய யாம்‌ தெளிவுமாறே ” (அகம்‌ 220-22) 
“ இணர்‌ அவிழ்ந்து உடன்‌ கமழும்‌ ” (நற்‌ 63-4) 
“ எவன்‌ கொல்‌ மற்று அவன்‌ நயந்த தோளே ” (ஐங்‌ 108-4) 
உவம உருபுகள்‌ 
உவம உருபுகளின்‌ பயன்பாடு ஆய்வுப்‌ பகுதியில்‌ இடம்பெற்றுள்ளன. 
(எ.கா) அன்ன - பல்‌ அன்ன (குறுந்‌ 49-1); உறழ்‌ - விசும்பு உறம்‌ புரிசை (நற்‌ 287-1) 
ஏய்ப்ப - முத்து ஏய்ப்ப (நநீ 94-5); ஏா - மணி ஏ நெய்தல்‌ (நற்‌ 78-2) 
ஒத்த - திருந்திழைக்கு ஒத்த கிளவி (கலி 141-23); ஒப்ப - நோன்‌ பகடு ஒப்ப (அகம்‌ 30-6) 
கடுப்ப - பசும்‌ புறம்‌ கடுப்ப (நற்‌ 101-1); நேர்‌ - பொன்‌ நேர்‌ நுண்‌ தாது (நற்‌ 78-3) 
புரை - இருள்‌ புரை கூந்தல்‌ (நந 270-3); புரைய - மீனொடு புரைய (நந்‌ 199-9) 
போல்‌ - குன்று போல்‌ (நற்‌ 138-1); போல்வல்‌ - வாழேன்‌ போல்வல்‌ (குறுந்‌ 103-6) 
போல - கோதை போல (நந்‌ 11-1); போலும்‌ - அறவன்‌ போலும்‌ (ஐங்‌ 152-5) 
பிற இடைச்சொற்கள்‌ 


மேற்குறிப்பிட்ட இடைச்சொற்கள்‌ தவிர்த்த பிற அமைப்பிலான சொந்கள்‌ அனைத்தும்‌ 


இவ்வகையில்‌ அடங்கும்‌. இவை பொருள்‌ அமைப்பு அடிப்படையில்‌ தரப்பட்டூள்ளன. 


அந்தில்‌, அந்தோ, அன்றி, ஆங்க, ஆதலின்‌, ஆயினம்‌, ஆனால்‌, இசின்‌, உழை, 
எல்லா, என்னதூஉம்‌, என்னையதூஉம்‌, தில்‌, மார்‌, மாள, மாறு, மீது, முந்து, மேக்கு, 
யாவது, யாழ, வழி என்னும்‌ அமைப்புகளில்‌ ஒரு தரவு மட்டுமே இடம்பெறுகின்றது. 
(எ.கா) “ அந்தில்‌ அணங்குடை பனித்துறை ” (அகம்‌ 240-7) 

“ மற்று அந்தோ மயங்கினன்‌ ” (அகம்‌ 240-7) 
“ கானல்‌ ஆடியது அன்றி ” (நற்‌ 27-4) 
“ ஆங்க என்‌ கண்‌ இடும்பை அறீஇயினென்‌ “(கலி 140-29) 


“ பசந்து நீ இனையையாய்‌ ” (கலி 150-8) 


“ ஓழி என அல்லம்‌ ஆயினம்‌ ” (நநீ 159-9) 


“சான்றவாக்கு எல்லாம்‌ கடன்‌ ஆனால்‌ ” (கலி 139-3) 
“ இனி அறிந்திசினே ” (நற்‌ 278-6) 

“உழைக்‌ கடல்‌ வழங்கலும்‌ ” (அகம்‌ 190-10) 

“ இவளினும்‌ எல்லா எற்‌ பெரிது ” ற்‌ 270-6 

“ தெளித்தனர்‌ ஆயினும்‌ என்னதூஉம்‌ ” (நற்‌ 358-4) 

“யாங்கு ஆவதுகொல்‌ தோழி என்னையதூஉம்‌ ” (கலி 137-26) 
“ துறந்த காலை எவன்‌ கொல்‌ ” (ஐங்‌ 109-3) 

“ ஒழிகதில்‌ அம்ம ” (அகம்‌ 340-5) 

“ எனக்குமார்‌ இனிதே ” (அகம்‌ 100-4) 

“ஒழிக மாள நின்‌ நெஞ்சத்தானே ” (நநீ 11-5) 

“ புலம்பன்‌ வந்தமாறே ” (ஜங்‌ 120-4) 

“ புன்னை மீது தோன்று பெண்ணை ” (அகம்‌ 310-12) 
“ காலை அன்ன காலை முந்துறுத்தே ” (ஜங்‌ 116-4) 
“ மேக்கு உயிர்‌ சினையின்‌ ” (நந்‌ 91-6) 

“யாவதும்‌ மறுமொழி ” (அகம்‌ 250-8) 
“யாழ நின்‌ ” (கலி 129-24) 


“வழி நாள்‌ ” (அகம்‌ 200-5) 


167 


ஆங்கு, ஆயிடை, உழி, என்‌, எனையதூஉம்‌, தோறும்‌, பால்‌, மன்றம்ம, முன்னர்‌ 


என்னும்‌ சொற்கள்‌ இரண்டு இடங்களில்‌ வருகின்றன. 


(எ.கா) “ வாங்க கைவிட்டாங்கு ” (நற்‌ 15-8) 


[17 


ஒரு பாற்‌ படுதல்‌ செல்லாது ஆயிடை ” (நந்‌ 340-3) 


[17 


பாவை கொண்டு ஓடியுழி ” (கலி 144-33) 


[17 


கல்லென்‌ சேரி ” (நற்‌ 68-3) 


168 


[17 


புறந்தருதி ஆயின்‌ எனையதூஉம்‌ ” (அகம்‌ 230-8) 


வாவலும்‌ வயின்‌ தோறும்‌ பறக்கும்‌ ” (நற்‌ 218-3) 


[13 


சிறாஅறீ பாற்பட்டனளே ” (நநீ 207-12) 


இனிது மன்றம்ம தானே ” (நற்‌ 135-5) 


‘ 


ஞாயிற்று முன்னர்‌ இருள்‌ ” (கலி 145-65) 
அன்றோ, தாம்‌, மீ என்னும்‌ சொற்கள்‌ மூன்று இடங்களில்‌ வருகின்றன. 


(எ.கா) “ என்றதன்‌ பயன்‌ அன்றோ ” (கலி 132-9) 


“ நல்லதோ தாமே ” (ஐங்‌ 193-4) 
“ மீமிசைப்‌ பஸ்‌ ” (நற்‌ 283-6) 


அரோ, அன்னோ, ஆர்‌, மேல்‌ என்னும்‌ சொற்கள்‌ நான்கு இடங்களில்‌ வருகின்றன. 


[13 


(எ.கா) “ கங்குலும்‌, வருமரோ ” (நற்‌ 145-10) 


[17 LL] 


என்னார்‌ அன்னோ ' (குறுந்‌195-4) 


“ சிறு வீ ஞாழல்‌ துறையுமார்‌ இனிதே ” (நற்‌ 31-3) 


[17 


பருவத்து மேல்‌ நின்ற கடும்பகை ” (கலி 120-27) 


தலை, தில்ல, தோறு, மாதோ, மிசை என்னும்‌ சொற்கள்‌ ஜந்து இடங்களில்‌ 
வருகின்றன. 
(எ.கா) “ அதன்‌ தலை ” [நற்‌ 132-7) 


[17 


வாரற்கதில்ல தோழி ” (அகம்‌ 40-12) 


[17 LL] 


கயந்தோறு (நற்‌ 27-7) 


“ அலைப்பப்‌ படீஇயர்‌ மாதோ ” (நந 58-4) 
“ மீமிசைக்‌ குடம்பை ” (நற்‌ 91-6) 


ஊங்கு, என என்னும்‌ சொற்கள்‌ ஆறு இடங்களில்‌ வருகின்றன. 


(எ.கா) “ நோக்கம்‌ காணா ஊங்கு ” (நற்‌ 270-6) 


169 
“ குளம்பு அழுந்தென ” (கலி 124-6) 
தான்‌ என்னும்‌ சொல்‌ ஏழு இடங்களில்‌ வருகின்றன. 


(எ.கா) “ அழிதகன்றநால்‌ தானே ” (நநீ 72-5) 


அம்‌, அம்ம, அன்‌, அன்று, ஆ, ஆய்‌, தெய்ய, தொறும்‌, மதி, மன்‌, முன்‌, வயின்‌ 


என்னும்‌ சொற்களில்‌ அதிக அளவு தரவுகள்‌ உள்ளன. 
எ.கா) “ ஓங்கல்‌ அம்‌ சினை ” (நநீ 87-2) 

அம்ம வாழி ” [நந 145-11) 

அதனால்‌ அறன்‌ இல்‌ ” (நற்‌ 63-6 
நும்மொடு புரைவதோ அன்றே ” (நநீ 45-11) 


செலவா செத்து ” (குறுந்‌ 325-5) 


பசந்து நீ இனையையாய்‌ ” (கலி 150-8) 
தங்கின்‌ எவனோ தெய்ய ” (நற்‌ 67-10) 
புரைதொறும்‌ தூவ "(நற்‌ 132-4) 
காண்மதி பாண ” (ஜங்‌ 140-1) 
அறிதும்‌ மன்னோ ” (நற்‌ 299-6 


கேண்மை முன்னே " (அகம்‌ 70-5) 
தன்‌ வயின்‌ ” (நநீ 94-7) 
ஓலிக்குறிப்புச்‌ சொற்கள்‌ 


ஆய்வுப்‌ பகுதியில்‌ ஒலிக்குறிப்புச்‌ சொற்கள்‌ சிலவும்‌ பயின்று வந்துள்ளன. பெயர்‌, 
வினைகளைப்‌ போல தனித்து நிற்கும்‌ தன்மை அந்ந இவற்றைப்‌ பொருள்நிலை கருதி 
தனியாக இங்குத்‌ தரப்பட்டுள்ளன. 


(எ.கா) இம்‌ - இம்மிரந்து இம்மென (கலி 119-7) 
இழும்‌ - இழுமென (குறுந்‌ 351-3) 


ஓய்‌ - ஒய்யென (நநீ 132-2) 


ஓல்‌ 
ஓட 
கல்‌ 
தை 
நள்‌ 


உரி 


- ஓல்லென ஒலிக்கும்‌ (அகம்‌ 160-16) 
- ஓஓ அழிதக (கலி 142-13) 

- கல்லென்‌ சிறுகுடி (அகம்‌ 110-13) 

- மாலை நீ - தையென (கலி 118-14) 


- நள்ளென வந்த (குறுந்‌ 118-14) 


தொல்காப்பியர்‌ பெயரியலில்‌, சொல்லெனப்‌ படூவ பெயரும்‌ வினையும்‌ எனக்‌ 


இடைச்சொல்லும்‌, உரிச்சொல்லும்‌ அவற்றைச்‌ சார்ந்து வரும்‌ தன்மையை, 


“ இடைச்சொல்‌ கிளவியும்‌, உரிச்சொல்‌ கிளவியும்‌ 


அற்று வழி மருங்கில்‌ தோன்றும்‌ (தொ.சொ-159) 


என்கிறார்‌. 


உரிச்சொல்லின்‌ பொது இலக்கணத்தை, 


[17 


உரிச்சொந்‌ீ கிளவி விரிக்கும்‌ காலை 


இசையினும்‌ குறிப்பினும்‌ பண்பினும்‌ தோன்றிப்‌ 


பெயரினும்‌ வினையினும்‌ மெய்தரு மாறி 


ஒருசொல்‌ பலபொருட்கு உரிமை தோன்றினும்‌ 


பலசொல்‌ ஒருபொருட்கு உரிமை தோன்றினும்‌ 


பயிலாத வற்றைப்‌ பயின்றவை சார்த்தித்‌ 


தத்த மரபிற்‌ சென்றுநிலை மருங்கின்‌ 


எச்சொல்‌ லாயினும்‌ பொருள்‌ வேறு கிளத்தல்‌ ” (தொல்‌.சொல்‌-297) என்பார்‌. 


170 


கூறி 


ஆய்வுப்பகுதியில்‌ அலமரல்‌, உறு, ஒல்‌, கடி, கதும்‌, கம்‌, கர்‌, க்ர்ம்‌, கூர, சாயல்‌, 


சால்‌, கட, தவ, தெருமரல்‌, நளி, நனி, புரை, பைஇ, மல்லல்‌, வம்பு என்னும்‌ இருபது உரிச்‌ 


சொற்கள்‌ வருகின்றன. 


அலமரல்‌ என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகின்றது. 


(எ.கா) “ அலமரல்‌ மழைக்கண்‌ அமர்ந்து நோக்காள்‌ ” (அகம்‌ 190-5) 


உறு என்னும்‌ சொல்‌ ஆறு இடங்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) “ உறு வினைக்கு அசாவா ” (நந்‌ 363-4) 

ஓல்‌ என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டும்‌ இடம்பெற்றுள்ளது. 
(எ.கா) “ ஒல்லென நீக்கி ” (கலி 120-28) 

கடி என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகின்றது. 

(எ.கா) “ சுறவினம்‌ கடி கொண்ட மருள்மாலை ” (கலி 123-9) 
கதும்‌ என்னும்‌ சொல்‌ நான்கு இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) “ கதுமென வந்து ” (குறுந்‌ 294-3) 

கம்‌ என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வகின்றது. 

(எ.கா) “ பொம்மற்‌ படுதிரை கம்மென உடைதரும்‌ ” (அகம்‌ 200-8) 
கூர்‌ என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) “ கூர்‌ உளிக்‌ கடூவிசை மாட்டலின்‌ ” (அகம்‌ 340-20) 
கூர்ம்‌ என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டூம்‌ வருகின்றது. 
(எ.கா) “ முண்டகக்‌ கூர்ம்‌ பனி ” (குறுந்‌ 51-1) 

கூர என்னும்‌ சொல்‌ இரண்டு இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) “ மெல்லிய ஞொஞ்சு பையுள்‌ கூர ” (கலி 137-8) 
சாயல்‌ என்னும்‌ சொல்‌ 7 இடங்களில்‌ காணப்படுகின்றது. 
(எ.கா) “ அவர்‌ சாயலின்‌ கனலும்‌ நோய்‌ ” (கலி 137-22) 
சால்‌ என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டூம்‌ வருகின்றது. 
(எ.கா) “ புகழ்சால எழில்‌ உணகண்‌ ” (கலி 131-4) 

தட என்னும்‌ சொல்‌ இரண்டு இடங்களில்‌ வருகின்றது. 
(எ.கா) “ இவள்‌ தடமென்‌ தோளே ” (ஐங்‌ 143-3) 


தவ என்னும்‌ சொல்‌ நான்கு இடங்களில்‌ வருகின்றது. 


171 


172 


(எ.கா) “ தவச்‌ சில்‌ நாளினன்‌ ” (குறுந்‌ 230-6) 

தெருமரல்‌ என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) “ தெருமரல்‌ உள்ளமொடு வருந்தும்‌ ” (கலி 190-7) 
நளி என்னும்‌ சொல்‌ இரண்டு இடங்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) “ நளி நீர்ச்‌ சேர்ப்ப ” (ஜங்‌ 179-1) 

நனி என்னும்‌ சொல்‌ பதினான்கு இடங்களில்‌ காணப்படுகின்றது. 
(எ.கா) “ நனி இன்னாதே ” (நற்‌ 227-2) 

புரை என்னும்‌ சொல்‌ ஈரிடங்களில்‌ வருகின்றது. 

(எ.கா) * இருள்‌ புரை கூந்தல்‌ ” (நற்‌ 270-3) 

பைஇ என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டூம்‌ வருகின்றது. 

(எ.கா) “ பைஇப்‌ பைய பசந்தனை பசப்பே ” (நற்‌ 96-12) 
மல்லல்‌ என்னும்‌ சொல்‌ ஆறு இடங்களில்‌ பயனாக்கப்பட்டூள்ளன. 
(எ.கா) “ மல்லல்‌ இருங்கழி நீர அறல்‌ விரியும்‌ ” (ஐங்‌ 120-3) 
வம்பு என்னும்‌ சொல்‌ ஓரிடத்தில்‌ மட்டும்‌ வருகின்றது. 


[13 


(எ.கா) “ வம்பு விடக்‌ கண்‌ உருத்து எழுதரு முலை ” (அகம்‌ 150-2) 


ஆய்வுப்‌ பகுதியில்‌ ஒருகுணம்‌ தழுவிய பல உரிச்‌ சொற்களாக ஓல்‌, கதும்‌ என்பன 
“விரைவு என்னும்‌ பொருளையும்‌, க்ர்‌, தவ, சால்‌, நளி என்பன 'மிகுதி' என்னும்‌ 


பொருளையும்‌ உணர்த்துகின்றன. 
உறு என்னும்‌ சொல்‌ மிக்க, மிக, பெரிய எனும்‌ பல பொருள்களைத்‌ தருகின்றது. 
2.4.3. தொகுப்புரை 


பெயர்ச்‌ சொந்களைப்‌ பெயரடி நிலையில்‌ பெயர்கள்‌, விகுதி நிலையில்‌ பெயர்கள்‌ என 


இரு பெரும்‌ பிரிவுகளாகப்‌ பிரித்து ஆய்வு செய்யப்பட்டூள்ளது. 


பெயரடி நிலையில்‌ பெயர்களை மாற்றுப்‌ பெயர்கள்‌, எண்ணுப்‌ பெயர்கள்‌, திசைப்‌ 
பெயர்கள்‌, இயற்பெயர்கள்‌ எனும்‌ நான்கு அமைப்பில்‌ சான்றுகளுடன்‌ விளக்கப்பட்டூள்ளன. 


மாற்றுப்‌ பெயரகளை இடப்பெயர்‌, சுட்டுப்பெயர்‌, வினாப்பெயர்‌ என மூன்றாக வகைப்படுத்தித்‌ 


173 


தரப்பட்டுள்ளன. பெயரடி நிலையில்‌ மூவிடப்‌ பெயர்களின்‌ அமைப்பும்‌, வருகையும்‌ 
தரப்பட்டூள்ளன. தன்மைப்‌ பதிலிடூப்‌ பெயர்கள்‌ மிகை, பிற குறைவு. சுட்டுப்‌ பெயர்களை 
அண்மை, சேய்மை, இடைமை என வகைப்படுத்தி விளக்கப்பட்டூள்ளது. இத்தன்மையில்‌ 


அண்மைச்‌ சுட்டுப்‌ பெயர்கள்‌ மிகை, இடைமைச்‌ சுட்டு குறைவு. 


ஒன்று முதல்‌ பத்து வரையிலான எண்ணுப்‌ பெயர்களில்‌ ஆறு, எட்டு என்பன 
இடம்பெறவில்லை. ஒன்பதைச்‌ சுட்ட 'நவ' எனும்‌ ஒரு சொல்‌ காணப்படுகின்றது. நூறு எனும்‌ 
எண்ணுப்‌ பெயர்‌ இடம்பெற்றுள்ளது. எண்ணுப்‌ பெயர்கள்‌ பொதுவாகத்‌ தனித்தும்‌, பிற 
வடிவங்களிலும்‌ இடம்பெற்றுள்ளன. இரண்டைச்‌ சுட்ட 'கவை' எனும்‌ சொல்‌, ஒன்றைச்‌ சுட்டும்‌ 


தன்மையில்‌ “ஒத்தன்‌, ஒத்தி' எனும்‌ பெயர்கள்‌ பயனாக்கப்பட்டூுள்ளன. 


திசைப்‌ பெயர்களில்‌ நேரடிச்‌ சொற்களின்‌ வருகை இடம்பெறவில்லை. கிழக்கு 
என்பதைச்‌ சுட்ட குண, கொடி; மேற்குத்‌ திசையைச்‌ சுட்ட குட, குடக்கு; வடக்கு, தெற்கு 
இவந்றைச்‌ சுட்ட வட, தென்‌ என்னும்‌ சொல்லாட்சிகளும்‌ உள்ளன. இயந்பெயர்கள்‌ 
அனைத்தும்‌ அம்‌ ஈறு, உயிர்‌ ஈறு, மெய்யீறு அடிப்படையில்‌ வகைப்படுத்தப்பட்டு 
எண்ணிக்கையும்‌ தரப்பட்டுள்ளன. அம்‌ ஈற்றுச்‌ சொற்களின்‌ ஒலி மாற்றங்கள்‌; பிற ஓலி 


மாந்றங்கள்‌; ஒலிச்‌ சேர்க்கை என்பனவும்‌ ஆய்வு செய்யப்பட்டூள்ளன. 


விகுதி நிலையில்‌ பெயர்கள்‌ எண்‌ காட்டும்‌ விகுதிகள்‌, பெயர்ப்பதிலி விகுதிகள்‌, 


(cD) 


பாதுப்பன்மை விகுதிகள்‌, வேற்றுமை விகுதிகள்‌ என்னும்‌ நான்கு பெரும்‌ வகைப்பாட்டில்‌ 
ஆய்வு செய்யப்பட்டூள்ளது. எண்‌, பால்‌ காட்டும்‌ விகுதிகள்‌ தெளிவுசெய்யப்பெற்றுள்ளன. 
பயர்ப்பதிலி விகுதிகள்‌ படர்க்கைப்‌ பெயர்ப்பதிலி விகுதிகளாக ஜம்பால்‌ விகுதிகளும்‌ இடம்‌ 


பந்றுள்ளமை தரப்பட்டுள்ளன. பொதுப்‌ பன்மை விகுதி கள்‌' உருபு பலர்பாலுடன்‌ 


ஒன்றும்‌, ஒன்றன்பாலுடன்‌ ஐந்தும்‌ வருகின்றமையைக்‌ காணலாம்‌. வேந்நுமை உருபுகள்‌ 


(cD) 


பயா்ச்‌ சொற்களுடன்‌ வரும்‌ நிலை; சாரியைகளின்‌ வருகை என்பன தரப்பட்டுள்ளன. 


மொழி ஆய்வில்‌ வினைச்‌ சொந்களின்‌ வருகையும்‌ வகைப்பாடும்‌ முக்கியத்துவம்‌ 
வாய்ந்ததாகும்‌. வினை அடிகளை அவை ஏற்று வரும்‌ கால இடைநிலைகளின்‌ அடிப்படையில்‌ 
எவ்வகையான  வினையடிகளைப்‌ பெற்று வந்துள்ளன என்பது குறித்த செய்திகள்‌ 
சான்றுகளுடன்‌ தரப்பட்டுள்ளன. குறிப்பாக இறந்தகால உருபு - இன்‌ ஏற்கும்‌ வினை 
அடிகளை ஒரு மெய்‌, இரு மெய்‌, மும்‌ மெய்‌ கொண்டு முடிவன என்ற பாகுபாட்டடிப்படையில்‌ 
தரப்பட்டுள்ளன. மும்மெய்யிலான தரவு ஒன்று மட்டும்‌ இடம்பெற்றுள்ளது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. உயிரில்‌ முடியும்‌ வினையடிகள்‌ மட்டும்‌ இடம்பெற்றுள்ளது. இறந்தகால 
உருபு - த்‌ - ஏற்கும்‌ ஒரு உயிரில்‌ முடியும்‌ ஐகார ஈறு, ஓகார ஈறு இவற்றின்‌ வருகை 
மிகவும்‌ குறைவு. ஒரு மெய்யில்‌ முடியும்‌ - 'ட்‌' - ஈற்று வினையடிகளில்‌ ள்‌, ழ்‌ ஈறுகளின்‌ 


வருகை மிகவும்‌ அருகிய நிலையாகும்‌. - நீ ஈற்று வினையடிகளின்‌ வருகை மிகை. 


174 


இறந்தகால உருபு - 'த்த்‌' ஏற்கும்‌ உயிரீற்று வினையடிகளில்‌ ஆ, ஈ, ஊ, ஏ. ஓ. ஓ 
இவற்றின்‌ வருகை ௮, இ, உ, ஐ இவற்றின்‌ வருகையை விடவும்‌ சிறுபான்மை நிலையில்‌ 
இடம்பெற்றுள்ளன. - *த்த்‌” - உருபு ஏற்கும்‌ மெய்யீற்றில்‌ முடியும்‌ வினையடிகளின்‌ வருகை 
தரப்பட்டுள்ளது. இறந்தகால உருபு - 'ந்த்‌' - அமைப்பில்‌ ஆ ஈற்றின்‌ வருகை மிகவும்‌ 
குறைவு. மெய்யீற்றில்‌ முடியும்‌ வினையடி ஈறுகளாக ய்‌, ர்‌, ழ்‌ என்பன இடம்பெற்றுள்ளன. 


வினையடிகளின்‌ மாற்று வடிவங்கள்‌ உள்ளொட்டு இணைதல்‌, ஒலியன்‌ மாற்றம்‌, 
ஓலியன்‌ சேர்க்கை என்ற நிலையில்‌ வகைப்படூத்தப்பட்டு உயிர்‌ மாற்றத்தால்‌ ஏற்படுகின்ற 
ஒன்றுக்கு மேற்பட்ட வினையடிகள்‌, மெய்‌ மாற்றத்தால்‌ ஏற்படுகின்ற ஒன்றிற்கு மேந்பட்ட 
மாற்றங்கள்‌ என்ற நிலைகளில்‌ ஆய்வு மேற்கொள்ளப்பட்டூள்ளது. உயிர்‌ மாற்றத்தில்‌ ஆகாரம்‌, 
அகரமாதல்‌ அமைப்பு 54 அமைப்புகளில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒலித்துணை உகரம்‌ 
பெற்ற தன்மையில்‌ மாற்று வடிவங்கள்‌ மிகை நிலையில்‌(255)  இடம்பெற்றுள்ளமை 
வினைச்சொல்‌ ஆட்சிகளின்‌ சிறப்பு நிலையை உணர்த்துவனவாக காணப்படுகின்றன. இதைப்‌ 
போன்றே மெய்ம்மாந்றத்தால்‌ தோன்றும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட வினையடிகள்‌ அனைத்தையும்‌ 


ஈற்றுமெய்‌ திரிதல்‌, இரட்டித்தல்‌ அமைப்பின்‌ கீழ்‌ வகைப்படூத்தித்‌ தரப்பட்டுள்ளன. 


துணைவினைகளின்‌ வருகை சொல்லடைவில்‌ தனியே சுட்டப்பெற வில்லை எனினும்‌ 
வினைச்சொற்களின்‌ அமைப்பில்‌ துணைவினைகளுக்கு முக்கியத்துவம்‌ உள்ளதால்‌ அவை 


அனைத்தும்‌ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டூள்ளது. 


தன்வினை பிறவினை, இயக்குவினை இவற்றின்‌ அமைப்பு செய்யப்படுபொருள்‌ 
குன்றியவினை, குன்றா வினை என்ற பாகுபாட்டில்‌ ஆய்வு செய்யப்பட்டூுள்ளது. இயக்குவினை 


உருபாக - வி - மட்டுமே இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


காலம்‌ காட்டும்‌ உருபுகள்‌ அனைத்தும்‌ எவ்வகைச்‌ சொற்கள்‌ எந்தெந்த நிலைகளில்‌ 
இடம்பெற்றுள்ளன என்பதைச்‌ சான்றுகளுடன்‌ விளக்கப்பட்டுள்ளன. இவற்றின்‌ வருகைப்‌ 
பட்டியல்களில்‌ தரப்பட்டுள்ளன. எதிர்மறை உருபுகளின்‌ வருகையை எதிர்மறை உருபுகள்‌, 
எதிரமறை  வினையடிகள்‌ என்னும்‌ இரு பிரிவின்‌ கீழ்‌ எவ்வகைச்‌ சொற்களில்‌ 


இடம்பெற்றுள்ளன என்னும்‌ சான்றாதாரங்களின்‌ அடிப்படையில்‌ விளக்கப்பட்டூள்ளன. 


வினைவகைகளை அவற்றின்‌ அமைப்பு, செயல்‌ தன்மை இவற்றை மையப்படுத்திய 


நிலையில்‌ 11. வகைகளாகப்‌ பாகுபடுத்தி ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. 


ஆய்வுப்‌ பகுதியில்‌ பெயரடை, வினையடை தனித்தனியே ஆய்வு 
செய்யப்பட்டூுள்ளது. பெயரடையின்‌ வருகையை நோக்குமிடத்து வினையடைகளின்‌ வருகை 
மிகவும்‌ குறைவு என்பதைத்‌ தெளியலாம்‌. பெயரடைகள்‌ மிகை, மிக்க போன்ற 
மிகைப்பான்களையும்‌ சிறிது, சிறு போன்ற குறைப்பான்களையும்‌ பெரு, சிறு போன்ற 


எதாூப்பான்களையும்‌ பெற்றுள்ளமையைக்‌ காணலாம்‌. ஆய்வுப்‌ பகுதியில்‌ ஓரடை இருபத்தெட்டு 


175 


தலைமைப்‌ பெயர்களைச்‌ சிறப்பிக்கும்‌ நிலையிலும்‌ ஓரடை முதல்‌ மூன்று அடைகள்‌ பெற்ற 
பெயர்களும்‌ இடம்பெற்றுள்ளமைக்‌ காணலாம்‌. வினையடைகள்‌ விகுதி அடிப்படையில்‌ 
வகைப்படுத்தித்‌ தரப்பட்டூள்ளன. அடைகள்‌ இலக்கிய அழகியல்‌ உத்தியாக 
பயன்படூுமாந்றைத்‌ தெளிய இத்தகைய அமைப்பிலான ஆய்வு தேவையும்‌, பயனும்‌ 


உள்ளதாகும்‌. 


ஆய்வுப்‌ பகுதியில்‌ வகைப்படுத்தித்‌ தரப்பட்டுள்ள இடைச்சொற்கள்‌ மிகுதியும்‌ பெயர்ச்‌ 
சொற்களைச்‌ சார்ந்தே வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. வினைச்‌ சொற்களோடு 
சிறுபான்மை பயின்று வந்துள்ளது. மரபிலக்கணத்தார்‌ சுட்டியுள்ள இடைச்‌ சொற்கள்‌ - ஏ, - ஓ, 
உம்‌ மிகுதியும்‌; மன்‌, தில்‌ என்பன குறைவாகவும்‌ இடம்பெற்றுள்ளன. சில சொற்களின்‌ 
வருகை அருகிய நிலையிலும்‌ சில நூல்களில்‌ இடம்பெறநாமையும்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
முன்னிடை, பின்‌ இடை (சாரியை, வேற்றுமை) சொற்களின்‌ வகைப்பாடு பெயரியலில்‌ 


தெளிவுபடுத்தப்பட்டூுள்ளன. அடி இடைச்சொற்களின்‌ வகைப்பாடு ஆய்வு செய்யப்பட்டூள்ளது. 


சிறுபான்மை அளவில்‌ உள்ள ஓலிக்குறிப்புச்‌ சொந்களின்‌ வருகையும்‌ இவ்வாய்வுப்‌ பகுதியில்‌ 
தரப்பட்டுள்ளது. 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ சிறுபான்மை நிலையில்‌ உரிச்‌ சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. ஒரு 
குணம்‌ தழுவிய பல உரிச்‌ சொல்‌, பல குணம்‌ தழுவிய ஒரு சொல்‌ அமைப்புகளும்‌ 


தரப்பட்டுள்ளன. 


176 


இயல்‌ குறிப்பு 


1; 


9. 


10 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


கி.கருணாகரன்‌. வ.ஜெயா., மொழியியல்‌. ப.88. 


. ச.அகத்தியலிங்கம்‌. தமிழ்மொழி அமைப்பியல்‌. ப.90. 
. மேலது ப.91. 

. மேலது ப.93. 

. தொல்‌.எழுத்து, சூ.31. 

. நன்‌.எழுத்து, சூ.11. 

. தொல்‌.எழுத்து, சூ.32. 


. நன்‌.எழுத்து, சூ.67. 


ச.அகத்தியலிங்கம்‌. தமிழ்மொழி அமைப்பியல்‌. ப.121. 
நன்‌.எழுத்து, சூ.126. 

ச.அகத்தியலிங்கம்‌. தமிழ்மொழி அமைப்பியல்‌. ப.164. 
மேலது ப.163. 

மேலது ப.238. 

மேலது ப.238. 

பொன்மணி மாறன்‌. அடோன்‌ தமிழ்‌ இலக்கணம்‌. ப. 75. 
மேலது ப. 79. 

தி.சு. நடராசன்‌, திறனாய்வுக்‌ கொள்கை. ப.97. 


ச.அகத்தியலிங்கம்‌. தமிழ்மொழி அமைப்பியல்‌. ப.270. 


இயல்‌ மூன்று 
தொடரியல்‌ 


(syntax) 


முன்னுரை 


தனி வாக்கியங்கள்‌ 


*, 
%> 


V VY ¥Y வ VY © 


*, 
> 


உடன்பாட்டு வாக்கியம்‌ 
செயப்படுபொருள்‌ வாக்கியம்‌ 
செயப்படுபொருள்‌ குன்றிய வாக்கியம்‌ 
செயப்படுபொருள்‌ குன்றா வாக்கியம்‌ 
இயக்குவினை வாக்கியம்‌ 

தோன்றா எழுவாய்‌ வாக்கியம்‌ 
தோன்றா பயனிலை வாக்கியம்‌ 
வினை முற்று வாக்கியம்‌ 
உண்மைத்‌ தன்மை வாக்கியம்‌ 
வினைமுற்றுத்‌ தெரிநிலை வாக்கியம்‌ 
ஆற்றல்‌ உணர்த்தும்‌ வாக்கியம்‌ 
எதிரமறை வாக்கியங்கள்‌ 

எதிரமறை உருபு வாக்கியங்கள்‌ 


தொடர்‌ எதிர்மறை வாக்கியங்கள்‌ 


உண்மைத்‌ தன்மை எதிர்மறை வாக்கியங்கள்‌ 


வினா வாக்கியங்கள்‌ 
எவ்வென்‌ வினா 

ஆவென்‌ வினா 
செய்வினை வாக்கியங்கள்‌ 


வியப்பு வாக்கியங்கள்‌ 


தொகுப்புரை 


178 


179 


முன்னுரை 


மொழிப்‌ பயன்பாட்டில்‌ வாக்கியங்களின்‌ பங்கு இன்றியமையாததாகும்‌. முழுமையான 
பொருளினைத்‌ தருகின்ற சொற்களால்‌ ஆன தொடர்‌ வாக்கியம்‌ எனப்படும்‌. இலக்கண 
நெறிப்படியும்‌, மரபுப்படியும்‌ இயைபுடனும்‌ வாக்கியங்கள்‌ அமைதல்‌ வேண்டும்‌. ஆய்வுப்‌ 
பகுதியில்‌ இடம்பெறும்‌ வாக்கியங்களின்‌ வகைகள்‌, அவற்றின்‌ அமைப்புமுறை குறித்து 
இவ்வியலில்‌ விளக்கப்படுகின்றது. 


“வாக்கியங்கள்‌ பொதுவாக எழுவாய்‌, பயனிலை, செயப்படுபொருளைப்‌ பெற்று வரும்‌ 
தன்மையன''. இதனடிப்படையில்‌ வாக்கியங்களை, 1. தனி வாக்கியங்கள்‌ (Simple 
Sentences); 2. கூட்டு வாக்கியங்கள்‌ (Compound Sentences); 3. கலவை வாக்கியங்கள்‌ 
(Complex Sentences)  எனப்பிரிக்கலாம்‌. இவ்வியலில்‌  தனிவாக்கியங்கள்‌ பற்றி 


ஆராயப்படுகிறது. 


ஓர்‌ எழுவாய்‌, ஒரு பயனிலை பெற்றுவரும்‌ தன்மையிலானவற்றைத்‌ தனி வாக்கியங்கள்‌ 
என்றும்‌, இரண்டோ இரண்டிற்கு மேந்பட்ட நிலையில்‌ அமையும்‌ தனி வாக்கியங்கள்‌ 
இணைந்து வருவனவற்றைக்‌ கூட்டு வாக்கியங்கள்‌ என்றும்‌, ஒரு தனிவாக்கியத்தோடு ஒன்றோ 
ஒன்றுக்கு மேற்பட்ட முழுமைப்பொருள்‌ அமையாத  துணைவாக்கியங்கள்‌ இணைந்த 
அமைப்பைக்‌ கலவை வாக்கியங்கள்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. எனவே வாக்கியம்‌ என்பது 
குறிப்பிட்ட சொற்றொடர்கள்‌ குறிப்பிட்ட அமைப்பு முறையில்‌ இணைந்து ஒரு முற்றுப்‌ 
பொருளைத்‌ தரும்‌ மொழியாக்கம்‌ என்பர்‌.. தொடரியல்‌ ஆய்வில்‌ ஒவ்வொரு நூல்‌ 
பாடந்பகுதிகளிலிருந்தும்‌ ஒவ்வொரு சான்நாதாரங்கள்‌ கொடுக்கப்பட்டூுள்ளன. 


தனி வாக்கியங்கள்‌ 


ஒரு எழுவாயோ அல்லது பல எழுவாய்களோ ஒரே பயனிலையுடன்‌ 
செய்ப்படுபொருளைப்‌ பெற்றோ, பெறாமலோ வருவது தனி வாக்கியம்‌ எனப்படும்‌. இவற்றுள்‌ 
எழுவாய்‌, பயனிலைகளின்‌ முன்பாக அவற்றைச்‌ சிறப்பிக்கும்‌ நிலையில்‌ அடைகள்‌ வருதல்‌ 
உண்டு. எழுவாய்‌ முன்‌ அடைகள்‌ வரின்‌ அதைப்‌ பெயர்த்‌ தொடர்‌ என்றும்‌ பயனிலை முன்‌ 
அடைகள்‌ வரின்‌ அதை வினைத்‌ தொடர்‌ என்றும்‌ சுட்டலாம்‌. தனி வாக்கியங்களை, 
1. உடன்பாட்டு வாக்கியங்கள்‌; 2. எதிர்மறை வாக்கியங்கள்‌; 3. வினா வாக்கியங்கள்‌; 


4. செய்வினை வாக்கியங்கள்‌; 5. வியப்பு வாக்கியங்கள்‌ என்று வகைப்படுத்தி விளக்கலாம்‌. 
உடன்பாட்டு வாக்கியம்‌ 


எழுவாய்‌ தான்‌ ஏற்கும்‌ பயனிலையுடன்‌ உடன்பட்டு வருவது உடன்பாட்டு வாக்கியம்‌ 
எனப்படும்‌. இவை வாக்கிய அமைப்பு, வினை முற்றுத்‌ தன்மை இவற்றினடிப்படையில்‌ ஐந்து 
பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்படுகின்றன. 


180 


செயப்படுபொருள்‌ குன்றிய வாக்கியம்‌ 

வாக்கிய அமைப்பில்‌ செயப்படுபொருள்‌ இடம்பெறொதன இவ்வகையினதாகும்‌. 
(௭.கா) நாம்‌ செய்தது (நற்‌ 27-5); குறி வந்தனென்‌ (குறுந்‌ 114-2) 

அலர்‌ ஆகின்று (ஐங்‌ 132-3); நோய்‌ உழந்தது (கலி 132-19) 

அறிவு நயந்தேன்‌ (அகம்‌ 260-15) 
செயப்படுபொருள்‌ குன்றா வாக்கியம்‌ 


வாக்கியத்தில்‌ அமையும்‌ வினை வாக்கியத்தின்‌ முழுமை நிலையில்‌ 
செயப்படுபொருளைப்‌ பெற்று அமையுமானால்‌ அது செயப்படுபொருள்‌ குன்றா வாக்கியம்‌ 


எனப்படும்‌. 

(எ.கா) கழி சூழ்‌ கானல்‌ ஆடியது (நந 27-4); நாளினன்‌ வரவு அறியான்‌ (குறுந்‌ 245-4) 
என்‌ தோள்‌ துறந்தனன்‌ (ஜங்‌ 108-3); தோழி நாண்‌ நிறுப்பாம்‌ (கலி 137-1) 
அன்பிலாளன்‌ அறிவு நயந்தேன்‌ (அகம்‌ 260-15) 

இயக்கு வினை வாக்கியம்‌ 


செய்வினை, செயப்பாட்டு வினை உணர்த்தும்‌ வினையடிகளோடு இயக்கு வினை 
உணர்த்தும்‌ உருபுகள்‌ இணைந்து இயக்கு வினைகள்‌ உருவாகின்றன. இத்தகைய வினைகள்‌ 


வாக்கியத்தில்‌ அமையும்‌ நிலையில்‌ இயக்கு வினை வாக்கியங்கள்‌ தோன்றுகின்றன. 
(எ.கா) புள்‌ ஓம்பலின்‌ பகல்‌ மாய்ந்தன்று (நற்‌ 49-4) 

இரை கொண்டமையின்‌ விரையும்‌ செலவு (குறுந்‌ 92-5) 

நெய்தல்‌ மயக்கி வந்தன்று (ஜங்‌ 101-3) 

வாடை தூக்க வணங்கிய தாழை (கலி 128-2) 

சுவல்‌ மொசியத தாங்கு நுகம்‌ (அகம்‌ 400-10) 
தோன்நா எழுவாய்‌ வாக்கியம்‌ 


பெரும்பாலும்‌ எழுவாய்‌ ஒரு வாக்கியத்தின்‌ தொடக்கத்திலேயே அமைகின்றது. சில 
வாக்கியங்கள்‌ தோன்றா எழுவாய்‌ வாக்கியங்களாக அமைவதுண்டு. இந்நிலையில்‌ 
வாக்கியத்தில்‌ வரும்‌ வினைமுந்றாகிய பயனிலையைக்‌ கொண்டு அதன்‌ எழுவாயை அறிய 


முடியும்‌. 


181 


(எ.கா) (தலைவி) முறுவல்‌ திறந்தன (நற்‌ 155-9); (நமக்கு) அலர்‌ எழுந்தன்று (குறுந்‌ 372-8) 
(நான்‌) இனிப்‌ பசந்தன்று (ஜங்‌ 144-3); (ந) சொல்லக்‌ கேட்டனை (கலி 135-16) 
(தலைவி) அழல்‌ தொடங்கினள்‌ (அகம்‌ 120-9) 

தோன்நாப்‌ பயனிலை வாக்கியம்‌ 


வாக்கியங்கள்‌ பயனிலை இன்றி வாக்கியத்திந்குரிய முழுப்‌ பொருளையும்‌ தருவது 


தோன்றாப்‌ பயனிலை வாக்கியங்கள்‌ எனப்படும்‌. 

(எ.கா) மீன்‌ எறிந்த உவகையர்‌ (நநீ 49-7); வெயில்‌ பொதிந்த தாமரை (குறுந்‌ 376-5) 
புணரி திளைக்கும்‌ துறைவன்‌ (ஐங்‌ 150-2); கோதை புனைந்த வழி (கலி 144-31) 
பறைஇ தளரும்‌ துறைவன்‌ (அகம்‌ 170-7) 

வினைமுற்றுகளின்‌ அமைப்புகளும்‌ வாக்கியப்‌ பிரிவுகளும்‌ 


வாக்கியங்களின்‌ பொருள்‌ அமைப்பைக்‌ கொண்டு அவந்றை மூன்று நிலைகளில்‌ 
பிரிக்கலாம்‌. 1. உண்மைத்‌ தன்மை வாக்கியம்‌; 2. தெரிநிலை வினைமுற்று வாக்கியம்‌; 


3. ஆற்றல்‌ உணர்த்தும்‌ வாக்கியம்‌ 
உண்மைத்‌ தன்மை வாக்கியம்‌ 


ஒரு செயலின்‌ முடிவான தன்மையைச்‌ சுட்டுவது உண்மைத்‌ தன்மை வாக்கியம்‌ 


எனப்படும்‌. 
(எ.கா) உலகம்‌ கூறுவது உண்டு ([நநீ 327-6); உண்மை நலன்‌ உண்டு (கலி 144-48) 
தெரிநிலை வினைமுற்று வாக்கியம்‌ 


கால உருபுகளை ஏற்று வரும்‌ வினைமுற்றுகளைக்‌ கொண்டவை தெரிநிலை 


வினைமுற்று வாக்கியங்கள்‌ எனப்படும்‌. 

(எ.கா) மெய்‌ கவின்‌ சிதையப்‌ பெயர்ந்தனன்‌ (நந 235-5) 
உப்பு விளை கழனிச்‌ சென்றனள்‌ (குறுந்‌ 269-6); 
நல்லோர்‌ நலம்‌ சிதைக்கும்‌ (ஐங்‌ 171-2) 
உரை கேட்புழி எல்லாம்‌ செல்வேன்‌ (கலி 146-31) 


உயிர்க்கும்‌ நோய்‌ ஆகின்று (அகம்‌ 140-15) 


182 


ஆற்றல்‌ உணர்த்தும்‌ வாக்கியம்‌ 


வாக்கியப்‌ பணபுகளின்‌ அமைப்பு நிலையில்‌ அவற்றின்‌ ஆற்றல்‌ உணர்த்தும்‌ 
தன்மையைக்‌ காணலாம்‌. அவற்றை, 1. ஏவல்‌ வாக்கியங்கள்‌; 2. வியங்கோள்‌ வாக்கியங்கள்‌; 


3. கட்டாய வினை வாக்கியங்கள்‌; 4. அனுமதி வாக்கியங்கள்‌ என வகைப்படுத்தப்பட்டூுள்ளன. 
ஏவல்‌ வாக்கியங்கள்‌ 
படர்க்கை இடத்திலுள்ளவர்‌ முன்னிலையாரைச்‌ செயல்‌ செய்யுமாறு கட்டளை இடுவது 
ஏவல்‌ ஆகும்‌. 
(எ.கா) நற்கு அறிந்தனை சென்‌்ம்‌ (நநீ 19-9); செல வியங்கொண்ம்‌ (குறுந்‌ 114-3) 
அன்னை உது காண்‌ (ஐங்‌ 101-4); ஞாயிற்றை நாடு என்றேன்‌ (கலி 146-29) 
சோந்தனை சென்‌்ம்‌ (அகம்‌ 350-11) 
வியங்கோள்‌ வாக்கியங்கள்‌ 


க, இயர்‌ என்னும்‌ வினை ஈறுகள்‌ பெற்று வரும்‌ வாக்கியங்கள்‌ வியங்கோள்‌ 


வாக்கியங்களாகும்‌. 

(எ.கா) நாணும்‌ விட்டேம்‌ அஸ்க (நநீ 15-10); வாராது அமையினும்‌ அமைக (குறுந்‌ 117-5) 
பசலையை நகுக நாம்‌ (ஐங்‌ 200-4); உற்று அறியாதாரோ நகுக (கலி 144-65) 
அன்னை அறியினும்‌ அறிக (அகம்‌ 110-1) 

கட்டாய வினை வாக்கியங்கள்‌ 


இவ்வமைப்பிலான வாக்கியங்களை, 1. கட்டாய வினை வாக்கியங்கள்‌; 2. வேண்டல்‌ 


வினை வாக்கியங்கள்‌ என இரு நிலைகளில்‌ பிரிக்கலாம்‌. 
கட்டாய வினை வாக்கியங்கள்‌ 


செயலைச்‌ செய்ய வேண்டும்‌ என காரணத்துடனும்‌, காரணமின்றியும்‌ கட்டாயப்படுத்தும்‌ 
தன்மையில்‌ அமையும்‌ வாக்கியங்கள்‌ கட்டாய வினை வாக்கியங்கள்‌ எனப்படும்‌. 
இவ்வமைப்பில்‌ வேண்டும்‌ என்னும்‌ வினை பண்புடைய வாக்கியங்கள்‌ மட்டுமே எடுத்துக்‌ 


கொள்ளப்பட்டூள்ளன. இவ்வாக்கியம்‌ ஐங்குறுநூற்றில்‌ இடம்பெறவில்லை. 
(எ.கா) நின்‌ நிலை நிறுத்தல்‌ வேண்டும்‌ (நநீ 338-5) 


எந்தையும்‌ கொடீஇயர்‌ வேண்டும்‌ (குறுந்‌ 51-5) 


183 


உறையொடு நின்றீயல்‌ வேண்டும்‌ (கலி 145-56) 
ஆங்கு பெயர்தல்‌ வேண்டும்‌ (அகம்‌ 110-8) 
வேண்டல்‌ வினை வாக்கியங்கள்‌ 


பணிவுடைமைத்‌ தன்மையிலான வாக்கியங்கள்‌ வேண்டல்‌ வினை வாக்கியங்கள்‌ 
எனப்படும்‌. இவை தொடரில்‌ அமையும்‌ எழுவாயின்‌ பணிவுத்‌ தன்மையை உணர்த்துவனவாகத்‌ 


திகழ்கின்றன. 
(எ.கா) சொல்‌ இனி மடந்தை என்றனன்‌ (நநீ 155-8); 

நயன்‌ உடைமையின்‌ வருதி (குறுந்‌ 324-4); 

ஆய்தொடி மடவரல்‌ வேண்டுதி (ஐங்‌ 196-2) 

நின்‌ உற்ற அல்லல்‌ உரை (கலி 144-10); ஊரீர கொள்ளீா (அகம்‌ 390-9) 
அனுமதி வாக்கியங்கள்‌ 


ஒருவர்‌ தம்‌ முன்னிலையில்‌ உள்ளாருக்குச்‌ செயல்‌ செய்வதந்கு அனுமதி வழங்குதல்‌ 


அனுமதி வாக்கியங்கள்‌ எனப்படும்‌. 

(எ.கா) அலர்‌ சுமந்து ஒழிக (நநீ 149-10); நீ ஆகியர்‌ எம்‌ கணவன்‌ (குறுந்‌ 49-4) 
நீ இனிது முயங்குமதி (ஐங்‌ 148-3); பெரும்‌ தேறுதல்‌ களைமதி (கலி 129-22) 
தோழி கூறுமதி நீயே (அகம்‌ 308-13) 

எதிரமறை வாக்கியங்கள்‌ 


உடன்பாட்டுக்கு எதிரான வாக்கியங்கள்‌ எதிர்மறை வாக்கியங்கள்‌ எனப்படுகின்றன. 
வினைமுற்றுகள்‌ காலம்‌ உணர்த்தும்‌ உருபுகளைப்‌ பெற்று வருமிடத்து அதற்கு மாறான 
எதிமறை உருபுகளைப்‌ பெற்றும்‌ வினையடிகளோடு எதிரமறைச்‌ சொல்லுருபான ஆத்‌ 


இணைந்தும்‌ குறிப்பு வினைமுற்றுகளான “அல்ல' , 'இல்லை' என்பன வாக்கியத்தில்‌ 


அமைந்தும்‌ எதிர்மறை வாக்கியங்கள்‌ உருவாகின்றன. இவ்வாக்கியங்கள்‌, 1. எதிர்மறை உருபு 
வாக்கியங்கள்‌; 2. தொடர்‌ எதிர்மறை வாக்கியங்கள்‌; 3. உண்மைத்‌ தன்மை எதிரமறை 


வாக்கியங்கள்‌ என மூன்று நிலைகளில்‌ அமைகின்றன. 
எதிரமறை உருபு வாக்கியங்கள்‌ 


வாக்கியத்தில்‌ அமையும்‌ வினைமுற்றுகளில்‌ வினையடியை அடுத்து எதிர்மறை 


உருபான - “ஆத்‌ இணைந்து எதிர்மறை வாக்கியங்கள்‌ உருவாகின்றன. 


184 


(எ.கா) திரை புணரியும்‌ பாடு ஓவாது (நநீ 335-2); இது மாண்டது என்னாது (குறுந்‌ 184-3) 
கூறுமதி தவறே (ஐங்‌ 176-4); சிறந்த தன்‌ நாணும்‌ நலனும்‌ நினையாது (கலி 145-1) 
மெல்கு இரை மிசையாது (அகம்‌ 290-5) 

தொடர்‌ எதிர்மறை வாக்கியங்கள்‌ 


இல்லை, அல்ல என்னும்‌ குறிப்பு வினைமுற்றுகள்‌ வாக்கியங்களில்‌ அமைந்து 
எதிரமறைத்‌ தன்மை உணர்த்துவது தொடர்‌ எதிரமறை வாக்கியம்‌ எனப்படும்‌. இவை 


எதிரமறை உருபு வாக்கியங்களைப்‌ போலன்றித்‌ தனித்து இயங்கும்‌ தன்மை உடையன. 
(எ.கா) நாம்‌ செய்தது ஒன்று இல்லை (நந 27-5); 
பொய்த்தல்‌ ஆன்றோர்க்கு இல்லை (குறுந்‌ 184-1) 
மலர்‌ இல்‌ மகளிர்‌ (ஐங்‌ 147-1); நெஞ்சத்துக்‌ குறுகிய கரி இல்லை (கலி 125-4) 
இவை நுமக்கு உரிய அல்ல (அகம்‌ 110-16) 
உண்மைத்‌ தன்மை எதிர்மறை வாக்கியங்கள்‌ 


எதிர்மறை வாக்கியங்களில்‌ அதன்‌ முழு அமைப்பைக்‌ கொண்டு இல்லை என்ற 


சொல்லால்‌ அமையும்‌ வாக்கியங்கள்‌ உண்மைத்‌ தன்மை வாக்கியங்கள்‌ எனப்படும்‌. 
(எ.கா) தமியை சேக்குவை அல்லை (நற்‌ 254-9) 

நான்‌ அது துணிகுவன்‌ அல்லன்‌ (குறுந்‌ 230-2) 

அருந்திற்‌ கடவுள்‌ அல்லன்‌ (ஐங்‌ 182-2) 

தீயினால்‌ சுடுதலோ இலர்மன்‌ (கலி 137-21) 

நின்‌ அல்லது பிறிது யாதும்‌ இலன்‌ (அகம்‌ 170-3) 
வினா வாக்கியங்கள்‌ 


ஆய்வுப்‌ பகுதியில்‌ வினா வாக்கியங்கள்‌ பல்வேறு அமைப்புகளில்‌ பயனாக்கப்‌ 
பட்டுள்ளமையைக்‌ காணலாம்‌. இவ்வகை வாக்கியங்கள்‌ வினா சொற்களையோ, வினா 
உருபுகளைக்‌ கொண்டோ அமைந்துள்ளன. குறிப்பாக வினாவாக்கியங்கள்‌ வினைப்‌ பொருளை 
உணர்த்தும்‌ பண்பின ஆயினும்‌ வினாச்‌ சொற்களின்‌ மாற்றுவடிவங்கள்‌ சிலவும்‌ அப்பொருள்‌ 


உணர்த்தும்‌ சொற்களும்‌ இடம்பெற்றுள்ளன. 


185 


“எ'வ்வென்‌ வினா வாக்கியங்கள்‌ 
இவ்வகை வாக்கியங்களில்‌ அடிநிலைக்கிளவி மிகுதியும்‌ ௭ என்பதாகும்‌. ௭, யா என்ற 
வினாப்‌ பெயரடிகளோடு பால்‌ காட்டும்‌ உருபுகளோ, ஒருமைப்‌ பன்மை உணர்த்தும்‌ 


உருபுகளோ இணைந்து எவ்வென்‌ வினாக்கள்‌ உருவாகின்றன. 
“எ” என்னும்‌ வினாப்‌ பெயா்‌ 
“எ என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ “எந்த என்னும்‌ வினாப்‌ பொருளைத்‌ தருகின்றது. 
(எ.கா) எயப்பிறந்த எரிபோல எவ்வாயும்‌ (கலி 150-2) 
பிற பாடப்பகுதியில்‌ இவ்வமைப்பு இடம்பெறவில்லை. 
“எங்கு” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 


இவ்வினாப்‌ பெயர்‌ வாக்கியங்களில்‌ இடச்சுட்டூு பொருண்மையை உணீர்த்துவதாய்‌ 


அமையும்‌. (௭.கா) எங்கும்‌ தெரிந்து அது கொள்வேன்‌ (கலி 144-16) 
பிற பகுதிகளில்‌ இல்லை. 
“எவன என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
ஆண்பாலைக்‌ குறிக்கும்‌ இவ்வினாப்‌ பெயர்‌ காரணம்‌ அறியும்‌ பொருட்டு வருகின்றது. 
(எ.கா) எமக்கு நலன்‌ எவனோ [நற்‌ 45-8); அம்பல்‌ ௮..து எவனோ (குறுந்‌ 175-7) 
யான்‌ எவன்‌ செய்கோ (ஐங்‌ 133-1); அ..து எவன்‌ கொல்லோ (கலி 134-18) 
சிறுகுடித்‌ தங்கின்‌ மற்று எவன்‌ (அகம்‌ 290-11) 
“என்ன” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
காரணம்‌ அறியும்‌ பொருட்டு இவ்வினா வருகிறது. 
(எ.கா) என்ன மகன்‌ கொல்‌ (நநீ 94-7); யான்‌ பெயர்க என்ன (அகம்‌ 110-23) 
பிற பகுதியில்‌ இவ்வுருபு இல்லை. 
“எற்று' என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
இது என்ன என்பதன்‌ மாற்று வடிவமாக நந்றிணையில்‌ மட்டும்‌ வருகிறது. 


(எ.கா) எற்று ஆவது கொல்‌ (நற்‌ 239-12) 


186 


“என” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 


இவ்வினாப்‌ பெயர்‌ என்ன என்பதன்‌ மாற்று வடிவமாக வருகிறது. இது 
குறுந்தொகையில்‌ இடம்பெறவில்லை. 


(எ.கா) என்‌ என்‌ நிலையும்‌ கொல்‌ (நநீ 349-10); என்‌ செய பசக்கும்‌ (ஜங்‌ 169-5) 
எல்லீரும்‌ என்‌ செய்தீர்‌ (கலி 142-14); யான்‌ என்‌ செய்கோ (அகம்‌ 50-14) 
“என்னை” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
என்ன என்பதன்‌ மாற்று வடிவமான இவ்வினா கலித்தொகையில்‌ மட்டுமே உள்ளது. 
(எ.கா) வறந்து என்னை செய்தியோ (கலி 145-20) 
“எனைத்து” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 


யாது என்னும்‌ பொருள்‌ தரும்‌ வகையில்‌ அமையும்‌ இவ்வினா கலித்தொகையில்‌ 


மட்டும்‌ உள்ளது. 
(எ.கா) எனைத்து ஒன்றும்‌ தீது இன்மை (கலி 143-21) 
எனைத்து ஒன்றும்‌ என்‌ உயிர்‌ காவாதது (கலி 143-5) 
“யாஅர்‌” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
யார்‌ என்பதன்‌ மாந்று வடிவமான இது அகநானூற்றில்‌ மட்டும்‌ வருகின்றது. 
(எ.கா) வாராதோர்‌ நமக்கு யாஅர்‌ (அகம்‌ 50-8) 
“யாங்கு” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
எங்கு, எவ்வாறு, எப்படி, என்ன, என்னும்‌ பொருளால்‌ அமைகின்றது. 
(எ.கா) யாங்கு ஆகின்று கொல்‌ பசப்பே (நந 388-2); அலர்‌ யாங்கு ஒழிவ (குறுந்‌ 311-1) 
யாங்கு ஆவது கொல்‌ (கலி 137-26) 
பிற பகுதியில்‌ இல்லை. 
“யாங்ஙனம” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
எப்படி என்னும்‌ பொருள்பட வருகின்றது. 


(எ.கா) யாங்ஙனம்‌ விடுமோ (நற்‌ 338-6); யான்‌ யாங்ஙனம்‌ மொழிகோ (அகம்‌ 90-8) 


187 
பிற பாடப்பகுதியில்‌ இடம்பெறவில்லை. 


“யாண்டு” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
எங்கு என்னும்‌ பொருள்பட வருகிறது. 

(எ.கா) எந்தை யாண்டு உளன்‌ கொல்‌ (குறுந்‌ 325-4) 
யாண்டும்‌ உடையேன்‌ இசை (கலி 143-48) 

பிற பாடப்பகுதியில்‌ இடம்பெறவில்லை. 

“யார்‌” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
இது அறிதல்‌ பொருட்டு வாக்கியத்தில்‌ இடம்பெறுகின்றது. 

(எ.கா) யார்க்கு நொந்து உரைக்கோ (நநீ 211-1); யார்‌ அணங்குற்றனை (குறுந்‌ 163-1) 
அணங்கு உற்நனை யார்‌ (கலி 144-6) 

பிற பாடப்பகுதியில்‌ இடம்பெறவில்லை. 

“யாவர்‌” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 


யார்‌ என்பதன்‌ மாற்று வடிவமான  இவ்வினா பலஸ்பாலை உணர்த்துவதாக 
கலித்தொகையில்‌ மட்டும்‌ வருகிறது. 


(எ.கா) யாவரும்‌ தன்‌ குரல்‌ கேட்ப (கலி 142-9) 


“யாவது” என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
எப்படி என்ற பொருள்பட நந்நறிணை, அகநானூற்றில்‌ மட்டும்‌ வருகின்றது. 


(எ.கா) யான்‌ மறைத்தல்‌ யாவது (நற்‌ 72-4); மனை புகழ்ந்த கிளவியன்‌ யாவது (அகம்‌ 250-8) 


“யாது' என்னும்‌ வினாப்‌ பெயர்‌ 
யாது என்னும்‌ பொருள்படவே அமைந்துள்ளது. 


(எ.கா) யாது கொல்‌ நிலையே (நற்‌ 19-11); யாது செய்வாம்கொல்‌ (குறுந்‌ 197-2) 


யாது என்‌ பிழைப்பு (கலி 128-20); ஊர்‌ யாது (அகம்‌ 380-2) 


ஐங்குறுநூற்றில்‌ இடம்பெறவில்லை. 


188 


£ஆ”வென்‌ வினா அல்லது விகுதி வினாக்கள்‌ 


விகுதி நிலையில்‌ வினாப்‌ பொருண்மையை உணர்த்தும்‌ தன்மையில்‌ வினா உருபுகள்‌ 


காணப்படுகின்றன. 


ஆ?” - என்னும்‌ வினா 


இவ்வினா வாக்கிய அமைப்பு ஆம்‌, இல்லை என்னும்‌ பொருண்மைகளோடு கூடிய 


விடையைத்‌ தரும்‌ பண்பினதாகக்‌ கலித்தொகையில்‌ மட்டும்‌ வருகிறது. 

(எ.கா) எறி வளி பாகனா (கலி 135-2) 

“ஓ” - என்னும்‌ வினா 
இவ்வினாவும்‌ விடை தரும்‌ பாங்குடையது. 

(எ.கா) எல்லி வந்தன்றோ (நற்‌ 191-6); அறியல்‌ கொல்லோ (குறுந்‌ 290-2) 
ஆங்கும்‌ ஆக்குமோ (ஐங்‌ 110-4); அயர்ப்பிய வந்தாரோ (கலி 120-15) 
பெருமை என்பது கெடுமோ (அகம்‌ 30-12) 

செய்வினை வாக்கியங்கள்‌ 


இவ்வமைப்பில்‌ எழுவாய்‌ வேற்றுமை முதல்‌ எட்டாம்‌ வேற்றுமை உருபுகள்‌ 


பெயர்களுடன்‌ இணைந்து ஏற்படும்‌ மாற்றக்‌ கூறுகள்‌ விளக்கப்படுகின்றன. 
முதல்‌ வேற்றுமை (Nominative Case) 


எழுவாய்‌ வேற்றுமை எனப்படும்‌ முதல்‌ வேற்றுமைக்குத்‌ தனி உருபுகள்‌ இல்லை. 


வாக்கிய அமைப்பு நிலையில்‌ எழுவாய்‌ வேற்றுமை எழுவாய்‌, பயனிலை என்ற முறையில்‌ 


அமைகிறது. 
(எ.கா) நீ உணர்ந்தனை (நற்‌ 91-1); கழனிச்‌ சென்றனள்‌ (குறுந்‌ 269-6) 
அலர்‌ ஆகின்று (ஐங்‌ 132-3); ஒன்று அறிவுறுப்பேன்‌ (கலி 139-4) 


நோய்‌ ஆகின்று (140-15) 


இரண்டாம்‌ வேற்றுமை - ஐ (Objective Case) 


[17 


இதனைச்‌ செயப்படுபொருள்‌ வேற்றுமை என்பர்‌. இவ்வேற்றுமை அடையப்படு 
பொருள்‌, உடைமைப்‌ பொருள்‌, அழிக்கப்படுபொருள்‌, ஆக்கப்படுபொருள்‌, நீக்கப்படுபொருள்‌ 


என்னும்‌ ஆறு பொருள்களில்‌ வரும்‌ என்பது தொல்காப்பியர்‌ கருத்து”.” 


189 


(எ.கா) அணங்குநரை அறியாதோன்‌ (நற்‌ 94-9); என்‌ கணவனை யார்‌ ஆகியர்‌ (குறுந்‌ 49-4) 
பசலையை நகுக (ஜங்‌ 200-4); உண்டானைக்‌ கெடுத்தான்‌ (கலி 146-7) 
துறைவனை நீயே சொல்லல்‌ (அகம்‌ 170-7) 

மூன்றாம்‌ வேற்றுமை (Instrumental Case) 


இவ்வேற்றுமை 1. கருவி, 2. கருத்தா, 3. உடனிகழ்ச்சி என்ற மூன்று நிலைகளில்‌ 
அமைகிறது. இதன்‌ உருபுகளாக - ஆல்‌, - ஆன்‌, - ஓடு, - ஓடு, - உடன்‌ என்பன 


காணப்படுகின்றன. 
கருவி வேற்றுமை 


இதன்‌ உருபுகளாக - “ஆல்‌, - 'ஆன்‌' என்பன அமைகின்றன. இங்கு வாக்கியங்கள்‌ 


செயல்‌ நடைபெறுவதற்குரிய கருவிகளாகத்‌ திகழ்கின்றன. 
(எ.கா) நிலவு விரிந்தன்றால்‌ கானலானே (நநீ 11-9) 
இன்னீர்‌ ஆகலோ இனிதால்‌ எனின்‌ இவள்‌ (நநீ 223-5) 
இரவினானும்‌ துயில்‌ அறியேன்‌ (ஜங்‌ 172-4) 
பேதமையால்‌ பெருந்தகை கெழுமி (குறுந்‌ 230-3) 
அன்பினால்‌ பிணித்து (கலி 137-18); அழலால்‌ தெளித்து (கலி 144-44) 
அதனால்‌ குன்றின்‌ தோன்று குவவு மணல்‌ (அகம்‌ 310-0,10) 
துறையும்‌ துஞ்சாது கங்குலானே (அகம்‌ 250-14) 
குறுந்தொகை, ஐங்குறுநூறு ஆகியவற்றில்‌ ஆல்‌ உருபு இல்லை. 
கருத்தா பொருள்‌ வேற்றுமை 


கருத்தாப்‌ பொருள்‌ வேற்றுமை உயர்திணையைக்‌ குறிப்பதாக அமைகின்றது. இதன்‌ 


உருபாக - “ஓடூு' வருகின்றது. 
(எ.கா) நம்மோடு ஆடி (நற்‌ 96-5); தண்ணம்‌ துறைவனோடு கண்‌ மாறின்றே (குறுந்‌ 125-7) 


மையல்‌ கொள்‌ நெஞ்சோடு (கலி 134-21) 


190 


உடனிகழ்ச்சி வேற்றுமை 


செயல்கள்‌ ஒருங்கு நிகழ்வது உடனிகழ்ச்சி எனப்படும்‌. இதன்‌ உருபுகளாக ஓடு, 


உடன்‌, ஒடு என்பன இடம்‌ பெறுகின்றன. 

(எ.கா) துணையோடு ஆடி (நந்‌ 96-5); தண்ணம்‌ துறைவனோடு (குறுந்‌ 125-7) 
நம்மோடு ஆடிய தண்ணம்‌ துறைவன்‌ (ஐங்‌ 115-2); மாதர்‌ மகளிரோடு (கலி 122-18) 
இறவோடு இனமீன்‌ செறிக்கும்‌ (அகம்‌ 220-17); 
நும்மொடு புரைவதோ (நற்‌ 45-11); அவனொடு மொழிமே (குறுந்‌ 51-6) 
ஓதமொடு பெயரும்‌ துறைவன்‌ (ஐங்‌ 155-4; உறையொடு வைகிய போது (கலி 129-9) 
ஆயமொடு ஆடி (அகம்‌ 20-8); 
கிளையுடன்‌ குழீஇ (நற்‌ 207-7); கடல்‌ உடக்‌ ஆடியும்‌ (குறுந்‌ 294-1); 
ஒருங்குடன்‌ இம்மென (கலி 123-3); உப்புடன்‌ உழந்தும்‌ (அகம்‌ 280-8) 

உடன்‌ உருபு ஐங்குறுநூற்றில்‌ இடம்‌ பெறவில்லை. 

நான்காம்‌ வேற்றுமை (Dative Case) 


இவ்வேற்றுமை கொடைப்‌ பொருள்‌ வேற்றுமை எனவும்‌ அழைக்கப்படுகின்றது. இதன்‌ 


உருபாக -'கு', மாற்று உருபாக - “அக்கு, க்கு என்பன இடம்பெறுகின்றன. 

(எ.கா) உறு வினைக்கு அசாவா உலைவு [நநீ 363-4; இதற்கு இது மாண்டது (குறுந்‌ 184-3) 
நீ உரைத்தற்கு உரியை (ஐங்‌ 140-1); மகற்குக்‌ கரை நின்றார்‌ (கலி 140-25) 
தூவற்கு எதிரிய மீன்‌ (அகம்‌ 10-1) 
எமக்கு நலன்‌ எவனோ (நற்‌ 45-8); எமக்கு நயந்து அருளினை (ஐங்‌ 175-1) 
நுமக்கு அறனுமார்‌ அதுவே (கலி 140-34); நுமக்கு உரிய அல்ல (அகம்‌ 110-16) 
யார்க்கு நொந்து உரைகோ (நநீ 211-1) 
அறிகரி பொய்த்தல்‌ ஆன்றோர்க்கு இல்லை (குறுந்‌ 184-1) 
தொடலைக்கு உற்ற சிறு பூவினர்‌ (ஐங்‌ 187-5) 


ஒந்கத்துள்‌ உதவியார்க்கு உதவாதான்‌ (கலி 149-7) 


191 


பல்‌ மாண்‌ பேதைக்கு ஒழிந்தது (அகம்‌ 390-17) 

குறுந்தொகையில்‌ - “அக்கு' இடம்பெறவில்லை. 

ஐந்தாம்‌ வேற்றுமை (Ablative Case) 
இது ஒப்புப்‌ பொருளை உணர்த்தும்‌ இவ்வேற்றுமைக்குரிய உருபு - “இல்‌, - 'இன்‌' 

ஆகும்‌. 

(எ.கா) தீ விளக்கில்‌ செம்மலும்‌ உடைத்தே (நநீ 175-4) 
கடலில்‌ பரிக்கும்‌ துறைவன்‌ (குறுந்‌ 400-4) 
மணியில்‌ பொந்பத்‌ தோன்றும்‌ (ஐங்‌ 189-2) 
துன்பத்தில்‌ துணையாய மடல்‌ (கலி 138-27) 
மருங்கில்‌ படர்தரும்‌ துறைவன்‌ (அகம்‌ 210-6) 
கலி கெழு மறுகின்‌ விழவு (நற்‌ 348-6) 
எருத்தின்‌ கமழும்‌ துறைவன்‌ (குறுந்‌ 117-4) 
நோயின்‌ கழீஇய நெஞ்சம்‌ (கலி 122-22) 
உப்பு நொடை நெல்லின்‌ மூரல்‌ வெண்‌ சோறு (அகம்‌ 60-4) 

ஆறாம்‌ வேற்றுமை (Possessive Case) 
உடமைப்‌ பொருள்‌ வேற்றுமைக்குரிய இதன்‌ உருபு - 'அது' ஆகும்‌. 

(எ.கா) புன்னையது நலனே (நநீ 172-5); திரையது பறை தபு நாரை (குறுந்‌ 128-1) 
கடற்‌ கரையது சிறு வெண்‌ காக்கை (ஐங்‌ 1661); தகையது தெண்கடல்‌ (கலி 121-1) 
குணாஅது பெருங்கடல்‌ (அகம்‌ 92-9) 

ஏழாம்‌ வேற்றுமை - கண்‌ (Locative Case) 


இடப்பொருள்‌ வேற்றுமை எனப்படும்‌ இவ்வேற்றுமை கலித்தொகையில்‌ மட்டும்‌ 


உள்ளது. (எ.கா) நோய்‌ செய்தான்கண்‌ சென்றாய்‌ (கலி 123-7) 
எட்டாம்‌ வேற்றுமை (Vocative Case) 


இது விளி வேற்றுமை எனப்படும்‌ இவ்வேற்றுமைக்கென்று தனி உருபுகள்‌ இல்லை. 


192 


(எ.கா) என்‌ அவலம்‌ உறு நெஞ்செ (நற்‌ 348-14); நோம்‌ என்‌ நெஞ்சே (குறுந்‌ 4-1) 
இறைஞ்சி நின்றோளே (ஐங்‌ 197-2); நோய்‌ செய்தான்க௧ண்‌ சென்றாய்‌ (கலி 123-7) 
பணைத்தோள்‌ மட நல்லீரே (அகம்‌ 110-10) 

வியப்பு வாக்கியங்கள்‌ 


உணர்ச்சிக்குரிய களன்கள்‌ அமையும்‌ பாங்கில்‌ வியப்பு வாக்கியங்கள்‌ தோன்றுகின்றன 


எனலாம்‌. (௭.கா) செல நின்றநீமோ (நற்‌ 45-10); உரவுநீர்‌ சேர்ப்ப (குறுந்‌ 397-3) 
இன்னது ஆகுதல்‌ கொடிதே (ஐங்‌ 117-1); ஓஓ! அழிதகப்‌ பாராதே (கலி 142-13) 
வளை மேய்‌ பரப்ப (அகம்‌ 200-7) 

தொகுப்புரை 


ஒவ்வொரு பாடப்‌ பகுதியில்‌ ஒரு சான்று கொடுக்கப்பட்டூுத்‌  தனிவாக்கியம்‌ 
விளக்கப்பட்டூுள்ளது. இதனை உடன்படு வாக்கியம்‌, எதிரமறை வாக்கியம்‌, வினா வாக்கியம்‌, 
செய்வினை வாக்கியம்‌, வியப்பு வாக்கியம்‌ என ஐந்தாகப்‌ பிரித்துத்‌ தரப்பட்டூள்ளன. 
எதிரமறைவாக்கியங்கள்‌ எதிர்மறை உருபு, தொடர்‌ எதிர்மறை, உண்மைத்‌ தன்மை எதிர்மறை 
வாக்கியங்கள்‌ என மூன்றாகப்‌ பிரித்து விளக்கப்பட்டூள்ளன. வினா வாக்கியங்கள்‌ எவ்வென்‌ 


வினா, ஆவென்‌ வினா என இரண்டு வகையாகப்‌ பகுக்கப்பட்டள்ளன. செய்வினை 


வாக்கியங்களில்‌ முதல்‌ வேற்றுமையிலிருந்து எட்டாம்‌ வேற்றுமை வரையிலானவற்றிந்கு 


விளக்கம்‌ தரப்பட்டுள்ளது. 


193 
இயல்‌ குறிப்பு 
1. கி.கருணாகரன்‌. வ.ஜெயா., மொழியியல்‌. ப.109. 
2. ச.அகத்தியலிங்கம்‌. தமிழ்மொழி அமைப்பியல்‌. ப.277. 


3. தொல்‌.சொல்.சூ11. 


இயல்‌ நான்கு 
நடையியல்‌ 


(Stylistics) 


195 


முன்னுரை 


உ நடை பந்றிய இலக்கண நூலார்‌ கருத்துக்கள்‌ 
உ புள்ளி நடையியல்‌ 

“& ஓஒலிக்கோலம்‌ 

உ ஒலிகளின்‌ வருகை 

உ உயிர்களின்‌ வருகை 

உ மெய்களின்‌ வருகை 
மெய்ம்மயக்கம்‌ 

சொற்களின்‌ அசை அமைப்பு 
புணர்ச்சி 

மோனை 

எதுகை 

இயைபு 

இரட்டைத்தொடை 

முரண்‌ 


வண்ணம்‌ 


VY VY VY ¥Y வ Y¥V YOY OY OY 


*, 


* 
*e 


சொந்கோலம்‌ 
அடுக்குத்‌ தொடர்‌ 
அரிய சொல்லாட்சி 
ஒருபொருட்‌ பன்மொழி 
ஒலிக்குறிப்பு 

சாரியை 

இருவடிவச்‌ சொற்கள்‌ 
மூவிடப்‌ பெயர்கள்‌ 
வினையெச்சம்‌ 
பெயரெச்சம்‌ 
தொழிற்பெயர்‌ 
வினைமுந்று 
வினையாலணையும்‌ பெயர்‌ 


வேற்றுமை உருபுகள்‌ 


ந னது அது னது. அது அது, அது, அது, அது, அது, அது, அது, அது, அத்‌ 


அடை சொற்கள்‌ 


தொகுப்புரை 


196 


முன்னுரை 

ஒரு படைப்பாளியின்‌ படைப்பில்‌ பயனாக்கப்பட்டூுள்ள மொழிநடை விருப்பக்கூறுகளை 
இனங்காண்பதற்குப்‌ பயனாகும்‌ நடையியல்‌ (Stylistic) ஆய்வும்‌ அதனோடு தொடர்புடைய 
புள்ளி நடையியல்‌ (Stylostatistic) ஆய்வும்‌ மொழியியரால்‌ மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற 
சமுதாய மொழியியல்‌ அணுகுமுறையின்‌ பாற்பட்ட குறிப்பிடத்தக்க ஆய்வாகும்‌. 

திறனாய்வு நோக்கில்‌ இலக்கியத்தை உணரவும்‌, உணர்த்தவும்‌ பயன்படுகின்ற 
மொழியியல்‌ வழியிலான அணுகுமுறை நடையியல்‌ (Stylistic) என்றும்‌, மொழித்திறனாய்வு 
(Linguistic Criticisism)aன்றும்‌ கூறப்படுகின்றது. எனவே நடையியல்‌ என்பது இலக்கியத்தின்‌ 
மொழியமைப்பானது இவ்விலக்கியத்தின்‌ பண்புகளுக்குப்‌ காரணியாவும்‌, இனங்காட்டியாகவும்‌ 
அமையக்‌ கூடியது என்பதைக்‌ கருதுகோளாகக்‌ கொண்டுள்ளது' எனலாம்‌. 


நடை பந்றிய இலக்கண நூலார்‌ கருத்துக்கள்‌ 


தொல்காப்பியம்‌, தண்டியலங்காரம்‌ போன்ற நூற்களில்‌ நடை பற்றிய கருத்துக்களும்‌ 


கோட்பாடுகளும்‌ ஆங்காங்கே சுட்டப்பட்டூள்ளன. 


தொல்காப்பியம்‌ செய்யுளியல்‌ பகுதியில்‌ நான்கு வகையான நடைகளைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறது, 
“ பாட்டிடை வைத்த குறிப்பினானும்‌ 
பாவின்று எழுந்த கிளவியானும்‌ 
பொருள்‌ மரபு இல்லாப்‌ பொய்ம்‌ மொழியானும்‌ 
பொருளோடு புணர்ந்த நகை மொழியானும்‌ என்னு 
உரைவகை நடையே நான்கு என மொழிப (தொல்‌.சொல்‌.சூ.475) எனவும்‌, 
“ ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை 


வெண்பா நடைத்தே கலி ” (தொல்‌.சொல்‌.சூ.413) 


எனவும்‌ பாக்களின்‌ நடை குறித்தமைந்த செய்திகளை அறியலாம்‌. மேலும்‌ 1. வண்ணம்‌, 
2. பத்து வகை அழகு, 3. பத்து வகைக்‌ குற்றம்‌, 4. முப்பத்திரண்டு வகை உத்தி 
ஆகியனவும்‌ நடைபற்றியனவாகும்‌. 


தண்டியலங்காரம்‌ குறிப்பிடும்‌ நாந்பொருள்‌ பயக்கும்‌ நடை என்பதும்‌ இரு வேறுபட்ட 


நடையமைப்பினைச்‌ சுட்டும்‌. 


197 


“ செறிவே தெளிவே சமநிலை இன்பம்‌ 
ஒழுகிசை உதாரம்‌ உய்த்தலில்‌ பொருண்மை 
காந்தம்‌ வலியே சமாதி என்றாங்கு 
ஆய்ந்த ஈர்ஜங்‌ குணனும்‌ உயிரா 
வாய்ந்த என்ப வைதருப்‌ பம்மே (தண்டி 14) 

என்பதும்‌ நடை பற்றிய கூறுகளாகும்‌. 
புள்ளி நடையியல்‌ 


நடையியல்‌ மொழி ஆய்வில்‌ நடையியல்‌ கூறுகள்‌, புள்ளி நடையியல்‌ மற்றும்‌ 
உத்திகள்‌ பற்றிய ஆய்வு இலக்கண, மொழி ஆய்வுகளில்‌ ஒரு வகைப்‌ புதுமைப்‌ 
பரிமாணத்தைத்‌ தோற்றுவித்துள்ளது. மொழியியல்‌ கோட்பாடுகளும்‌, இலக்கியத்‌ திறனாய்வுக்‌ 
கோட்பாடுகளும்‌ கலந்த சூழலில்‌ ஒரு குறிப்பிட்ட படைப்பாளியை இனங்காண்பதந்கும்‌ 
தனித்தன்மைகளை உணீர்த்துவதந்கும்‌ நடையியலார்‌ பின்பற்றும்‌ புள்ளி நடையியல்‌ ஆய்வு 
இன்று பயன்படுகின்றது”. 


தனிப்பட்ட ஒரு படைப்பாளியின்‌ மொழி ஆளுமையை அறிவதற்குப்‌ பயன்படுகின்ற 
இவ்வாய்வில்‌ நடையியல்‌ கூறுகளை, 1. ஒலி நிலை; 2. சொல்‌ நிலை என்ந நிலைகளில்‌ 
வகைப்படுத்தி ஆய்வுச்‌ செய்யப்படுகிறது. குறிப்பாக எழுத்து நிலை (ஒலிக்‌ கோலங்கள்‌ 
(Sound textute)), சொல்‌ நிலை (சொற்கோலங்கள்‌ (Word texture)) இவற்றின்‌ 
அடிப்படையிலான புள்ளி நடையியல்‌ (Stylostatistics) அணுகுமுறை 


மேந்கொள்ளப்பட்டூள்ளது. 
1. ஓலி நிலை - ஒலிக்கோலம்‌ 


எழுத்து நிலையில்‌ படைப்பாளி விரும்பிப்‌ பயன்படுத்தும்‌ ஒலிநிலை உத்திகளாக 
ஒலிகளின்‌ வருகை, மெய்ம்மயக்கம்‌, அசை அமைப்பு, மோனை, எதுகை, இயைபு, முரண்‌, 


வண்ணம்‌ ஆகியன ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. 
ஓலிகளின்‌ வருகை 
உயிர்‌ ஒலியன்களின்‌ வருகை 


உ தனித்த மெய்களின்‌ முன்‌ அகரத்தின்‌ வருகை மிகுதி; ஓகரத்தின்‌ வருகை குறைவு. 

உ இரட்டித்த மெய்களின்‌ முன்‌ அ, உ, ௭ இவற்றின்‌ வருகை மிகுதி; இ, ஒ வருகை 
குறைவு. 

* தனித்த மெய்களின்‌ முன்‌ ஆ மிகுதி; ஏ குறைவு. 


VY VY YY VY VY OY OY 


198 


இரட்டித்த மெய்களின்‌ முன்‌ ஆ, ஊ மிகுதி; ஓ குறைவு. 

மொழியிடையில்‌ தனித்த மெய்களின்‌ முன்‌ அ மிகுதி; ஓ குறைவு. 
இரட்டித்த மெய்களின்‌ முன்‌ ௭ மிகுதி; இ, ஒ இவற்றின்‌ வருகை குறைவு. 
தனித்த மெய்களின்‌ முன்‌ ஆ, ஓ வருகை மிகுதி.; ஈ குறைவு. 

இரட்டித்த மெய்களின்‌ முன்‌ ஆ மிகுதி; ஏ குறைவு. 

தனித்த மெய்களின்‌ பின்‌ ௮ மிகுதி; ஓஒ குறைவு. 


இரட்டித்த மெய்களின்‌ பின்‌ அ, இ வருகை மிகுதி; ஓ வின்‌ வருகை குறைவு. 


தனித்த, இரட்டித்த மெய்களின்‌ பின்‌ ஆ மிகுதி; ஊ குறைவு. 


மொழியிறுதியில்‌ தனித்த, இரட்டித்த மெய்களின்‌ பின்‌ அ வருகை மிகுதி; உ குறைவு. 
௭, ஓ என்பன இடம்பெறவில்லை. 

தனித்த மெய்களின்‌ பின்‌ ஆ மிகை; ஊ குறைவு 

இரட்டித்த மெய்களின்‌ பின்‌ ஆ மிகை; ஈ, ஊ, ஏ, ஓ இவை இடம்பெறவில்லை. 


மெய்யொலிகளின்‌ வருகை 


மொழிமுதல்‌ 


> 
> 
> 
> 


க்‌, ச்‌, க்‌, ப்‌ எனும்‌ தனித்த வெடிப்பொலி அனைத்து உயிர்களுடனும்‌ வருகின்றது. 
ந்‌, ம்‌ என்னும்‌ மூக்கொலியின்‌ வருகை மிகுதி; ஞ்‌ வருகை குறைவு. 

மருங்கொலி, வருடொலி என்பன மொழி முதலில்‌ இடம்பெறவில்லை. 

வ்‌ அரைவுயிர வருகை மிகுதி; ய்‌ வருகை குறைவு. 


மொழியிடை வருகை 


Y 


VY VY Y¥Y YY 


த்‌, நீ தனித்த வெடிப்பொலிகளின்‌ முன்‌ உயிர்களின்‌ வருகை மிகை; ச்‌ குறைவு. 
தனித்த வெடிப்பொலிகளின்‌ பின்‌ ட்‌ மிகை. க்‌, ச்‌ குறைவு; ப்‌ இடம்பெறவில்லை. 
இரட்டித்த வெடிப்பொலியின்‌ முன்‌ ட்ட்‌, நீந்‌ உயிர்களுடன்‌ வருகை மிகை; ச்ச்‌ 
குறைவு. 


இரட்டித்த வெடிப்பொலியின்‌ பின்‌ க்க்‌ உயிர்களுடன்‌ மிகுதி; ச்ச்‌ குறைவு. 

தனித்த மூக்கொலி முன்‌ ண்‌ உயிர்களுடன்‌ மிகை; ஞ்‌ குறைவு; ங்‌ இடம்பெறவில்லை. 
தனித்த மூக்கொலி பின்‌ ண்‌, ந்‌ உயிர்களுடன்‌ மிகை; ஞ்‌ குறைவு. 

உயிர்ககளின்‌ முன்வரும்‌ இரட்டித்த மூக்கொலிகளில்‌ ன்ன்‌ மிகுதி; ங்ங்‌, ஞ்ஞ்‌ குறைவு. 
உயிர்களின்‌ பின்வரும்‌ இரட்டித்த மூக்கொலிகளில்‌ ண்ண்‌, ன்ன்‌ மிகுதி; ங்ங்‌ குறைவு; 
ஞ்ஞ்்‌, ம்ம்‌ இடம்பெறவில்லை. 

உயிர்களின்‌ முன்வரும்‌ தனித்த மருங்கொலிகளில்‌ ல்்‌,ழ்‌ வருகை மிகுதி; ள்‌ வருகை 
குறைவு 

உயிர்களின்‌ பின்வரும்‌ தனித்த மருங்கொலிகளில்‌ ழ்‌ வருகை மிகுதி; ல்‌ வருகை 


vY 


மொழியிறுதி 


> 


> 
> 
> 


உயிர்களி 


உள்ளன. 


உயிர்களி 


இடம்பெற 
உயிர்களி 


வருெ 


வருகை 


உயிர்களி 


மெய்ம்மயக்கம்‌ 


வில்லை. 


வில்லை. 


; ம்ம்‌ இடம்பெறவில்லை. 


ன்‌ பின்‌ வரும்‌ மூக்கொலிகளில்‌ ன்‌ மிகுதி; ண்‌,ம்‌ குறைவு; 


ன்‌ பின்‌ மருங்கொலிகளில்‌ ல்‌ மிகுதி; ள்‌ குறைவு. 
டாலிகளின்‌ வருகை மொழியிறுதியில்‌ மிகுதி. 
ன்‌ பின்‌ அரைவுயிர்களில்‌ ய்‌ மிகுதி; வ் குறைவு. 


ன்‌ முன்வரும்‌ தனித்த அரைவுயிர்களில்‌ வ்‌ மிகுதி; ய்‌ குறைவு. 
ன்‌ பின்வரும்‌ தனித்த அரைவுயிர்களில்‌ ய்‌ மிகுதி; வ் குறைவு. 


நிலை (C1C2, C1C2C2, C1C2C3) வருகைகளின்‌ எண்ணிக்கையைப்‌ பட்டியலில்‌ காணலாம்‌. 


199 


ன்‌ முன்‌, பின்‌ வரும்‌ இரட்டித்த மருங்கொலிகளில்‌ ல்ல்‌ மிகுதி; ள்ள்‌ 


ன்‌ முன்‌, பின்‌ வரும்‌ வருடொலி தனித்து மிகுதியாக உள்ளது. இரட்டித்து 


ன்‌ முன்‌, பின்‌ வரும்‌ இரட்டித்த அரைவுயிர்கள்‌ குறைந்த அளவிலேயே 


ஓலியன்‌ வருகை நிலையில்‌ மெய்மயக்க அமைப்பில்‌ உடனிலை (C1401), வேற்று 


C11 பிரிவு 

மெய்‌ க்‌ (ச்‌ |ட்‌ த்‌ |ப்‌ நீ ங்‌ ஞ்ண்‌ ன்‌ [ல்‌ ள்‌ [வ்‌ ய்‌ 
யிணை |க்‌ (ச்‌ ட்‌ |த்‌ |ப்‌ நீ [ங்‌ 'ஞ்[ண்‌ ன்‌ ல்‌ ள்‌ வ்‌ 
எண்ணி | 150 | 8 | 105 | 191 | 133 | 108 | 1 1 32 13 | 46 | 96 | 42 | 10 |! i1l 
க்கை 

C1C2 பிரிவு 


இவற்றின்‌ வருகையைப்‌ பின்‌ வரும்‌ ஐந்து பட்டியல்களில்‌ காணலாம்‌. 


வெடிப்பொலி 


| மெய்யிணை | ட்க்‌ 


ட்ச ட்ப | ்க்‌ 


| எண்ணிக்கை | 10 


1 E [2 


மூக்கொலி 


200 


மெய்யினை 


எண்ணிக்கை 


73 


9 | 2௦9 


123 


மருங்கொலிகள்‌ 


மெய்‌ 


யிணை 


ல்க்‌ 


ல்ச்‌ | ல்ப்‌ | ல்வ்‌ 


ழ்க்‌ | ழ்ச்‌ 


ம்த்‌ | ம்ந்‌ 


ழ்ப்‌ | ம்ம்‌ | ழ்வ்‌ 


ள்க்‌ 


ள்த்‌ |ள்ப்‌ | ள்வ்‌ 


42 


10 


C1C2C2 பிரிவு 


இப்பிரிவில்‌ இடம்பெற்றுள்ள 


அட்டவணையில்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 


மருங்கொலி, அரையவுயிர்‌, 


வருடொலிகளின்‌ வருகை 


மெய்‌ ய்க்க்‌ | ய்த்த்‌ | ய்ப்ப்‌ | ய்ம்ம்‌ | ர்க்க்‌ | ர்ச்ச்‌ ர்த்த்‌ | ர்ப்ப்‌ ழ்க்க்‌ | ழ்ச்ச்‌ | ழ்த்த்‌ 
யிணை 
எண்ணி 4 11 6 1 11 2 17 14 1 1 8 
க்கை 


201 


C1C2C3 பிரிவு 
இப்பிரிவில்‌ வருகின்ற மருங்கொலி, அரையுயிர்‌, வருடொலிகளின்‌ வருகை 
அட்டவணையில்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 
| மெய்யிணை ய்ந்த்‌ ர்ந்த்‌ ழ்ந்த்‌ 
16 22 67 


| எண்ணிக்கை 


சொற்களின்‌ அசை அமைப்பு 


ஓரசை முதல்‌ ஏழசைச்‌ சொற்களின்‌ 


அமைப்பும்‌ எண்ணிக்கையும்‌ வகைப்படுத்தித்‌ 


தரப்படுகின்றன. 
ஓரசை 
வரிசை எண்‌ சொல்‌ அசை எண்ணிக்கை 

1. அ V 4 
2. அம்‌ VC 19 
3. ஆ VV 4 
4. ஆண்‌ VVC 17 
5, ஈரம்‌ VVCC 1 
6. கு CV 3 
ர கண்‌ CVC 69 
8. கொண்ம்‌ CVCC 5 
9. கா CVV 21 
10. காண்‌ CVVC 91 
il கர்ம்‌ CVVCC 1 

ஈரசை 

வரிசை எண்‌ சொல்‌ அசை எண்ணிக்கை 

1. உக V=CV 50 
2. எயில்‌ V = CVC 87 
2: உலை V=CVWV 34 
4. அலேன்‌ V = CVVC 7 


202 


5, ஓல்க VC = CV 68 
6. எச்சம்‌ VC = CVC 45 
"1. எய்யா VC - CVV 27 
8. இல்லான்‌ VC = CVVC 44 
9. உய்த்து VCC - CV 3 
10. ஆக VV=CV 28 
11. ஆதல்‌ VV = CVC 29 
12. ஈகை VV = CVV 12 
13. ஊணுூர்‌ VV = CVVC 7 
14. ஆஅம்‌ VV = VC 4 
15. ஓஓ VV - WV 1 
16. ஓங்க VVC - CV 32 
17. ஆற்றும்‌ VVC = CVC 12 
18. ஆர்கை VVC = CVV 5 
19 ஆண்டாள்‌ VVC - CVVC 7 
20. ஆய்ந்த VVCC - CV 14 
21. ஏய்க்கும்‌ VVCC = CVC 2 
22. சில CV-=CV 164 
23. பகல்‌ CV = CVC 186 
24. முறை CV = CVV 92 
25, கடாம்‌ CV = CVVC 8 
26. கட்டி CVC - CV 140 
27. தங்கின்‌ CVC - CVC 88 
28. புன்னை CVC = CVV 45 
29. கண்டார்‌ CVC = CVVC 1 
30. மொய்த்த CVCC - CV 4 
31. பொய்க்கும்‌ CVCC = CVC 3 
32. பெய்ம்மார்‌ CVCC - CVVC 1 
33. கூற CVV = CV 104 
34. காயல்‌ CVV = CVC al 
35. கேளா CVV = CVV 36 
36. தீராய்‌ CVV = CVVC 36 


203 


37. தைஇ CVV-V 2 
38. பேஎய்‌ CVV = VC 14 
30. காட்டி CVVC - CV 128 
40. தூண்டில்‌ CVVC = CVC 69 
41. காக்கை CVVC - CVV 17 
42. நீத்தான்‌ CVVC = CVVC 24 
43. சேர்ந்த CVVCC = CV 33 
44. சேர்ப்பன்‌ CVVCC = CVC 6 
45. வாழ்க்கை CVVCC - CVV l 
46. மாய்ந்தான்‌ CVVCC = CVVC 8 
மூவசை 
வரிசை எண்‌ சொல்‌ அசை எண்ணிக்கை 
1. அகல V=CV=CV 75 
2. உழவர்‌ V = CV = CVC 53 
3. அகவா V= CV = CVV 14 
4. இடுமார்‌ V = CV = CVVC 20 
5. அணிந்த V= CVC - CV 118 
6. ஒலிக்கும்‌ V = CVC = CVC 38 
7. அரறந்நா V = CVC = CVV 4 
8. ஒளித்தான்‌ V = CVC = CVVC 20 
9. உடைய V=CVV-CV 19 
1. இராமன்‌ V = CVV = CVC 21 
11. உடைமை V = CVV = CVV 6 
12: இளையார்‌ V = CVV - CVVC 9 
13. அசைஇ V=CVWV-V 12 
14. அறாஅல்‌ V = CVV - VC 7 
15. இயைந்த V = CVVC = CV 30 
16. உறைக்கும்‌ V = CVC - CVC 14 
17. உரைக்கோ V = CVVC - CVV 1 
18. எனைத்தான்‌ V = CVVC = CVVC 3 
19. உணர்ந்த V = CVCC - CV 18 


204 


20. அவிழ்க்கும்‌ V = CVCC = CVC 4 
21. உணீர்ப்பான்‌ V = CVCC - CVVC 1 
22. எய்துப VC - CV - CV 18 
23. ஓல்லுதும்‌ VC = CV = CVC 24 
24. உற்றமை VC = CV - CVV 7 
25, என்மனார்‌ VC = CV = CVVC 4 
26. எல்லின்று VC = CVC = CV 5 
27. என்றன்னள்‌ VC = CVC - CVC l 
28. உள்ளத்தான்‌ VC = CVC = CVVC 3 
29. அங்காடி VC = CVV = CV 6 
30. உண்டாயின்‌ VC = CVV - CVC 4 
31. இன்னாமை VC = CVV - CVV 2 
32. என்றீரேல்‌ VC = CVV - CVVC 2 
33. எஞ்ஞான்று VC = CVVC = CV 1 
34. உய்த்தவன்‌ VCC = CV = CVC 1 
35. ஏதில VV =CV-CV 14 
36. ஆவிரம்‌ VV = CV = CVC 13 
37. ஆயிடை VV = CV = CVV 3 
38. ஓடுவேன்‌ VV = CV - CVVC 4 
30. ஆவித்து VV = CVC - CV 4 
40. ஏமுற்றார்‌ VV = CVC = CVVC 3 
41. ஓவாது VV = CVV = CV 3 
42. ஏனையான்‌ VV = CVV = CVVC 1 
43. ஓராங்கு VV = CVVC - CV 1 
44. ஈட்டிய VVC - CV - CV 7 
45, ஓப்புதும்‌ VVC = CV = CVC 11 
46. ஊட்டுவோள்‌ VVC = CV = CVVC 5 
47. ஏய்தந்தார்‌ VVC = CVC - CVVC 1 
48. ஆற்றாது VVC = CVV = CV 1 
49. ஜம்பாலார்‌ VVC = CVV = CVVC 4 
50. ஆர்த்துவம்‌ VVCC = CV = CVC 1 
51. ஏய்ந்தில்லா VVCC = CVC - CVV 1 


205 


52. ஆர்க்காட்டு VVCC = CVVC - CV 1 
53, கடிது CV = CV= CV 150 
54. நரலும்‌ CV = CV - CVC 98 
55, கொடியை CV = CV = CVV 37 
56. கிழவோன்‌ CV = CV = CVVC 26 
57. பெறஅய்‌ CV = CV - VC 1 
58. சிவப்ப CV = CVC - CV 234 
60. கடுக்கும்‌ CV = CVC = CVC 93 
60. படுக்கை CV = CVC = CVV 15 
61. மடுப்பேன்‌ CV = CVC = CVVC 27 
62. தலைய CV = CVV = CV 21 
63. புகூஉம்‌ CV = CVV = VC 19 
64. துறைவன்‌ CV = CVV = CVC 33 
65. பகைமை CV - CVV - CVV 14 
66. வளையோள்‌ CV = CVV = CVVC 13 
67. குழீஇ CV=CVWV-=V 36 
68. நனைந்த CV = CVVC - CV 34 
69. பெயர்த்தல்‌ CV = CVVC = CVC 8 
70. கணைக்கால்‌ CV = CVVC - CVVC 7 
71. வணர்ந்து CV = CVCC - CV 38 
72. மறைப்பின்‌ CV = CVCC - CVC 3 
73. ஞொகிழ்த்தான்‌ CV = CVCC - CVVC 9 
74. சென்றது CVC = CV = CV 44 
1 கொண்டனன்‌ CVC = CV - CVC 66 
76. வந்தனை CVC = CV = CVV 9 
77. கண்ணியான்‌ CVC = CV = CVVC 13 
78. கண்டன்று CVC = CVC - CV 11 
79. செல்வங்கள்‌ CVC - CVC - CVC 1 
80. கொட்பித்தான்‌ CVC = CVC = CVVC 7 
81. நில்லாது CVC - CVV - CV 11 
82. கொள்ளையர்‌ CVC - CVV = CVC 5 
83. கல்லாமை CVC = CVV - CVV 4 


206 


84. செங்கோலான்‌ CVC = CVV - CVVC 6 
85. கெட்டாங்கு CVC = CVVC = CV 3 
86. மம்மர்த்து CVC - CVCC - CV 1 
87. கையறு CVV =CV-=CV 35 
88. நாளவை CVV = CV - CVV 11 
89. கைதொழும்‌ CVV = CV = CVC 28 
90. மேனியான்‌ CVV = CV = CVVC 18 
91. கூடிற்று CVV = CVC = CV 9 
92. பாடித்தை CVV = CVC - CVV 1 
93. காண்ங்கால்‌ CVV - CVC - CVVC 1 
94. நீடாது CVV = CVV - CV 12 
95. பேதையர்‌ CVV = CVV = CVC 4 
96. வாராமை CVV = CVV - CVV 3 
97. தாராதோய்‌ CVV = CVV = CVVC 6 
98. பாராட்ட CVV = CVVC = CV 4 
99. நாகான்மின்‌ CVV = CVVC = CVC 3 
100. கைசேர்ந்த CVV = CVVCC - CV 1 
101. பாஅய CVWV-V-CV 2 
102. யாஅங்கு CVV = VC = CV 1 
103. வீங்கின CVVC = CV = CV 32 
104. பேோரவனள்‌ CVVC = CV = CVC 29 
105. வேட்டவை CVVC = CV = CVV 8 
106. கூந்தலாள்‌ CVVC = CV = CVVC 10 
107. மான்றன்று CVVC = CVC - CV 6 
108. நோக்கன்மின்‌ CVVC = CVC - CVC 1 
109. தாங்காது CVVC - CVV - CV 3 
110. கேட்டீமின்‌ CVVC = CVV = CVC 1 
111. தோன்றாமை CVVC = CVV = CVV 2 
112. காட்டாயேல்‌ CVVC = CVV = CVVC 2 
113. வாழ்வார்கள்‌ CVVC = CVVC - CVC 1 
114. மாய்ந்தது CVVCC = CV = CV 2 


115. 


போத்தரும்‌ 


CVVCC - CV - CVC 


207 


116. தீக்கலார்‌ CVVCC = CV - CVVC 1 
117 மாய்ந்தன்று CVVCC = CVC - CV 3 
118 சாய்க்கானம்‌ CVVCC - CVV = CVC 1 
நாலசை 
வரிசை எண்‌ சொல்‌ அசை எண்ணிக்கை 

1. எதிரிய V=CV-CV-CV 17 
2. ஒழுகுதல்‌ V = CV = CV = CVC 15 
3. அழுதனை V= CV = CV = CVV 2 
4. ஒருவனேன்‌ V = CV = CV - CVVC 2 
5. உலமரந்து V= CV = CVC -CV 5 
6. அகலத்தோன்‌ V = CV = CVC = CVVC l 
7 அரிவார V=CV-=CVWV-=CV 8 
8. உவகையர்‌ V = CV = CVV = CVC 1 
9. அறியாமை V = CV = CVV = CVV 1 
10. உணராதார்‌ V = CV = CVV - CVVC 6 
11. ஒடுங்கின V= CVC -CV-CV 19 
12. உ வந்திசின்‌ V = CVC - CV - CVC 22 
13. அறிந்தனை V = CVC = CV = CVV 3 
14. இருக்குவேன்‌ V = CVC = CV = CVVC 5 
15. அகப்பட்டு V = CVC - CVC - CV 12 
16. எதிர்கொள்ளும்‌ V = CVC = CVC - CVC 1 
17. எதிர்கொண்டாள்‌ V = CVC = CVC = CVVC 2 
18. அளித்தாங்கு V = CVC = CVVC - CV 2 
19. இனம்காப்பார்‌ V = CVC = CVVC = CVVC 1 
20. இயைவது V=CVV-CV-CV 3 
21. அசையினள்‌ V = CVV = CV = CVC 6 
22. உறையின்று V = CVV - CVC - CV 2 
23. இனைவித்தல்‌ V= CVV = CVC = CVC 2 
24. அமையாது V= CVV - CVV = CV 2 
25 இறைக்ரும்‌ V = CVV = CVV - CVC 1 


208 


26. அடைஇய V=CVWV-V-CV 6 
27. உறீஇயான்‌ V = CVV - V = CVVC 1 
28. இறைஞ்சிய V = CVVC - CV - CV 2 
29. உறைநத்திசின்‌ V = CVVC = CV = CVC 7 
30. இயைந்தன்று V = CVVC - CVC - CV 5 
31. அலைத்தக்கால்‌ V = CVVC = CVC - CVVC 1 
32. அமைந்தோளாய்‌ V = CVVC = CVV = CVVC 1 
33. உயிர்த்தன V = CVCC = CV = CV 2 
34, அயர்ந்தனள்‌ V = CVCC = CV = CVC 4 
35. அமர்ந்தனை V = CVCC = CV = CVV 2 
36. அவிழ்ந்தன்று V = CVCC = CVC - CV 2 
37. உட்குவரு VC = CV = CV = CV 2 
38. அன்பிலவன்‌ VC = CV = CV = CVC 2 
30. உள்ளுபவை VC = CV = CV = CVV 1 
40. உள்ளுதோறும்‌ VC = CV = CVV = CVC 2 
41. என்னதூஉம்‌ VC = CV = CVV - VC 1 
42. இல்லாகுது VC - CVV - CV - CV 1 
43. உள்ளாதவர்‌ VC = CVV = CV = CVC 1 
44. எய்யாமையின்‌ VC = CVV = CVV = CVC 1 
45. உண்டாஅங்கு VC = CVV = VC - CV 1 
46. இல்லாகின்று VC = CVV = CVC - CV 1 
47. ஆகியது VV =CV-CV-CV 2 
48. ஏதிலவர்‌ VV = CV = CV = CVC 1 
49. ஏமராது VV = CV = CVV = CV 1 
50. ஏதிலாளன்‌ VV = CV = CVV = CVC 1 
51. ஆதிரையான்‌ VV = CV = CVV = CVVC 1 
52. ஆகின்றது VV = CVC = CV-=CV 1 
53. ஏமார்ந்தனம்‌ VV = CVVCC = CV = CVC 1 
54, ஓம்படுப்பல்‌ VVC =CV-=CV-=CV l 
55, ஓம்படுப்பல்‌ VVC = CV = CVC - CVC l 
56. ஊர்க்குரீஇ VVCC = CV = CVV = V 1 
57. புணரிய CV-=CV-=CV-=CV 24 


209 


58. பரதவன்‌ CV = CV = CV - CVC 38 
50, தருகுவை CV = CV = CV = CVV 4 
60. செறிவினான்‌ CV = CV = CV - CVVC 15 
61. வழிபட்ட CV = CV = CVC - CV 3 
62. திலகத்தள்‌ CV = CV = CVC = CVC 3 
63. கடிகல்லாய்‌ CV = CV = CVC - CVVC 3 
64. மொழியாது CV - CV - CVV - CV 7 
65. மதுகையர்‌ CV = CV = CVV = CVC 3 
66. பிரியாமை CV = CV = CVV = CVV 1 
67. விடுவானேல்‌ CV = CV = CVV = CVVC 3 
68. தடுமாற்றம்‌ CV = CV = CVVC = CVC 1 
69. பசந்தது CV = CVC = CV = CV 30 
70. மயங்கினன்‌ CV = CVC - CV - CVC 44 
71. மணந்தனை CV = CVC = CV - CVV 7 
72. சிறப்பினோன்‌ CV = CVC - CV = CVVC 11 
73. கடிந்தன்று CV = CVC - CVC - CV 13 
74. கலங்கன்மின்‌ CV = CVC - CVC - CVC 1 
75. நிறுக்கல்லா CV = CVC = CVC - CVV 1 
76. பெயர்தந்தேன்‌ CV = CVC = CVC - CVVC 1 
77. திருந்தாத CV = CVC - CVV = CV 3 
78. வருந்தாமல்‌ CV = CVC = CVV - CVC 1 
70. விரும்பாதீம்‌ CV = CVC = CVV - CVVC 3 
80. புறங்காத்து CV = CVC = CVVC = CV 2 
81. மறத்தீத்தோய்‌ CV = CVC = CVVC = CVVC 1 
82. நிறைபடு CV - CVV = CV = CV 7 
83. விரைவனர்‌ CV = CVV = CV = CVC 3 
84. மறையினை CV = CVV = CV - CVV 2 
85. தலையிட்டு CV = CVV - CVC - CV 1 
86. மறையாது CV = CVV = CVV = CV 7 
87. விடாயாயின்‌ CV = CVV = CVV = CVC 2 
88. விளையாட்டு CV = CVV = CVVC - CV 2 
89. தலைவைத்தான்‌ CV = CVV - CVVC - CVVC 1 


210 


90. சினைஇய CV-CVV-V-CV 22 
91. கொடீஇயர்‌ CV - CVV - V - CVC 5 
92 படாஅமை CV = CVV = V = CVV 2 
93. நகாஅலீர CV = CVV = V = CVVC 4 
94. மராஅத்த CV = CVV = VC = CV 1 
95, நிரைத்தர CV = CVVC = CV = CV 2 
96. தகைக்குவென்‌ CV = CVVC = CV - CVC 3 
97. பகைத்தழை CV = CVVC = CV = CVV 2 
98. மறைந்தன்று CV = CVVC = CVC = CV 1 
99. களைந்தீமின்‌ CV = CVVC = CVV = CVC 2 
100. நெகிழ்ந்தன CV = CVCC - CV - CV 5 
101. நெகிழ்ந்தனன்‌ CV = CVCC = CV - CVC க 
102. மஸ்ந்தவை CV = CVCC - CV = CVV 2 
103. புணர்ச்சியார்‌ CV = CVCC = CV = CVVC 2 
104. புணர்ந்தன்று CV - CVCC - CVC - CV 1 
105. பின்னுவிட CVC = CV -CV = CV 2 
106. சுட்டுவிரல்‌ CVC = CV = CV = CVC 1 
107. நல்கியவை CVC = CV = CV = CVV 1 
108. செவ்வழியாம்‌ CVC = CV = CV = CVVC 1 
109. முத்துறுத்து CVC = CV = CVC - CV 1 
110. தவ்வென்றன்று CVC = CVC - CVC - CV 1 
111. கொண்டமையின்‌ CVC = CV = CVV = CVC 1 
112. கொன்றையவன்‌ CVC = CVV - CV - CVC 1 
113. கண்ணோடினாய்‌ CVC = CVV - CV = CVVC 1 
114. கண்ணோடாது CVC = CVV = CVV = CV 1 
115. கூறுமதி CVV = CV-CV-CV “1 
116. காதலவன்‌ CVV - CV = CV - CVC 1 
117. வாடியற்று CVV = CV = CVC = CV 1 
118. கைநிமிர்ந்து CVV = CV = CVCC = CV 2 
119. காவாதது CVV = CVV = CV = CV 1 
120. பாராட்டிய CVV - CVVC - CV - CV 1 


121. 


பாராட்டூவாய்‌ 


CVV - CVVC - CV - CVVC 


211 


122. மாஅந்தனிர்‌ CVV = VC = CV = CVC 1 
123. தாங்குமதி CVVC = CV = CV = CV 3 
124. வேண்டுபவர்‌ CVVC = CV - CV = CVC 3 
125. காண்டவாயில்‌ CVVC = CV = CVV - CVC 1 
126. வேண்டியாங்க CVVC - CV - CVVC - CV 1 
127. சேட்பட்டது CVVC = CVC = CV = CV 1 
128. நீங்காமாறு CVVC - CVV = CVV - CV 1 
129. நீர்க்குமிழி CVVCC = CV = CV = CV 1 
130. தீய்ந்தனையர்‌ CVVCC - CV = CVV - CVC 1 
ஐந்தசை 
வரிசை எண்‌ சொல்‌ அசை எண்ணிக்கை 
1. அரமகளிர்‌ V = CV = CV = CV - CVC 1 
2. அருகுவித்து V= CV = CV = CVC - CV 1 
3. அறிவுறுப்பேன்‌ V = CV = CV = CVC = CVVC 1 
4. அறிவுடைமை V = CV = CV = CVV = CVV 1 
5, இழிதரூஉம்‌ V=CV=CV=CVV- VC 2 
6. அழிதக்கன்று V = CV = CVC = CVC = CV 1 
‘1 அருளாதவர்‌ V = CV = CVV = CV - CVC 1 
8. அகப்பட்டது V = CVC = CVC = CV = CV 2 
0. அகப்படுப்பேன்‌ V = CVC = CV = CVC - CVVC l 
10. அழுந்தாதவன்‌ V = CVC = CWW = CV = CVC 1 
11. எனையதூஉம்‌ V = CVV = CV = CVV - VC 2 
12. அறாஅலியர்‌ V = CVV = V = CV = CVC 2 
13. உறீஇயாளன்‌ V = CVV = V = CVV = CVC | 
14. உறீடஇயாங்கு V = CVV = V= CVVC - CV 1 
15. உறநைந்திசினோர்‌ V = CVVC = CV = CV - CVVC 1 
16. எற்றமிலாட்டி VC = CV = CV = CVV = CV 1 
17. என்னையதூஉம்‌ VC = CVV = CV = CVV = VC 1 
18. நடுவணது CV=CV=CV=-CV-CV 2 
19. பரதமாக்கள்‌ CV = CV = CV = CVVC - CVC 1 


212 


20. நொதுமலாளன்‌ CV = CV = CV = CVV - CVC 1 
21. பயிரி௫உ CV=-CV-=-CV-CVV-V 2 
22: புறந்தருதி CV = CVC - CV - CV - CV 2 
23. புறங்கொடுத்த CV = CVC - CV - CVC - CV 1 
24. பரத்தரூஉம்‌ CV = CVC = CV = CVV = VC 3 
25. விருப்புடையார்‌ CV = CVC = CV = CVV = CVVC 1 
26. படர்வித்தவள்‌ CV = CVC = CVC = CV = CVC 1 
27. சிதைகுவது CV = CVV=-CV-=CV-CV 1 
28. தலையளிப்பின்‌ CV = CVV = CV = CVC = CVC 1 
29. நிலைபெற்றனை CV = CVV = CVC = CV = CVV 1 
30. தரூ௨ அணி CV=-CVWV-V-=V-=CV 1 
31. மலைந்திருந்து CV = CVVC = CV = CVC = CV 1 
32. சடைக்கரந்தான்‌ CV = CVVC - CV = CVC - CVVC 1 
33. புகழ்ந்திசினோன்‌ CV = CVCC = CV = CV = CVVC 1 
34. புணர்ந்தமாறு CV = CVCC - CV - CVV - CV 1 
35. புணர்ந்தனையேம்‌ CV = CVCC = CV = CVV = CVVC 1 
36. நாணுத்தக்கன்று CVV = CVC - CVC - CVC - CV 1 
அறசை 
வரிசை எண்‌ சொல்‌ அசை எண்ணிக்கை 
1. எனப்படூவது V = CVC = CV = CV= CV = CV 1 
2 மருங்கர்ப்பட்டினம்‌ | CV - CVC = CVVCC - CVC = CV - CVC 1 
ஏழ்சை 
வரிசை எண்‌ சொல்‌ அசை எண்ணிக்கை 
1. கரந்திருக்கந்பாலன்‌ | CV - CVC = CV = CVC = CVC = CVV = CVC 1 
2 வீரைவெண்மான்‌ CVV = CVV - CVC = CVVC - CV - CV - CVC 1 
வெளியன்‌ 


213 


புணர்ச்சி 


புணர்ச்சியின்‌ உயிர்‌ * உயிர்‌, உயிர்‌ * மெய்‌, மெய்‌ * உயிர்‌, மெய்‌ * மெய்‌ என்ற 
நான்கு நிலைகளும்‌ நிலைமொழி ஓலித்திரிபு, வருமொழி ஓலித்திரிப, இருமொழி ஓஒலித்திரிபு 
என்ற பகுதியில்‌ விளக்கப்படூகின்றன. 


நிலைமொழி ஓலித்திரிபு 


உ உயிர்‌ * உயிர்‌ அமைப்பில்‌ நிலைமொழி ஈற்றுக்‌ குற்றியலுகரம்‌ கெடுதல்‌ மிகை. 

* உயிர்‌ * மெய்‌ அமைப்பில்‌ சுட்டு, வினா இவற்றின்‌ ஒத்த ஒற்று மிகும்‌ நிலை, ஒத்த 
ஒற்று மிகுதல்‌, இன ஒற்று மிகுதல்‌, கெடுதல்‌ போன்றன இடம்பெற்றுள்ளன. இவற்றுள்‌ 
ஒத்த ஒற்று மிகை. 

* மெய்‌ * உயிர அமைப்பில்‌ உயிர்மெய்‌ அமைப்பு மிகை; ஒற்று இரட்டித்தல்‌ குறைவு. 

* மெய்‌ * மெய்‌ ஒத்த ஒற்று மிகுதல்‌ மிகுதி; திரிதல்‌ குறைவு. 


வருமொழி ஓலித்திரிபு 
வருமொழி முதல்‌ உகரம்‌ கெடுதல்‌ மிகுதியாகவும்‌, வருமொழி முதல்‌ கெட்டு ஒற்று 
இரட்டித்தல்‌ குறைவாகவும்‌ உள்ளது. 
இருமொழி ஓலித்திரிபு 
இவ்வகை அமைப்பு மிகவும்‌ குறைவு. 
மோனை 


சீாகளிலோ, அடிகளிலோ முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. இதை முதந்தொடை 
எனவும்‌ கூறுவர்‌. இது எட்டு இடங்களில்‌ வரும்‌. ஓரடியின்‌ முதலிரு சீரகளிலும்‌ வருவது 
“இணை மோனை; ஒரு சீர்‌ இடையிட்டு வருவது “பொழிப்பு மோனை”; இரு சீர இடையிட்டு 
வருவது 'ஒருஉ மோனை; முதல்‌ மூன்று சீாகளில்‌ வருவது ' கூழை மோனை”; இரண்டாஞ்சீர்‌ 
ஒழிந்த மூன்று சீரகளிலும்‌ வருவது 'மேற்கதுவாய்‌ மோனை”; மூன்றாஞ்சீா ஒழிந்த மூன்று 
சாகளிலும்‌ வருவது 'கீழ்கதுவாய்‌ மோனை; நான்கு சீரகளிலும்‌ வருவது ' முந்று மோனை 
அடி தோறும்‌ வருவது “அடி மோனை ஆகும்‌. 


இணை : “ முண்டகம்‌ மலரும்‌ தண்‌ கடற்சேர்ப்பன்‌ ” (ஐங்‌ 108-2) 
“ தண்ணம்‌ துறைவற்கு உரைக்குநர்ப்‌ பெறினே ” (குறுந்‌ 310-7) 
பொழிப்பு : “ துதிக்கால்‌ அன்னம்‌ துணை செத்து மிதிக்கும்‌ ” (ஜங்‌ 106-2) 


‘ LL] 


“ புல்லும்‌ மாவும்‌ புலம்பொடு வதிய ” (குறுந்‌ 118-1) 


ஒருஉ : 


கூழை : 


மேந்கதுவாய்‌ 


கழ்க்கதுவாய்‌ : 


முற்று 


டி 


எதுகை 


[13 


“ கொடுந்‌ தாள்‌ முதலை கோள்‌ வல்‌ ஏந்றை ” (குறுந்‌ 32-4) 


“ கொற்கைக்‌ கோமான்‌ கொற்கைஅம்‌ பெருந்துறை ” (ஐங்‌ 188-2) 


[13 


“ பூ மஸ்ந்தவை போல புள்‌ அலரும்‌ துறைவ ” (கலி 134-5) 


[17 


“ அன்னை அறியினும்‌ அறிக அலர்வாய்‌” (அகம்‌ 110-1) 


அன்னை வாழி வேண்டு அன்னை! நம்‌ ஊர்‌ ” (ங்‌ 102-1) 


பழுமரம்‌ படரும்‌ பையுள்‌ மாலை ” (குறுந்‌ 172-2) 


: “ நல்குமதி வாழியோ! நளி நீர்ச்‌ சோப்ப ” (ஐங்‌ 179-1) 


படு புள்‌ ஓம்பலின்‌ பகல்‌ மாய்ந்தன்றே ” (நநீ 49-4) 


உள்ளின்‌ உள்ளம்‌ வேமே! உள்ளாது ” (குறுந்‌ 102-1) 


ஆங்கு அதை அறிந்தனிர்‌ ஆயின்‌ (கலி 133-15) 


“ மீன்‌ எறி பரதவர்‌ மட மகள்‌ 


மான்‌ அமர்‌ நோக்கம்‌ காணா ஊங்கே ” (நநீ 101-9,10) 


[13 


அம்ம வாழி பாண! புன்னை 


அரும்பு மலி கானல்‌ இவ்‌ ஊர்‌ 


அலர்‌ ஆகின்று அவர்‌ அருளுமாறே ” (ஐங்‌ 132-1,2,3) 


214 


முதலெழுத்து அளவொத்திருக்க இரண்டாமெழுத்து ஒன்றி வருவது எதுகை. மோனை 


போன்றே எதுகையும்‌ வரக்காணலாம்‌. 


இணை : 


பொழிப்பு : 


ஒருஉ 


“ திரை தரு புணரியின்‌ கமூஉம்‌ ” (நற்‌ 63-10) 


[17 


[17 


[17 


பேணுப பேணார்‌ பெரியோர்‌ என்பது ” (நற்‌ 72-1) 


கல்லென்‌ சேரிப்‌ புலவல்‌ புன்னை ” (நற்‌ 63-3) 


உயிர்‌ ஓரன்ன செயின்‌ தீர நட்பின்‌ ” (நற்‌ 72-3) 


அஞ்சுவல்‌ பெரும! என்‌ நெஞ்சத்தானே 


(குறுந்‌ 324-) 


கொள்வாம்‌ என்றி தோழி கொள்வாம்‌ ” (குறுந்‌ 349-4) 


கூழை : உடை கடற்‌ படப்பை எம்‌ உறைவின்‌ ஊர்க்கே ” (நந 67-12) 
உரவுத்‌ திரை பொருத பிணர்படு தடவு முதல்‌ ” (நற்‌ 235-4) 
மேற்கதுவாய்‌ : “ வரி வலைப்‌ பரதவர்‌ கருவினைச்‌ சிறாஅர்‌ ” (நற்‌ 111-3) 
தொடலை ஆயமொடு கடல்‌ உடன்‌ ஆடியும்‌ ” (அகம்‌ 110-6) 
கீழ்க்கதுவாய்‌ : “ வல்‌ வில்‌ இளையரோடு எல்லிச்‌ சொல்லாது ” (அகம்‌ 120-12) 
நெஞ்சமும்‌ எஞ்சுமன்‌ தில்ல எஞ்சி ” (கலி 118-24) 

அடி முற்றா மஞ்சட்‌ பசும்‌ புறம்‌ கடுப்ப 

சுற்றிய பிணர்‌ சூழ்‌ கழி இறவின்‌ ” (நற்‌ 101-1,2) 

கனைத்த நெய்தந்‌ கண்‌ போல்‌ 

நனைத்த செருந்திப்‌ போது வாய்‌ அவிழ்‌ ” (அகம்‌ 150-8,9) 
இயைபு 


இறுதியில்‌ நிந்கும்‌ எழுத்தோ, அசையோ, சொல்லோ இசைந்து ஒன்றி 
இயைபு. 


அடி இயைபு: “ செறிவு எனப்படுவது கூறியது மறாஅமை 
நிறை எனப்படுவது மறை பியர்‌ அறியாமை ” (கலி 133-11,12) 


[13 


வறம்‌ தெற மாந்றிய வானமும்‌ போலும்‌ 


215 


வருவது 


நிறைந்து என்னை மாய்ப்பது ஓர்‌ வெள்ளமும்‌ போலுல்‌ ” (கலி 146-14,15) 


பொழிப்பு இயைபு : “ மயக்கினன்‌ செலினே, அலீர்ந்தன்று மன்னே ” (குறுந்‌ 294-4) 
“ வெண்‌ கோடு நுன்‌ பனி ” அரும்ப (நற்‌ 58-7) 


இரட்டைத்‌ தொடை 


ஓரடி முழுவதும்‌ ஒரு சொல்லே வரத்‌ தொடுப்பது இரட்டைத்‌ தொடை ஆகும்‌. 


(எ.கா) “ நோம்‌ என்‌ நெஞ்சே ; நோம்‌ என்‌ நெஞ்சே ” (குறுந்‌ 4-1) 


216 


முரண்‌ 


சொல்லாலும்‌, பொருளாலும்‌ ஓரடியில்‌ சொல்‌ மறுதலைப்படத்‌ தொடுப்பது முரண்‌. 


ஒன்றுக்கொன்று நேர்மாறான இயல்புடையதாகையால்‌ சொல்லழகும்‌, பொருளழகும்‌ தோன்றச்‌ 


செய்கின்றன. 
இணை முரண்‌ :  “ சிலரும்‌ பலரும்‌ கடைக்கண்‌ நோக்கி ” (நநீ 149-1) 
“ இளையரும்‌ முதியரும்‌ கிளையுடன்‌ துவன்றி ” (அகம்‌ 30-4) 
பொழிப்பு முரண்‌ : “ காலை இருந்து மாலைச்‌ சேக்கும்‌ ” (ஐங்‌ 57-3) 
“ இன்னா செயினும்‌ இனிது தலை அளிப்பினும்‌ ” (குறுந்‌ 397-6) 
ஒரூஉ முரண்‌ : “ சிறு நணி வரைந்தனை கொண்மோ பெருநீர்‌ ” (ஐங்‌ 180-1) 
“ பெருநா வேலி எம்‌ சிறு நல்‌ ஊரே ” (குறுந்‌ 345-7) 
அடி முரண்‌ : “ இருங்கழிச்‌ செறுவின்‌ உழாஅது செய்த 
வெண்கல்‌ உப்பின்‌ கொள்ளை சாற்றி” (அகம்‌ 140-2,3) 
“ குறிய ஆகும்‌ துறைவனைப்‌ 
பெரிய கூறியாய்‌ அறிந்தனளே ” (குறுந்‌ 248-6,7) 
வண்ணம்‌ 


ஆய்வுப்‌ பகுதியில்‌ மிகுதியான வண்ணங்கள்‌ இடம்பெற்றுள்ளன. 
பாஅ வண்ணம்‌ 
சொற்கள்‌ சீரான முறையில்‌ வருவது பாஅ வண்ணம்‌ ஆகும்‌. 
(எ.கா) “ அம்ம வாழி தோழி நலனே 
இன்னது ஆகுதல்‌ கொடிதே புன்னை 
அணி மலா்‌ துறைதொறும்‌ வரிக்கும்‌ 


மணி நீர்ச்‌ சோப்பனை மறவாதோர்க்கே " (ஐங்‌ 177) 


217 


தாஅ வண்ணம்‌ 
இடையிட்டெதுகையாகத்‌ தாவி வருவது தாஅ வண்ணம்‌ ஆகும்‌. 
(எ.கா) “ அன்னை வாழி! வேண்டு அன்னை நம்‌ ஊர்‌ 
நீல்‌ நிறப்‌ பெருங்கடல்‌ புள்ளின்‌ ஆனாது 
இன்புற இசைக்குமவர்‌ தேர்மணிக்‌ குரலே ” (ஜங்‌ 102) 
வல்லிசை வண்ணம்‌ 
வல்லெழுத்து மிகுந்து வருவது வல்லிசை வண்ணமாகும்‌. 
(எ.கா) “ முட்கால்‌ இறவின்‌ முடங்கு புறப்‌ பெருங்கிளை 
புணரி இகுதிரை தரூஉம்‌ துறைவன்‌ 
புணரிய இருந்த ஞான்றும்‌ 


இன்னது மன்னோ, நல்‌ நுதற்‌ கவினே ” (குறுந்‌ 109) 
மெல்லிசை வண்ணம்‌ 
மெல்லெழுத்து மிகுந்து வருவது மெல்லிசை வண்ணமாகும்‌. 
(எ.கா) “ அன்னை வாழி வேண்டு அன்னை! முழங்குகடல்‌ 
திரைதரு முத்தம்‌ வெண்மணல்‌ இமைக்கும்‌ 
தண்ணந்‌ துறைவன்‌ வந்தெனப்‌ 
பொன்னினுஞ்‌ சிவந்தன்று கண்டிசின்‌ நுதலே ” (ஜங்‌ 105) 
இயைபு வண்ணம்‌ 
இடையெழுத்து மிகுந்து வருவது இயைபு வண்ணமாகும்‌. 
(எ.கா) “ அம்ம வாழி தோழி! நலம்‌ மிக 
நல்ல ஆயின, அளிய மென்‌ தோளே 
மல்லல்‌ இருங்கழி நீர்‌ அறல்‌ விரியும்‌ 


மெல்லல்‌ புலம்பன்‌ வந்தமாறே ” (ஐங்‌ 120) 


218 


அளபெடை வண்ணம்‌ 


அளபெடை மிகுந்து வருவது அளபெடை வண்ணமாகும்‌. 


(எ.கா) “ கண்டிகும்‌ அல்லமோ, கொண்க! நின்‌ கேளே 
உறாஅ வறுமுலை மடாஅ 
உண்ணாப்‌ பாவையை ஊட்டுவோளே ” (ஐங்‌ 128) 
நெடுசீர வண்ணம்‌ 


நெட்டெழுத்து மிகுந்து வருவது நெடுசீ வண்ணமாகும்‌. 


(எ.கா) “ நன்றே, பாண! கொண்கனது நட்பே 

தில்லை வேலி இவ்‌ ஊர்க்‌ 

கல்லென்‌ கெளவை எழாஅக்‌ காலே ” (ஐங்‌ 131) 
குறுசீர்‌ வண்ணம்‌ 


குற்றெழுத்து மிகுந்து வருவது குறுசீ்‌ வண்ணமாகும்‌. 


(எ.கா) “ முரிந்த சிலம்பின்‌ நெரிந்த வள்ளியின்‌ 
புறன்‌ அழிந்து ஒலிவரும்‌ தாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ ” (நற்‌ 19) 
சித்திர வண்ணம்‌ 


நெட்டெழுத்தும்‌ குற்றெழுத்தும்‌ இணைந்து வருவது சித்திர வண்ணமாகும்‌. 


[13 


(எ.கா) “ கண்டிகும்‌ அல்லமோ, கொண்க! நின்‌ கேளே 


தும்பை மாலை இள முலை 


நுண்‌ பூண்‌ ஆகம்‌ விலங்குவோளே ' (ஐங்‌ 127) 
அகப்பாட்டு வண்ணம்‌ 

முடியாத்‌ தன்மையில்‌ முடிந்தது போல்‌ வருவது அகப்பாட்டு வண்ணமாகும்‌. 
(எ.கா) “ நகை ஒழிந்து, நாணு மெய்‌ நிற்ப, இறைஞ்சி 


தகை ஆகத்‌ தையலாள்‌ சேர்ந்தாள்‌ நகை ஆக 


நல்‌ எழில்‌ மார்பனகத்து (கலி 147-69,70,71) 


219 
புறப்பாட்டு வண்ணம்‌ 
முடிந்தது போன்று முடியாததாகி வருவது புறப்பாட்டு வண்ணமாகும்‌. 
(எ.கா) “ கூன்‌ முள்‌ முண்டகக்‌ கூரம்‌ பனி மாமலர்‌ 
நூல்‌ அறு முத்தின்‌ காலொடு பாநித்‌ 
துறைதொறும்‌ பரக்கும்‌ தூ மணற்‌ சேர்ப்பனை 
யானும்‌ காதரென்‌; யாயும்‌ நனி வெய்யய்‌ 
எந்தையும்‌ கொடீஇயர்‌ வேண்டும்‌ 
அம்பல்‌ ஊரும்‌ அவனொடு மொழிமே ” (குறுந்‌ 51) 
ஓழுகு வண்ணம்‌ 
ஓசையால்‌ ஒழுகிக்‌ கிடப்பது ஒழுகு வண்ணமாகும்‌. 
(எ.கா) “ அம்ம வாழி, தோழி, பல்‌ மாண்‌ 
நுண்‌ மணல்‌ அடைகரை நம்மோடு ஆடிய 
தண்ணம்‌ துறைவன்‌ மறைஇ 
அன்னை அருங்கடி வந்து நின்றோனே ” (ஐங்‌ 115) 
எண்ணு வண்ணம்‌ 
எண்‌ பயின்று வருவது எண்ணு வண்ணமாகும்‌. 
(எ.கா) “ நயனும்‌, வாய்மையும்‌, நன்னர்‌ நடுவும்‌ 
இவனின்‌ தோன்றிய, இவை என இரங்க ” (கலி 130-1,2) 
தூங்கல்‌ வண்ணம்‌ 
வஞ்சியுரிச்சீா பயின்று வருவது தூங்கல்‌ வண்ணமாகும்‌. 
(எ.கா) “ அருள்‌ தீர்ந்த காட்சியான்‌, அறன்‌ நோக்கான்‌ 


நயன்‌ செய்யான்‌ ” கலி 120-1,2) 


220 

ஏந்தல்‌ வண்ணம்‌ 

சொல்லிய சொல்லினால்‌ சொல்லப்பட்டது சிறப்பிக்கப்படூுவது ஏந்தல்‌ வண்ணமாகும்‌. 
(எ.கா) நோம்‌, என்‌ நெஞ்சே; நோம்‌ என்‌ நெஞ்சே; 

இமை திீய்ப்பன்ன கண்ணீர்‌ தாங்கி 

அமைதற்கு அமைந்த நம்‌ காதலர்‌ 

அமைவு இலர்‌ ஆகுதல்‌, நோம்‌ என்‌ நெஞ்சே (குறுந்‌ 4) 

2. சொல்‌ நிலை - சொந்கோலம்‌ 


ஆய்வில்‌ சொல்‌ நிலை உத்திகளாக 1. அடுக்குத்‌ தொடர்‌, 2. அரிய சொல்லாட்சி, 3. 
ஒரு பொருட்‌ பன்மொழி, 4. ஒலிக்குறிப்பு, 5. சாரியை, 6. இருவடிவச்‌ சொற்கள்‌, 7. மூவிடப்‌ 
பெயர்‌, 8. வினையெச்சம்‌, 9. பெயரெச்சம்‌, 10. தொழிற்பெயர்‌, 11. வினைமுற்று, 12. 
வினையாலணையும்‌ பெயர்‌, 13. வேற்றுமை உருபுகள்‌, 14 அடைச்‌ சொற்கள்‌ ஆகியவற்றின்‌ 


பயன்பாடு இங்குத்‌ தரப்பட்டூள்ளன. 
அடுக்குத்‌ தொடர்‌ 

கூறும்‌ கருத்தில்‌ உணர்ச்சி, வன்மை, அழுத்தம்‌, ஏற்படும்‌ வகையில்‌ ஒரு சொல்லையே 
மீண்டும்‌, மீண்டும்‌ அடுக்கிக்‌ கூறுதல்‌ இவ்வகையில்‌ அடங்கும்‌. ஆய்வில்‌ 18 அடுக்குத்‌ 
தொடர்கள்‌ காணப்படுகின்றன. 
(எ.கா) பிறர்‌ பிறர்‌ (குறுந்‌ 175-6); விடூவழி விடுவழி (கலி 130-20) 


அரிய சொல்லாட்சி 


அரிய சொல்லாட்சியின்‌ பயன்பாடு ஆய்வுப்பகுதியில்‌ சில உள்ளன. அத்தகைய சில 


சொற்கள்‌ இங்கு தரப்பட்டூள்ளன. 


(எ.கா) அகை - காமம்‌ (கலி 139-26); அட்டி - ஊற்றி (நநீ 175-3); 
அயினி - அரிசி (நந 257-7); அள்ளல்‌ - சேறு ( குறுந்‌ 103-1) 
ஆசு - குற்றம்‌ (குறுந்‌ 325-4); ஆர்கை - உண்ணுதல்‌ (நற்‌ 127-6) 
இகு - தாழ்ந்த (அகம்‌ 400-12); இவந்த - ஏறிய (நற்‌ 67-3) 
இவுளி - குதிரை (நற்‌ 63-9); இருபு - இற்று (நற்‌ 372-3) 


ஊங்காய்‌ - ஆடுவாய்‌ (கலி 131-14) ஜது - மென்மை (அகம்‌ 390-6) 


221 


ஒற்கம்‌ - துன்பம்‌ (கலி 149-7); கைதை - தாழைமரம்‌ (கலி 127-2) 
தூம்பு - உள்துளை (ஐங்‌ 109-2); நவ்வி - மான்‌ (நந்‌ 126-4) 
நாப்பண்‌ - நடு (நந 249-3); நுவ்வை - தங்கை (172-4) 
நெருநை - நேற்று (நநீ 363-8); பண்ணியம்‌ - பண்டம்‌ (நற்‌ 31-9) 
பாந்தள்‌ - பாம்பு (குறுந்‌ 117-2); பையுள்‌ - துன்பம்‌ (குறுந்‌ 172-2) 
மங்ககுல்‌ - முகில்‌ (குறுந்‌ 55-2)2 மபங்கி - கெட்டு (கலி 120-5) 
மால்பு - மேகம்‌ (நற்‌ 196-3); மாழை - இளமை (கலி 131-13) 
மூசி - சூழ்ந்து (கலி 147-18); யோ - பூக்கள்‌ (கலி 134-7) 
வயிர்‌ - ஊதுகொம்பு (அகம்‌ 40-15); வல்சி - உணவு (ஐங்‌ 180-2) 
வேது - வெம்மை (கலி 145-25) 

ஒரு பொருட்‌ பன்மொழி 
ஒரு பொருளைத்‌ தருகின்ற பல சொற்கள்‌ இவ்வமைப்பில்‌ இடம்‌ பெறுகின்றது. 


(எ.கா) பெண்‌ - பெண்டிர்‌, பெண்டு, மகளிர்‌, பேதை, காரிகை, கோதையர்‌, மடவோள்‌, 


மாதராள்‌ 
உலகம்‌ - வையகம்‌, உலகு 
பகந்பொழுது - ஐம்பால்‌, ஒதி 
இரவு - எல்‌, கங்குல்‌ 

ஓலிக்‌ குறிப்பு 


நிகழ்ச்சி வருணனைகளிலும்‌, உணர்ச்சி வெளிப்பாட்டிலும்‌ ஒலிக்‌ குறிப்புச்‌ சொற்கள்‌ 
இடம்‌ பெறுகின்றன. 


(எ.கா) “ சுரும்பு இமிர்ந்து இம்மென (கலி 119-17) 


“ நீர கான்று ஒய்யென (நநீ 132-2) 


இவற்றின்‌ வருகையைக்‌ குறிக்கும்‌ அட்டவணை கீழே தரப்பட்டூள்ளது. 


222 


| எண்‌ 1 2 3 4 5 6 | | | 8 
| ஒலிக்குறிப்பு இம்‌ இழும்‌ [ஒய்‌ [ஒல்‌ [ஓ கல்‌ | தை | நள்‌ 
| மொத்த வருகை 2 1 4 2 5 12 | 1 | 9 
சாரியை 

ஆய்வுப்பகுதியில்‌ அத்துச்‌ சாரியை அத்த, அலம்‌, அன்‌, இன்‌ இவற்றை விட 
மிகுதியான அளவில்‌ வந்துள்ளன. பெயரிலும்‌, வினையிலும்‌ இத்தகைய சாரியைகளின்‌ 
பயன்பாடு உள்ளன. சாரியையின்‌ வருகைப்பட்டியல்‌ 
| எண்‌ | l | 2 3 5 
| சாரியை | அத்து | அத்த அலம்‌ அன்‌ இன்‌ 
| மொத்த வருகை | 132 | 2 2 26 
இரு வடிவச்‌ சொற்கள்‌ 

ஒரே பொருளைத்‌ தருகின்ற இருவடிவச்‌ சொற்களும்‌ ஆய்வுப்பகுதியில்‌ 
காணப்படுகின்றன. (௭.கா) உருவம்‌ - உருவு; வானம்‌ - வான்‌; இரவு - இரா 


மூவிடப்‌ பெயர்கள்‌ 


இத்தன்மையில்‌ தன்மை, முன்னிலை, படர்க்கை இவற்றின்‌ வருகையைப்‌ பட்டியலில்‌ 


காணலாம்‌. 
இடம்‌ வேற்றுமை | எண்ணிக்கை வேற்றுமை | எண்ணிக்கை 
ஏற்கும்‌ ஏற்காத 
வடிவம்‌ வடிவம்‌ 
தன்மை ஒருமை | என்‌ நற்‌ - 21; குறுந்‌ - 25; | யான்‌ நற்‌ - 19; குறுந்‌ - 12 
ஐங்‌ - 20; கலி - 109; ஜங்‌ - 6; கலி - 26; 
அகம்‌ - 9 அகம்‌ - 8 
தன்மை பன்மை | நம்‌ நற்‌ - 18; குறுந்‌ - 8; நாம்‌ நற்‌ - 7; குறுந்‌ - 4; 
ஐங்‌ - 4; கலி - 7; ஜங்‌ - 5; கலி - 3; 
அகம்‌ - 12 அகம்‌ - 2 


223 


எம்‌ நறீ - 15; குறுந்‌ - 7; யாஅம்‌ கலி - 1 
ஐங்‌ - 10; கலி - 15; | யாம்‌ நற்‌ - 6 குறுந்‌ - 2; 
அகம்‌ - 17 ஜங்‌ - 2; கலி - 3; 
அகம்‌ - 6 
முன்னிலை நின்‌ நற்‌ - 19; குறுந்‌ - 5; நி கலி - 1 
ஒருமை ஐங்‌ - 14; கலி - 31; நீ நற்‌ - 14; குறுந்‌ - 4; 
அகம்‌ - 12 ஜங்‌ - 5; கலி - 49; 
அகம்‌ - 15 
நீர நற்‌ - 1 
முன்னிலைப்‌ - ர 
பன்மை 
படர்க்கைப்‌ தன்‌ நற்‌ - 9; குறுந்‌ - 3; தான்‌ நற்‌ - 7; குறுந்‌ - 3 
பதலிடுப்பெயர்‌ ஐங்‌ - 1; கலி - 30 ஜங்‌ - 2; கலி - 5 
ஒருமை அகம்‌ - 8 அகம்‌ - 3 
படர்க்கைப்‌ தம்‌ நறீ - 2; குறுந்‌ - 3 தாம்‌ நறீ - 3; கலி - 4 
பதலிடுப்பெயர்‌ ஐங்‌ - 1; கலி - 9 
பன்மை அகம்‌ - 1 
வினையெச்சம்‌ 


வினையெச்ச விகுதிகளின்‌ வருகை நிலை பட்டியலில்‌ தரப்பட்டுள்ளது. இவ்வமைப்பு 


“அ' விகுதி நற்றிணையில்‌ மிகை; வரிசை எண்‌ 4, 6, 11, 12, 13, 15, 16, 17, 18, 


22, 23 இவ்வகை விகுதிகள்‌ குறைவு. 


19, 21, 


எண்‌ 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 

விகுதி | ௮ உ |இ |அன்‌ ஆய்‌ [ஏன்‌ |ஆ|உம்‌ [ஜ | இன்‌ கால்‌ | ஆல்‌ | அல்‌ | ௮ 
ள்‌ 

1115 278 | 157 | 98 1 2 9 22 | 18 | 32 1 

குறுந்‌ | 76 | 66 | 30 2 19 

ஜங்‌ 75 | 66 | 13 1[ 1 [2{1 6 

கலி 341 | 247 | 129 1 7 1 11 9 11 34 1 2 1 

அகம்‌ 174 | 142| 77 4 4 4 25 

எண்‌ 15 16 17 18 19 20 21 22 23 

விகுதி | தொறும்‌ | தோறும்‌ | ஈ ஏல்‌ | இல்‌ [ம்‌ ஆர்‌ [இர்‌ | ஆம்‌ 


நற்‌ 1 2 2 1 
குறுந்‌ 5 

ஜங்‌ 4 1 
கலி 1 25 1 2 
அகம்‌ 6 4 
பெயரெச்சம்‌ 


நற்றிணையில்‌ 'உ” 


மிகை; ஐங்குறுநூற்றில்‌ 'இ', 'ஐ' குறைவு. 


224 


எண்‌ 1 2 3 4 5 6 
விகுதி அ இ உ உம்‌ ஐ 1] 
நற்‌ 103 47 149 70 37 148 
குறுந்‌ 49 10 49 37 15 53 
ஐங்‌ 18 8 34 45 9 45 
கலி 83 22 70 77 16 130 
அகம்‌ 103 23 62 58 21 102 
தொழிந்பெயர்‌ 

தொழிற்பெயர்களின்‌ விகுதியில்‌ “அல்‌' கலித்தொகையில்‌ மிகுதி; ஆன்‌, அ குறைவு. 
எண்‌ 1 2 3 4 5 6 7 8 10 
விகுதி அ இ உ அல்‌ ஐ ஆன்‌ | அம்‌ அர்‌ [1] 
நந 4 8 40 64 24 1 10 2 10 
குறுந்‌ 1 2 24 2 4 3 1 3 
ஜங்‌ 2 1 10 2 1 1 2 
கலி 7 60 91 32 1 6 
அகம்‌ 1 16 25 37 15 6 4 
வினைமுற்று 

வினைமுற்று 'உ” விகுதி நந்றிணையில்‌ மிகை; 7, 16, 18, 19, 26, 35, 36 வரிசை 


எண்‌ கொண்ட விகுதிகள்‌ குறைவு. 


225 


எண்‌ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 
விகுதி | ஏன்‌ | என்‌ | அல்‌ | இசின்‌ | ஓ | ஏம்‌ | எம்‌ | ஓம்‌ | அம்‌ | ஜ | இர்‌ (ஆய்‌ | ஓய்‌ | இ 
நற்‌ க, 3 1.2 1 | 13] 13 6 123 
குறுந்‌ | 9 | 5 | 2 l ட 1 a 2 
ஜங்‌ 3 16 1 1 1 | 3 1 1 | 6 21 ஆ 
கலி 23 2 5 1 2 2 25 6 38 1 10 
அகம்‌ 2 1 2 1 16 9 3 3 1 4 
எண்‌ 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 
விகுதி | இன்‌ | இம்‌ | ஈர்‌ | ஏல்‌ | மின்‌ | அன்‌ | ஆன்‌ | ஒன்‌ | அள்‌ | ஆள்‌ | ஓள்‌ | அர்‌ | ஆர்‌ | ஈம்‌ 
நற்‌ 1 1 2 4 7 6 12-17 1 
குறுந்‌ | 4 2 3 1 

ஜங்‌ 5 3 2. 14 1 1 | 
கலி 3 1 6 3 4 9 15 12 11 6 10 ப 
அகம்‌ 4 6 1 2 6 1 2 3 4 
எண்‌ 29 30 | 31 32 | 33 34 | 35 | 36 37 

விகுதி | அது உ | உம்‌ | ஆ | ஆம்‌ ௮ |ஈ |ஆல்‌ ழ்‌ 

நற்‌ 6 7a ea 16 1 2 

குறுந்‌ | 3 29 [36 [1 [4 (9 l 

ஜங்‌ 212 13 

கலி 15 50 | 56 4 6 23 1 1 

அகம்‌ | 1 27 | 28 4 5 


வினையாலணையும்‌ பெயர்‌ 


“ஆன்‌' விகுதி கலித்தொகையில்‌ மிகை; 5, 10, 11, 18, 19, 20, 23, 24, 25, 26 


வரிசை எண்‌ கொண்ட விகுதிகள்‌ குறைவு. 


எண்‌ 1 2 3 4 5 6 7 8 9 10 | 11 12 13 
விகுதி | அன்‌ | ஆன்‌ | அவன்‌ | ஒன்‌ | ஏன்‌ | அள்‌ | ஆள்‌ | அவள்‌ | ஒள்‌ | இ | ஆய்‌ | ஓய்‌ | அர்‌ 
நந 4 3 1 4 4 1 [116 
குறுந்‌ |2 |3 ட த்த்‌|௭ 5. 2 le THe 
ஜங்‌ |6 1 3 3 12 ria B- 5a 


226 


கலி 10 57 24 1 1 11 31 8 1 1 2 1 7 
அகம்‌ | 5 2 7 1 3 
எண்‌ 14 15 16 17 18 19 2 21 22 23 24 25 26 
விகுதி | ஆர்‌ | அவ்‌ | ஓர்‌ | இர்‌ | ஈர்‌ | ஏம்‌ |அது| ட்‌ ஐ | என்‌ | அம்‌ | ௮ ஆ 
நற்‌ 5 2 10 1 
குறுந்‌ 1 ) 1 1 1 1 
ஜங்‌ 4 1 
கலி 34 16 6 6 1 2 2 4 1 
அகம்‌ 1 2 1 2 

அட்டவணைகளில்‌ விகுதிகள்‌ அவற்றின்‌ அவற்றின்‌ எண்ணிக்கை, அவை 


இடம்பெற்றுள்ள நூல்கள்‌ மிகை, குறை நிலைகள்‌ என்பன தெளிவு செய்யப்பெற்றுள்ளன. 
வேற்றுமை உருபுகள்‌ 


இரண்டாம்‌ வேற்றுமையிலிருந்து எட்டாம்‌ வேற்றுமை வரையிலான வருகை நிலைகள்‌ 


கழே பட்டியலில்‌ தரப்பட்டூள்ளன. 
இரண்டாம்‌ வேற்றுமை 


இரண்டாம்‌ வேற்றமை உருபான - “ஜ' மிகுதியாக வருகின்றன. 


வேற்றுமை 

உருபு - (151) 

எண்ணிக்கை நந்‌ குறுந்‌ ஜங்‌ கலி அகம்‌ 
12 9 12 113 5 


மூன்றாம்‌ வேற்றுமை 


இவ்வேற்றுமையில்‌ ஜந்து வகைகள்‌ காணப்படுகின்றன. அவற்றுள்‌ - * ஒடு மிகுதி; - 


'ஆன்‌' குறைவு. 
எண்‌ 1 2 3 
வேற்றுமை - ஆல்‌(28) - ஆன்‌(17) - ஒ௫(170) 


உருபு 


227 


எண்ணிக்கை | ந [குறுந்‌ |க | அகம்‌ | ந குறுந்‌ |ஜ[க அகம்‌ [ந |குறு (| ஜங்|க | ௮௧ 
நீ ங|லி நீ [ந்‌ லிம்‌ 
2 [1 2114 1 [4 2 [9 1 58 | 30 8 23 | 51 
எண்‌ 4 5 
வேற்றுமை உருபு | - ஓட(30 - உடன்‌(22) 
எண்ணிக்கை நந்‌ குறுந்‌ | ஜங்‌ | கலி | அகம்‌ | நற்‌ குறுந்‌ | ஜங்‌ | கலி | அகம்‌ 
9 3 3 18 3 5 4 4 9 
நான்காம்‌ வேற்றுமை 
நான்காம்‌ வேற்றுமை உருபான கு” ஆய்வுப்பகுதியில்‌ மிகுதியாகப்‌ 


பயன்படுத்தப்பட்டூள்ளது. இதன்‌ மாற்று வடிவமான “அக்கு” குறைவாகப்‌ பயனாக்கப்பட்டூுள்ளது. 


எண்‌ 1 2 3 
வேற்றுமை - ௧(53) - அக்கு(50) க்கு(32) 
உருபு 
எண்ணிக்‌ நற்‌ [குறு |[ஜ [௧ |௮அ௧ |நறீ குறு |ஜ க |௮ [ந [ஜ |௧க |[அக௧ 
கை ந்‌ ங்‌ லி |ம்‌ ந் [ங்‌ (லிகம்‌ [ற்‌ [ங்‌ லி [ம்‌ 
in [u 7 20 [4 11 | 4 5 24 [6 7 [10 [9 

ஐந்தாம்‌ வேற்றுமை 

இவ்வேற்றுமையில்‌ - “இன்‌ மிகுதியாகவும்‌, - 'இல்‌' குறைவாகவும்‌ வந்துள்ளது. 
எண்‌ 1 2 
வேற்றுமை உருபு - இல்‌(37) - இன்‌(325) 


எண்ணிக்கை 


நற்‌ (குறுந்‌ [ ஐங்‌ | கலி | அகம்‌ 


நற்‌ (குறுந்‌ | ஐங்‌ | கலி | அகம்‌ 


119 0 21 128 1 


ஆறாம்‌ வேந்றுமை 


ஆறாம்‌ வேற்றுமை உருபு - 'அது' குறைவாக வந்துள்ளது. 


228 


எண்‌ 1 
வேற்றுமை உருபு அது(22) 
நநீ |குறுந் [ஜங்‌ | கலி அகம்‌ 
2 5 13 1 | l 
ஏழாம்‌ வேற்றுமை 
இவ்வேற்றுமையில்‌ - “கண்‌”, - 'உள்‌' என்னும்‌ வேற்றுமை உருபுகள்‌ கலித்தொகையில்‌ 


மட்டுமே வந்துள்ளன. 


உருபு குறைவாகவும்‌ வந்துள்ளது. 


கண்‌ என்னும்‌ வேற்றுமை உருபு அதிகமாகவும்‌, உள்‌ என்னும்‌ 


எண்‌ 1 2 

வேற்றுமை உருபு - கண்‌ - உள்‌ 

எண்ணிக்கை நநீ | குறுந்‌ | ஜங்‌ | கலி | அகம்‌ | நநீ | குறுந்‌ | ஜங்‌ | கலி | அகம்‌ 
22 5 


எட்டாம்‌ வேற்றுமை 


ஈறு நீளுதல்‌ தன்மையில்‌ ஆய்‌, ஓய்‌, ஏ, ஈர்‌, ஆள்‌, ஆ, ஆல்‌, ஈ, 


கெடுதல்‌ தன்மையும்‌, இயல்பாக வரும்‌ தன்மையும்‌ வந்துள்ளது. 


என்பனவும்‌, விகுதி 


எண்‌ | 1 2 3 14 [5 6 7 8 9 10 11 [1213 
விகுதி | ஆய்‌ |ஓய்‌ [ஏ [ஈர்‌ | ஆள்‌ [ஆ |இர்‌ [ஆல்‌ [அல்‌ |ஈ [ஐ |டு | இயல்பு 
நற்‌ 1 1 91112 
குறுந்‌ | 1 1 8 1 2 6 | 14 
ஜங்‌ 1 1 27| 11 
கலி |3 16 [9 l l 3 2 l 6 |22[6 
அகம்‌ | 1 1 1 1 1 1 1217 


229 


அடைச்‌ சொற்கள்‌ 
பெயரடை 


“சிறு' என்னும்‌ பெயரடை நற்றிணையில்‌ அதிகமாக வந்துள்ளது; 9, 12, 13, 15, 18, 
24, 25, 31, 32, 33, 34, 35, 39, 43, 49, 51, 52, 56, 63, 64, 67, 68, 69, 70, 71, 78, 79, 
81, 83, 86, 87, 93, 101, 113, 115, 118, 119, 122, 125, 129, 130, 131, 135, 136, 140, 143, 
144, 145, 146, 152, 153, 154, 157, 160, 161 ஆகிய அடைகள்‌ குறைவாக வந்துள்ளது. 


எண்‌ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 
விகுதி | அ | அணி | அம்‌ | அரு | அரும்‌ | அவ்‌ | அளி | ஆய்‌ | ஆழ்‌ | இரு | இரும்‌ | இருண்ட 
நற்‌ 3.12 24 7 1 1 3 1 34 

குறுந்‌ 16 1 2 2 5 

ஜங்‌ 1 18 1 5 2 2 13 

கலி 6 2 11 7 1 4 13 1 

அகம்‌ | 6 4 24 1 10 1 2 21 

எண்‌ 13 14 15 16 17 18 19 20 | 21 22 23 24 | 25 
விகுதி | இலங்கு | இள | இளம்‌ | இன்‌ [ஈர்‌ | உரவு | உழை | எல்‌ [ஏ [ண்‌ [ஒள்‌ [கட | கடி 
நற்‌ p} 12 [1 l 4 [1 [9 3 

குறுந்‌ 4 2 

ஜங்‌ 1 2 5 4 1 7 1 

கலி 2 12 1 2 4 6 5 1 1 
அகம்‌ 3 1 5 2 1 6 1 

எண்‌ 2 |27 28 29 30 31 32 33 34 35 36 37 


விகுதி | கடு | கடும்‌ | கணை | ௧ரு | கரும்‌ | கனை | காமர்‌ | குமரி | குவவு | குறி | குறு | குறும்‌ 


நநீ 2 7 4 | 9 2 | 1 | 4 
குறுந்‌ 2 3 1 
ஐங்‌ 1 1 1 2 
கலி 2 8 | 1 1 


அகம்‌ | 2 7 3 | 3 | 3 3 


230 


எண்‌ 38 | 39 40 41 42 43 44 45 46 | 47 48 49 50 
வகுதி | கூர்‌ | கூன்‌ | கொடு | கொடும்‌ | சிற்று | சிறிய | சிறு | சின | சீறு | செம்‌ | செவ்‌ | செழு | சே 
நற்‌ |3 3 10 l l 39 215 2 3 3 
குறுந்‌ | 2 1 5 1 15 2 

ஐங்‌ 1 14 1 2 
கலி 2 3 1 3 1 1 1 1 

அகம்‌ 2 8 1 18 1 5 2 1 
எண்‌ 51 52 53 54 55 56 57 58 60 61 62 63 
வகுதி | சேய்‌ | தகை | தடம்‌ | தடவு | தண்‌ | தண்ணிய | திண்‌ | திணி கிரு|தீ |தீம்‌ | துய்‌ 
நற்‌ | 1 5 3 14 3 1 5 2 
குறுந்‌ 1 1 12 (1 1 1 1 1 

ஐங்‌ 11 1 1 

கலி 1 13 4 1 1 1 

அகம்‌ | 1 1 2 2 6 3 1 

எண்‌ 64 65 | 66 67 68 69 70 71 | 72 73 74 75 
வகுதி | துவர்‌ | தூ | தெண்‌ | தெள்‌ | தெளி | தெளிர்‌ | தென்‌ | தே | தொல்‌ | நல்‌ | நளி | நறு 
நற்‌ a 2 1 1 1 16 [3 8 
குறுந்‌ 2 1 1 2 3 

ஜங்‌ | 1 6 1 5 5 

கலி 1 1 1 1 4 13 2 
அகம்‌ 2 2 16 1 4 

எண்‌ 76 77 178 79 80 | 81 82 | 83 84 85 86 87 
வகுதி | நறும்‌ | நன்‌ | நன்னர்‌ | நனம்‌ | நீடு | நீத்து | நீல்‌ | நீள்‌ | நுண்‌ | நுணங்கு | நெக்க | நெட்டு 
நற்‌ |7 i 4 8 9 1 

குறுந்‌ 1 1 1 1 1 
ஐங்‌ | 1 1 2 4 1 1 

கலி 5 3 3 2 2 1 

அகம்‌ | 4 2 1 6 1 


231 


எண்‌ 88 89 90 91 92 93 94 | 95 96 97 98 99 
வகுதி | நெடிது | நெடு | நெடும்‌ | நேர்‌ | நோன்‌ | பச்சு | பசு | பசும்‌ | பணி | பணை | பரா | பழ 
நற்‌ 8 18 2 [2 1 3 [6 2 1 4 [1 
குறுந்‌ 3 6 1 1 1 1 

ஜங்‌ 1 3 1 4 

கலி 1 4 7 1 

அகம்‌ | 2 7 19 1 1 1 1 1 1 

எண்‌ 100 101 | 102 | 103 | 104 | 105 | 106 | 107 | 108 109 110 111 | 112 
வகுதி | பழம்‌ | பழு | பனி | பாசு | புது | புல்‌ | புன்‌ | பூ பெரிய | பெரு | பெரும்‌ | பேர்‌ | பைம்‌ 
நற்‌ [2 9 (4 5 i eae l 8 36 2 [4 
குறுந்‌ 1 4 1 2 15 1 
ஜங்‌ 5 2 1 20 

கலி 2 4 1 1 1 1 9 2 

அகம்‌ | 2 1 3 2 2 4 22 5 
எண்‌ 113 114 115 116 | 117 118 119 120 | 121 | 122 123 124 
வகுதி | பொங்கு | பொன்‌ | போர்‌ | மட | மணி | மருள்‌ | மல்கு | மறு [மா | மால்‌ | மிக்க | மிக 
நற்‌ 1 1 1 ea 1 b= 1 
குறுந்‌ 2 1 6 

ஜங்‌ 2 1 1 2 

கலி 3 1 1 3 4 

அகம்‌ 3 1 1 9 

எண்‌ 125 | 126 | 127 | 128 129 130 131 | 132 133 134 135 | 136 | 137 
வகுதி | மிகு | மீ முட | முது | முழு | முள்‌ | மூரி | மூது | மெல்‌ மென்‌ [மை [மோ | வண்‌ 
நற்‌ 1 2 1 1 2 1 2 1 1 1 
குறுந்‌ 1 1 1 2 2 

ஐங்‌ 1 5 5 

கலி 1 1 1 9 

அகம்‌ 1 2 2 6 4 2 


232 


எண்‌ 


140 


141 | 142 | 143 


145 


146 


விகுதி 


வயங்கு 


நநீ 


குறுந்‌ 


ஜங்‌ 


கலி 


அகம்‌ 


எண்‌ 


151 


161 


விகுதி 


வெவ்‌ 


வை 


நநீ 


குறுந்‌ 


ஜங்‌ 


கலி 


அகம்‌ 


வினையடை 


குறைந்த அளவில்‌ இடம்பெற்றுள்ளது. 


10 


கடிய 


கடும்‌ 


சிறிய 


துணிய 


நன்கு 


நெடிய 


பெரிய 


பைய 


மெல்ல 


மிக 


மிக்க 


தொகுப்புரை 


படைப்பாளியின்‌ மொழி ஆளுமை விருப்பக்கூறுகளான ஒலிநிலை, சொல்நிலை எனும்‌ 


பாகுபாட்டில்‌ வகைப்படுத்தித்‌ தரப்பட்டுள்ளன. ஓஒலியன்களின்‌ வருகை நிலைகளில்‌ மரபு 


சார்ந்த கூறுகளே மிகுதியாக உள்ளன. சொல்‌ நிலை அமைப்பிலும்‌ படைப்பாளியின்‌ விருப்பக்‌ 


கூறுகளை ஒவ்வொரு தலைப்பின்‌ கீழும்‌ தரப்பட்டுள்ள பட்டியல்கள்‌ வழி அறியலாம்‌. 


233 


இயல்‌ குறிப்பு 
1. தி.சு.நடராசன்‌, திறனாய்வுக்கலை.ப.102. 


2. தி.சு. நடராசன்‌, திறனாய்வுக்‌ கொள்கை.ப.98. 


ஆய்வு நிறைவுரை 


செய்து 


235 


ஆய்வு நிறைவுரை 


“சங்க இலக்கிய நெய்தற்‌ பாடல்களில்‌ மொழி ஆய்வு” என்னும்‌ தலைப்பில்‌ ஆய்வு 


கிடைக்கப்பெற்ற உண்மைகள்‌ ஆய்வு நிறைவுரையாகக்‌ கொடுக்கப்பட்டூுள்ளன. 


£ஜூ' மொழிமுதல்‌ வருகை மிகவும்‌ குறைவு. ஒஓளகாரம்‌, உயிரளபெடை, ஆய்தம்‌ 
மொழியிடையில்‌ சிறுபான்மை. ஒற்றளபெடை இடம்பெற வில்லை. 

மொழிமுதலில்‌ தனித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர அமைப்பில்‌ “ஓ' காரத்தின்‌ 
வருகை, மொழியிறுதியில்‌ இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ நெட்டுயிா அமைப்பில்‌ “ஆ 
வருகை மிகை. 

மொழிமுதலில்‌ இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர அமைப்பில்‌ “ஏ'காரத்தின்‌ 
வருகை, மொழியிடையில்‌ இரட்டித்த மெய்களின்‌ பின்வரும்‌ குந்றுயிா அமைப்பில்‌ 
£ஊ'”காரத்தின்‌ வருகை குறைவு. 
மொழியிடையில்‌ தனித்த மெய்களின்‌ பின்வரும்‌ குற்றுயிர்‌ அமைப்பில்‌ “அ'காரத்தின்‌ 
வருகை தவிர பிற உயிரெழுத்துக்களின்‌ வருகை குறைவு. 
மொழியிறுதியில்‌ தனித்த மெய்களின்‌ பின்வரும்‌ நெட்டுயிர அமைப்பில்‌ 'ஊ'காரத்தின்‌ 


வருகை சிறுபான்மை. இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர அமைப்பில்‌ 
“ஓ காரத்தின்‌ வருகை அருகிய நிலை. 


மொழியிறுதியில்‌ தனித்த இரட்டித்த மெய்களின்‌ பின்‌ வரும்‌ குற்றுயிா அமைப்பில்‌ ௭,ஒ 
இடம்பெற வில்லை. இரட்டித்த மெய்களின்‌ பின்‌ வரும்‌ நெட்டுயிா அமைப்பில்‌ “ஆ 
தவிர பிற இடம்பெற வில்லை. 

மொழியிறுதில்‌ தனித்த மெய்களின்‌ முன்வரும்‌ குற்றுயிா “ஒ' வருகை, இரட்டித்த 
மெய்களின்‌ முன்வரும்‌ “௭ வருகை, தனித்த மெய்களின்‌ முன்வரும்‌ நெட்டுயிர்‌ “ஓ” 
வருகை, மொழியிடையில்‌ தனித்த, இரட்டித்த மெய்களின்‌ முன்வரும்‌ 'ஒ' வருகை 


ஆகியவை வரண்முறைக்கு உட்பட்டு வந்துள்ளன. 


ஆய்வில்‌ எழுத்துக்களின்‌ வருகைமுறை அமைப்பில்‌ மிகை, குறைவு, சிறுபான்மை, 


அருகிய வழக்கு, இடம்பெறாமை, குறிப்பிட்ட வரண்முறைக்குட்பட்ட தன்மையில்‌ 


அமைந்துள்ளமை கண்டறியப்பட்டூள்ளன. 


> 


> 


வெடிப்பொலி 'ச' அனைத்து உயிர்களுடனும்‌ மொழி முதலில்‌ இடம்பெற்றுள்ளமை 
தொல்காப்பிய விதிக்கு முரண்பட்டதாகும்‌. மூக்கொலி “ஞ'கரம்‌ தொல்காப்பிய விதிக்கு 
முரண்பட்டு அமைந்துள்ளது. யகர, வகரத்தின்‌ மொழிமுதல்‌ வருகை தொல்காப்பிய 
அமைப்புடன்‌ ஒத்துள்ளது. 

மொழியிடையில்‌ உயிர்களின்‌ பின்வரும்‌ இரட்டித்த மருங்கொலிகள்‌, 'ழ்ழ்‌' வருடொலி 


ரர்ர்‌' இடம்பெறவில்லை. 


236 


மொழியிறுதியில்‌ மூக்கொலி “ன்‌' ஊகரத்தின்‌ பின்‌ இடம்பெறவில்லை. 

உயிர்களின்‌ முன்‌ 'வ'கரத்தின்‌ வருகை, பின்‌ 'ய'கரத்தின்‌ வருகை அருகிய நிலை. 
மெய்யிணைகளில்‌ வெவ்வேறுபட்ட தன்மையில்‌ (C1C2) 46 அமைப்புகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. தொல்காப்பியத்தை ஒப்பிடும்‌ போது இவ்வருகை குறைவானதே. 
ஒளகாரம்‌, உயிரளபெடை, ஆய்தம்‌ மொழியிடையில்‌ சிறுபான்மை. 

உயிர்‌ ஒலிகளைக்‌ கருவாகக்‌ கொண்ட அசை அமைப்பில்‌ ஓரசை முதல்‌, ஏழசை 
வரையிலான சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. முவசை மிகை. ஆறசை, ஏழசையில்‌ இரு 
சொற்களும்‌ இடம்பெற்றுள்ளன. நாலசைச்‌ சொற்கள்‌ 130 வகைப்பாட்டில்‌ உள்ளன. 
புணர்ச்சியில்‌ உயிர்‌ *+ உயிர்‌, உயிர்‌ * மெய்‌, மெய்‌ * உயிர்‌, மெய்‌ * மெய்‌ என்ற 
நான்கு நிலையிலான அமைப்பில்‌ நிலைமொழி ஓலித்திரிபின்‌ பாற்பட்ட விதிகள்‌ மிகை. 
இருமொழி ஓலித்திரிபின்‌ பாற்பட்ட விதிகள்‌ அருகிய நிலை. 

பெயர்ச்சொற்கள்‌ அனைத்திற்கும்‌ உரித்தான பகுப்பாய்வு முறைமை 
மேற்கொள்ளப்பட்டூள்ளது. இதன்‌ அடிப்படையில்‌ பெயரடி நிலை, விகுதி நிலை என 
இரு பிரிவுகள்‌ மேந்கொள்ளப்பட்டூள்ளன. பெயரடி நிலை வகைப்பாட்டில்‌ 
மாற்றுப்பெயர்கள்‌ அனைத்தும்‌ இயந்பெயர்களுக்கு மாறுபட்டன. மாற்றுப்‌ பெயர்களில்‌ 
உட்பட்டூள்ள மூவிடப்பெயர்களின்‌ வருகையான தனிநிலை, வேற்றுமை உருபுகளை 
ஏற்ற நிலை என்பன தரப்பட்டுள்ளன. தன்மைப்‌ பன்மையில்‌ உளப்படுத்தாத்‌ தன்மை 
ஆய்வுப்‌ பகுதியில்‌ இடம்பெறவில்லை. 

சுட்டூப்பெயர்‌ அமைப்பும்‌, வருகையும்‌ ஆய்வுச்‌ செய்யப்பட்டூுள்ளது. அண்மைச்‌ சுட்டான 
*இ' அகநானூற்றில்‌ மட்டும்‌ இடம்பெறாமல்‌ மிகை நிலையில்‌ உள்ளன. பால்காட்டும்‌ 
தன்மையிலும்‌, சுட்டு நீட்சிபெற்றும்‌, இன எழுத்து மிகுந்தும்‌ சிறுபான்மை நிலையில்‌ 
காணப்படுகின்றது. 

சேய்மைச்‌ சுட்டு 'அ' உடம்படுமெய்யும்‌, பால்காட்டும்‌ விகுதியும்‌ பெற்று வரும்‌ தன்மை 
மிகை. ஆய்தச்‌ சுட்டின்‌ வருகை சிறுபான்மை. சுட்டு நீட்சியும்‌ இவற்றைத்‌ தவிர 
அவண்‌, அனை, ஆண்டு முதலான அருகிய சேய்மைச்‌ சுட்டுச்‌ சொற்களும்‌ சுட்டூப்‌ 
பொருளை உணர்த்தியுள்ளன. இடைமைச்‌ சுட்டை உணர்த்தும்‌ 'உது' என்னும்‌ 
சொல்லாட்சி சிறுபான்மை. 'உ” (கலி), 'உவ'(அகம்‌), உவன்‌ (நற்‌ இவை முறையே 


ஓரிடத்தில்‌ இடைமை சுட்டை உணீர்த்துவனவாக வந்துள்ளது. 


எயா என்ற வினா அடிகள்‌ விதிகளுடன்‌ இணைந்து வினாப்‌ பெயர்களைச்‌ 
சுட்டியுள்ளமை ஆய்வுப்‌ பகுதியில்‌ அமைகின்றது. 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ எண்ணுப்‌ பெயர்களின்‌ வருகை சிறுபான்மை; ஆறு, எட்டு, ஒன்பது, 
ஆயிரம்‌ போன்றன பயனாக்கப்படவில்லை. நவ என்னும்‌ சொல்‌ ஒன்பதை குறிக்க 
ஓரிடத்தில்‌ உள்ளது. இருவேம்‌, கவை எனும்‌ சொற்கள்‌ இரண்டு என்னும்‌ 


எண்ணுப்பெயரைச்‌ சுட்டியுள்ளன. பகுதி பொருள்‌ தரும்‌ அரை என்னும்‌ சொல்‌ 


ஓரிடத்தில்‌ வருகின்றது. பால்‌ என்னும்‌ சொல்‌ பாதி என்னும்‌ பகுப்புப்‌ பொருளால்‌ 


237 


இடம்பெற்றுள்ளது. ஒத்தன்‌, ஒத்தி என்ற வடிவங்களும்‌ ஒன்று என்னும்‌ எண்ணைச்‌ 
சுட்ட பயன்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. 

கிழக்குத்‌ திசையைக்‌ குறிப்பதற்குக்‌ குணக்கு, மேற்குத்‌ திசையைக்‌ குறிப்பதற்குக்‌ 
குடக்கு” எனும்‌ சொல்லாட்சிகள்‌ சிறுபான்மையாக உள்ளன. திசைப்‌ பெயர்கள்‌ 
எவையும்‌ நேரடி நிலையில்‌ இடம்பெறவில்லை. 

இயந்பெயர்கள்‌ பெயரடி * அம்‌, பெயரடி * உயிர்‌, மெய்‌ என அமைகின்றன. 

அம்‌ ஈற்று சொற்கள்‌ மிகுதியும்‌ வேற்றுமை உருபையும்‌, சாரியைகளையும்‌ பெறுவன 
எனும்‌ சிறப்புத்‌ தன்மைக்கு உரியதாகும்‌. அம்‌ ஈற்றுப்‌ பெயர்கள்‌ பெந்றுள்ள 
மாற்றங்கள்‌ பொருளால்‌ ஒன்றுபட்ட உயிர்‌, மெய்‌ ஈற்றுப்பெயர்கள்‌, ஒன்றுக்கு மேற்பட்ட 
ஓலி மாந்றநங்கள்‌ அடையும்‌ பெயர்கள்‌ என்ற அமைப்புகளில்‌ காணப்படுகின்றன. 

பிற பெயர்கள்‌ அனைத்தும்‌ உயீரீநு, மெய்யீறு பாகுபாட்டடிப்படையில்‌ 
வகைப்படுத்தப்பட்டூுள்ளன. 

இயற்பெயர்களில்‌ உயிரீந்நில்‌ 'உ', “ஜ்‌ ஈற்றுச்‌ சொற்கள்‌ மிகை, ஓ குறைவு; 
மெய்யீற்றில்‌ ர்‌, ல்‌ மிகை, ம்‌ குறைவு. 

எண்‌ காட்டும்‌ விகுதி அமைப்பில்‌ ஒருமை, பன்மை இவந்றைச்‌ சுட்டும்‌ நிலை 
மரபிலக்கணத்தோடு ஒத்துள்ளது. எண்‌, பால்‌ காட்டும்‌ விகுதிகள்‌ 
வரைவிலக்கணத்திற்கு ஒத்த நிலையினதே. 

தன்மை, முன்னிலை, படர்க்கை இவற்றில்‌ ஒருமையை உணர்த்த டு, இன்‌ என்னும்‌ 
விகுதிகள்‌; பன்மையை உணர்த்த ம்‌, ர்‌ என்னும்‌ விகுதிகள்‌ இவற்றின்‌ வேற்றுமை 
உருபை ஏற்கும்‌ வடிவமும்‌, ஏற்காத வடிவமும்‌ சுட்டப்பட்டூள்ளது. படர்க்கைப்‌ 
பெயர்பதிலி விகுதிகள்‌ ஐம்பால்‌ அமைப்புக்களில்‌ நேரடியாக உடம்படுமெய்‌, சாரியை 
இவந்றைப்‌ பெற்றுள்ள தன்மைகளில்‌ உள்ளன. 

பொதுப்பன்மை விகுதியான 'கள்‌' 6 இடங்களில்‌ பயனாக்கப்பட்டூள்ளது. ஓரிடம்‌ 
இலக்கண விதிக்கு மாறுபட்டதாகும்‌. 

வேற்றுமை உருபுகளின்‌ வருகை மிகுதியும்‌ மரபிலக்கண அமைப்பிற்கு உட்பட்டதாகும்‌. 
இவற்றில்‌ “ஜ்‌, 'கு' மிகுதி. பிற சிறுபான்மையினதாகும்‌. ஆய்வில்‌ சாரியையின்‌ 
வருகையும்‌, வரையறையும்‌ மிகக்‌ குறைவே. 

வினைச்‌ சொற்கள்‌ அவற்றின்‌ அமைப்பு, வருகை, வகை, செயல்‌ தன்மை இவற்றை 
மையப்படுத்திய நிலையில்‌ இடம்பெறுகின்றன. 

கால இடைநிலைகளை ஏற்கும்‌ வினையடிகளின்‌ மெய்‌ கொண்டு முடியும்‌ தன்மைகள்‌ 
ஆய்வுப்‌ பொருளாக்கப்பட்டூள்ளது. “இன்‌' உருபு ஏற்கும்‌ ஒரு மெய்‌ கொண்டு முடிவன, 
இருமெய்‌ கொண்டு முடிவன, மும்மெய்‌ கொண்டு முடிவன, உயிரில்‌ முடிவனவாக 


அமைகிறது. மும்மெய்‌ கொண்ட வினையடி ஒரு சொல்லளவில்‌ மட்டுமே 


இடம்பெற்றுள்ளது. உயிரீந்நறில்‌ முடிவனவாக ஈரமைப்புகள்‌ உள்ளன. 


238 


'த்‌' உருபு ஏற்கும்‌ வினையடிகளில்‌ இ, ஐ, ஓ ஈற்றின்‌ வருகை குறைவு. மெய்யீற்றில்‌ 
ர்‌, ள்‌, ழ்‌ குறைவு. 

'த்த்‌' வினையடி அமைப்பில்‌ அ, ஈ, ஊ, ௭, ஒ இவற்றின்‌ அமைப்பு மிகவும்‌ குறைவு. 
மெய்யீற்று வினையடி அமைப்பில்‌ “ம்‌' குறைவு. 

இறந்தகால உருபான ந்த்‌! பெற்று வரும்‌ வினையடி அமைப்பில்‌ ஆகார ஈறு, ஈகார 
ஈறு இவை குறைவு. 

வினையடி மாற்று வடிவங்கள்‌ குறித்த ஆய்வில்‌ உயிர்‌ மாற்றத்தால்‌ தோன்றுவன(54), 
ஓலித்துணை உகரம்‌ இணைதல்‌(255) அமைப்புகளில்‌ மிகுதியான வினையடிகள்‌ 
இடம்பெற்றுள்ளமை ஆய்வில்‌ தெளிவாகின்றது. மெய்மாற்றத்தால்‌ தோன்றும்‌ 
வினையடிகள்‌ குறைவாக உள்ளன. 

துணைவினைகள்‌ வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, வினைமுற்று, வியங்கோள்‌ வினைமுற்று 
முதலான வினைவகைகளில்‌ இடம்பெற்றுள்ளமை தெளிவாகிறது. 

தன்வினை, பிறவினை, இயக்கு வினை சொற்களின்‌ வருகை ஆய்வில்‌ 
வகைப்படுத்தப்பட்டூுள்ளன. 

முக்காலங்களையும்‌ உணர்த்தும்‌ உருபுகளின்‌ பாகுபாட்டூடன்‌ அவற்றின்‌ 
மாற்றுவடிவங்கள்‌ செயலாற்றும்‌ தன்மை சான்றுகளுடன்‌ மிகை, குறை வருகை 
எண்ணிக்கை கண்டறியப்பட்டூுள்ளன. 

இறந்தகால 'ன்‌' தொழிற்பெயர்‌ அமைப்பில்‌ ஒரு தரவு மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 
நிகழ்கால உருபு கின்றீ, கிநீ ஆகியவை இடம்பெற ஆநின்று இடம்பெறவில்லை. 
எதிரகாலத்தை உணர்த்தும்‌ 'ப்‌' அமைப்பில்‌ ஏவல்‌, வியங்கோள்‌ வினைமுற்று 
இவற்றுள்‌ முறையே ஒரு தரவு மட்டுமே இடம்பெற்றுள்ளது. எதிர்மறை உருபு 
உணர்த்தும்‌ தன்மையில்‌ ஆ, ஆத்‌, டு என்பன அமைகின்றன. இவை எதிரமறைகளை 
உணீர்த்துவனவாகவும்‌, இரட்டை எதிர்மறைகளை உணர்த்தும்‌ தன்மையும்‌ உள்ளன. 
வினைவகைகளான வினையெச்சம்‌, பெயரெச்சம்‌, ஏவல்‌, வியங்கோள்‌ இவற்றின்‌ 
வருகையும்‌, அமைப்பும்‌ விகுதி அடிப்படையில்‌ மிகை, குறைநிலைகளில்‌ 
கண்டறியப்பட்டூள்ளன. 

தொழிற்பெயர்கள்‌ காலம்‌ உணர்த்தும்‌ பண்பு, காலம்‌ உணர்த்தாத பண்பு, எதிர்மறைப்‌ 
பண்பு என்னும்‌ விகுதியை அடிப்படையாகக்‌ கொண்டு வருகின்றன. 

சிறுபான்மை நிலையில்‌ இடம்பெற்றுள்ள தழுவு தொழிற்பெயர்கள்‌ ரகர விகுதி 
பெற்றுள்ளமை ஆய்வில்‌ கண்டறியப்பட்டூள்ளது. 

வினைமுற்று அமைப்பு தன்மை ஒருமை, தன்மைப்‌ பன்மை, முன்னிலை ஒருமை, 
முன்னிலைப்‌ பன்மை, ஆண்பால்‌, பெண்பால்‌, பலா்பால்‌, ஒன்றன்பால்‌, பலவின்பால்‌ 
உணர்த்தும்‌ விகுதிகளின்‌ வருகை அடிப்படையில்‌ மிகை, குறை நிலையில்‌ 


இடம்பெற்றுள்ளன. 


239 


வினையாலணையும்‌ பெயர்கள்‌ படர்க்கை இடத்து ஜம்பால்‌ பெற்று காலங்களையும்‌, 
எதிர்மநையையும்‌ உணர்த்துகின்றது. ஒன்றன்பால்‌ பால்‌, விகுதி ஒரு தரவில்‌ மட்டுமே 
இடம்பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. 

குறிப்பு வினையெச்சம்‌, குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ இரண்டும்‌ விகுதி நிலையிலான அமைப்பு 
அடிப்படையில்‌ ஆய்வுப்‌ பொருளாக்கப்பட்டுள்ளது. இவற்றின்‌ வருகை மிகவும்‌ 
குறைவே. 

அணி, ஊர்‌, நகர்‌, உடல்‌ உறுப்புகள்‌, தேர்‌, விலங்கு, நிலம்‌, தொழிற்கருவிகள்‌, மீன்‌, 
நா, நோய்‌, மணல்‌, திரை, செடி கொடிகள்‌, கடல்‌, மலர்‌, புள்‌, மரம்‌, நிலா, வலை, 
உலோகம்‌, துயில்‌, சாயல்‌, இசை, யாழ்‌, எண்‌ போன்றப்‌ பெயர்களைச்‌ சிறப்பிக்க 
மொழிப்‌ பயன்பாட்டில்‌ மிகைப்பானாக, குறைப்பானாக, எதிர்ப்பானாக 
பயனாக்கப்பட்டுள்ள மொழிக்‌ கட்டமைப்பைத்‌ தெளியலாம்‌. 

ஒரு தலைமைப்‌ பெயர்‌ ஓரடை, ஈரடை, மூவடை பெந்நுள்ள பாங்கு; ஓரடை இரண்டு 
முதல்‌ இருபத்தெட்டு பெயர்களைச்‌ சிறப்பிக்கும்‌ பாங்கு சிற்றெல்லை, பேரெல்லை 
நிலையில்‌ இடம்பெற்றுள்ளன. வினைச்‌ சொற்களைச்‌ சிறப்பிக்கும்‌ நிலையிலான 
அடைச்சொற்கள்‌ மிகவும்‌ குறைவு. 

ஆய்வுப்‌ பகுதியில்‌ பெயர்‌, வினைச்‌ சொற்களைச்‌ சார்ந்து வரும்‌ பொருளற்ற சிறப்பு 
பொருள்‌ உணர்த்தும்‌ தன்மையிலான இடைச்‌ சொற்களின்‌ வருகை, முன்‌, அடி, பின்‌ 
இடைச்சொல்‌ என்ற பாகுபாட்டில்‌ வகைப்படுத்தப்படுத்தலாம்‌. 

ஆய்வில்‌ ஏ, ஓ, உம்‌ என்பன மிகை; மன்‌, தில்‌ என்பன குறைவு; சில 
இடைச்சொற்கள்‌ அமைப்பில்‌ ஒரு தரவு மட்டுமே இடம்பெற்றுள்ளமை 
சுட்டத்தக்கதாகும்‌. ஓஒலிக்குறிப்புச்‌ சொந்கள்‌ சிறுபான்மை பயின்று வந்துள்ளது. 
ஆய்வில்‌ ஒரு குணம்‌ தழுவிய பல உரிச்சொல்‌, பல குணம்‌ தழுவிய ஒரு 
உரிச்சொல்‌ என்ற வகைப்பாடு சிறுபான்மை வருகையினதாகும்‌. 

தொடரியலில்‌ நெய்தற்‌ பாடல்களின்‌ தனி நிலையிலான வாக்கிய அமைப்புகளை 
உடன்பாட்டு வாக்கியம்‌, எதிரமறை வாக்கியம்‌, வினா வாக்கியம்‌, செய்வினை 
வாக்கியம்‌, வியப்பு வாக்கியம்‌ எனும்‌ பாகுபாட்டினை ஆய்வின்கண்‌ காண 
முடிந்துள்ளது. 

மொழி நடை விருப்பக்‌ கூறுகளை இனங்காண்பதற்குப்‌ பயனாகின்று நடையியல்‌ ஆய்வு 
புள்ளி நடையியல்‌ அணுகுமுறையில்‌ ஒலியன்களின்‌ வருகை; மெய்ம்மயக்கம்‌, ஓரசை 
முதல்‌ ஏழசை இவற்றின்‌ வகை, எண்ணிக்கை , ஓலித்திரிபுகளின்‌ விளக்கம்‌; எதுகை, 
மோனை, முரண்‌, வண்ணம்‌ என்பன ஒலி நிலைக்‌ கட்டமைப்பு என்னும்‌ பாகுபாட்டில்‌ 
கண்டறியப்பட்டூள்ளன. 

சொல்‌ நிலையில்‌ சொல்நிலை உத்திகள்‌, மூவிடப்பெயர்கள்‌, விருப்பக்‌ கூறுகளான 
பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌, தொழிற்பெயர்‌, வினைமுற்று, வினையாலணையும்‌ பெயர்‌ 


இவற்றின்‌ விகுதி நிலை இடம்பெற்றுள்ள பாங்கு அட்டவணைப்படுத்தப்‌ பட்டுள்ளன. 


240 


> வேற்றுமை உருபுகள்‌, அடைச்‌ சொற்கள்‌, சாரியை இவற்றின்‌ விருப்பக்‌ கூறுகளும்‌ 


அட்டவணை வழித்‌ தெளியலாம்‌. 
மேலாய்வு 


தமிழ்‌ இலக்கியங்களின்‌ மொழிக்கட்டமைப்பை மொழியியல்‌, மரபிலக்கணம்‌ இவற்றை 
அடிப்படையாகக்‌ கொண்ட ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய தேவையும்‌, பயனும்‌ 
உடையதாகும்‌. குறிப்பிட்ட படைப்புகளை ஒருசேர தொகுத்து ஆய்வு செய்வது 
மொழிக்கட்டமைப்பில்‌ ஓஒப்பாய்வுக்கும்‌ (Comparative Study, உறழ்வு ஆய்வுக்கும்‌ 
(Contrastive Study) வழிவகை செய்யும்‌. 


துணைநூற்பட்டியல்‌ 


242 


துணைநூற்பட்டியல்‌ 


அ. நூற்கள்‌ 

அகத்தியலிங்கம்‌.ச., தமிழ்மொழி அமைப்பியல்‌, 
மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, 53, புதுத்தெரு, 
சிதம்பரம்‌ - 608001. முதற்பதிப்பு : டிசம்பர்‌, 


அகத்தியலிங்கம்‌.ச, தொல்காப்பிய மொழியியல்‌, 
முருகையன்‌.க.(ப) அண்ணாமலை பல்கலைக்கழகம்‌, 


அண்ணாமலை நகர்‌. முதல்‌ பதிப்பு : 1972. 


இராசாராம்‌.அ., இலக்கணவியல்‌ மீக்கோட்பாடும்‌ 
கோட்பாடுகளும்‌, காலச்சுவடு பதிப்பகம்‌, 
669 கே.பி.சாலை, நாகர்கோவில்‌-629001. 
முதல்‌ பதிப்பு : நவம்பர்‌, 2010. 


இராசாராம்‌.அ., குறுந்தொகை, 
திருமகள்‌ நிலையம்‌, 16, நாராயணா சாலை 
தி.நகர்‌, சென்னை-600017. முதற்பதிப்பு : 
பிப்ரவரி, 2005. 


இளம்பூரணனார்‌ உரை தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌, 
சாரதா பதிப்பகம்‌, 6/ 16, தோப்பு வேங்கடாசலம்‌ 
தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை-600005. 
முதற்‌ பதிப்பு : மே 2005. 


கதிரைவேற்பிள்ளை.நா., தமிழ்‌ மொழி அகராதி, 
சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதற்பதிப்பு : ஜுன்‌ 2010. 


கருணாரன்‌.கி., மொழியியல்‌, 
ஜெயா.வ. நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 41-B, 
சிட்கொ இண்டஸ்டிரியல்‌ எஸ்டேட்‌, 
அம்பத்தூர்‌,  சென்னை-600098. 
8 ஆம்‌ பதிப்பு : 2014. 


காசிராஜன்‌. இரா., காப்பியரின்‌ எழுத்திலக்கணக்‌ கோட்பாடு, 
மதி பதிப்பகம்‌, 2, முத்து கார்டன்ஸ்‌, பசுமலை, 


மதுரை-21. பதிப்பு ஆண்டு : 2000. 


காசுமான்‌.!மீ., 


கிருஷ்ணன்‌.என்‌., 


கோவிந்தராஜன்‌.எம்‌., 


கோவேந்தன்‌... 


கெளமாரீஸ்வரி.எஸ்‌(ப.ஆ) 


சக்திவேல்‌.சு., 


சங்கர்‌.வே., 


சசிக்குமார்‌.ஜெ 


சசிக்குமார்‌.ஜெ 


243 


தமிழ்க்‌ காப்பு இயம்‌, 

காசுமான்‌ பதிப்பகம்‌, 4-226, நந்தன்‌ காடு, 
மார்த்தாண்டம்‌ 629165. 

முதற்‌ பதிப்பு : ஆகஸ்டு 2005. 


மொழியியல்‌ மொழிபெயர்ப்பியல்‌, 

செம்மூதாய்‌ பதிப்பகம்‌, நெ. 17, தாக்ர்‌ தெரு, 
எம்‌.எம்‌.டி.ஏ. நகர்‌, சிட்லபாக்கம்‌, 

சென்னை - 600064. முதற்பதிப்பு : 

ஜனவரி,2013. 


செம்மொழி இலக்கிய சிறப்பியல்புகள்‌, 

திருமலா பப்ளிகேஷன்ஸ்‌, எண்‌.17,19-வது தெரு, 
நேரு காலனி, பழவந்தாங்கல்‌, சென்னை-600114. 
பதிப்பு ஆண்டு : 2012. 


அன்பொடு புணர்ந்த ஐந்திணை, 
வேமன்‌ பதிப்பகம்‌, 19, நீயூகாலனி, சோசியர்‌ 


தெரு, சென்னை-34. பதிப்பு : 24-05-2002. 


கார்டூவெல்‌ ஒப்பிலக்கணம்‌, 
சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதற்பதிப்பு : ஜுன்‌ 2010. 


தமிழ்மொழி வரலாறு, 
31, சிங்கர்‌ தெரு, பாரிமுனை, சென்னை - 
600108. முதல்‌ பதிப்பு : ஜனவர்‌ 1984. 


மொழித்திறனும்‌ மொழிப்பயிந்சியும்‌., 
நன்மொழிப்‌ பதிப்பகம்‌, 41, கங்கை வீதி, 
வசந்த்‌ நகர்‌, புதுச்சேரி-605003. 
முதற்பதிப்பு - டிசம்பர்‌, 2004. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 
நாமகள்‌ பதிப்பகம்‌, மாரியம்மன்‌ தெப்பக்குளம்‌, 


மதுரை - 625009. முதல்‌ பதிப்பு : ஏப்ரல்‌ 2012. 


பொதுத்தமிழ்‌ இலக்கணம்‌, 
நாமகள்‌ பதிப்பகம்‌, 283/1, ஈஸ்வரன்‌ தெரு, 
பகலவன்‌ நகர்‌, அனுப்பானடி மெயின்ரோடு, 


மதுரை - 625009. முதல்‌ பதிப்பு : ஏப்ரல்‌ 2011. 


சண்முக. செல்வகணபதி ., 


சண்முகம்‌.செ.வை., 


சக்திவேல்‌.சு., 


சிதம்பரனார்‌.சா., 


சீனிவாசன்‌.ரா., 


சீனிவாசன்‌. ரா. 


சுப்பிரமணியபிள்ளை.கா., 


சுப்பிரமணியன்‌.ச.வே., 


செயபால்‌.இரா. (௨.ஆ) 


244 


மொழியியல்‌ நோக்கில்‌ தமிழிலக்கணம்‌, 


கற்பகம்‌ பதிப்பகம்‌, கஞ்சாவூர்‌-613001. 


முதற்பதிப்பு : 


மார்ச்சு , 1992. 


எழுத்திலக்கணக்‌ கோட்பாடு, 


உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, தரமணி, 


சென்னை 6000113. முதற்பதிப்பு : 1980. 


தமிழ்‌ மொழி 


வரலாறு, 


மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, 


முதற்பதிப்பு 


: ஏப்ரல்‌, 1984. 


சென்னை-600113. முதற்பதிப்பு : 1980. 


குறுந்தொகை 


பெருஞ்செல்வம்‌, 


வள்ளல்‌ சீதக்காதி பதிப்பகம்‌, 60, 


ஜிலானி சாயபு தெரு, ஆலத்தூர்‌, 
சென்னை-600016. முதல்‌ பதிப்பு : 2008. 


மொழியியல்‌, 


பாரிநிலையம்‌, 


முதல்‌ பதிப்பு : 


59, பிராட்வே, சென்னை-1. 


1960. 


மொழி ஒப்பியலும்‌ வரலாறும்‌, 


சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதற்‌ பதிப்பு 


மார்ச்சு 2012. 


மொழி நூநீ கொள்கையும்‌ தமிழ்‌ மொழி 


அமைப்பும்‌, சாரதா பதிப்பகம்‌, ஜி-4, 


சாந்தி அடுக்கம்‌, 3 ஸீ கிருஷ்ணாபுரம்‌ தெரு, 


இராயப்பேட்டை, சென்னை - 600014. 


முதற்‌ பதிப்பு 


: ஏப்பிரல்‌ 2008. 


தமிழ்‌ இலக்கண நூல்கள்‌, 


மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, 53, புதுத்தெரு, 
சிதம்பரம்‌-608001. 


முதற்பதிப்பு 


: 24, மார்ச்சு, 2007. 


அகநானூறு மூலமும்‌ உரையும்‌, 


நியூ செஞ்சுரி 


புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 41-பி, 


சிட்கொ இண்டஸ்டிரியல்‌ எஸ்டேட்‌, 


அம்பத்தூர்‌, சென்னை-600098. 


முதற்பதிப்பு 


: ஏப்ரல்‌ 2004. 


செல்லம்‌. வே.தி., 


சேனாவரையனார்‌ உரை 


சோனல்‌ தாஸ்‌.அ.மா., 


தட்சிணாமூர்த்தி. அ., 


தண்டபாணி.சு., 


தமிழ்ச்செல்வன்‌.க., 


பாலையன்‌.அ.ப்‌., 


தமிழண்ணல்‌., 


தமிழண்ணல்‌. 


245 


தமிழக வரலாறும்‌ பண்பாடும்‌ 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 31, சிங்கர்‌ தெரு, 
பாரிமுனை, சென்னை - 600108. 

முதல்‌ பதிப்பு : ஜனவரி 2014. 


தொல்காப்பியம்‌ சொல்லதிகாரம்‌, 

சாரதா பதிப்பகம்‌, ஜி-4, சாந்தி அடுக்கம்‌, 

3 ஸீ கிருஷ்ணாபுரம்‌ தெரு, இராயப்பேட்டை, 
சென்னை-600014. முதற்பதிப்பு : ஆகஸ்டு 2005. 


அகநானூற்றில்‌ காணலம்‌ பெருந்துறை மக்கள்‌ 
வாழ்வியல்‌, செம்மூதாய்‌ பதிப்பகம்‌, நெ.17, 
தாகூர்‌ நகர்‌, எம்‌.எம்‌.டி.ஏ. நகர்‌, சிட்லபாக்கம்‌, 


சென்னை-600064. முதற்பதிப்பு : ஏப்ரல்‌, 20112. 


ஐங்குறுநூறு மூலமும்‌ உரையும்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 41-பி, 
சிட்கொ இண்டஸ்டிரியல்‌ எஸ்டேட்‌, அம்பத்தூர்‌, 


சென்னை-600098. முதற்பதிப்பு : ஏப்ரல்‌ 2004. 


சங்ககாலம்‌ பொந்காலமா, 

மீனா பதிப்பகம்‌, பிளாட்‌ எண்‌ 3387, 
வில்லாபுரம்‌ குடியிருப்பு, மதுரை - 625011. 
முதல்‌ பதிப்பு : மே 2010. 


நம்பியகப்‌ பொருள்‌, 
சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதற்பதிப்பு ஜூலை 2010. 


தொல்காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌, 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 31, சிங்கர்‌ தெரு, 
பாரிமுனை, சென்னை - 600108. 

முதல்‌ பதிப்பு : ஜனவரி 2014. 


சங்க மரபு, 

பெரிய கருப்பன்‌.இராம., சிந்தாமணி பதிப்பகம்‌, 
மீனாட்சி புத்தக நிலையம்‌, மயூரா வளாகம்‌, 
48, தானப்ப முதலி தெரு, மதுரை-625001. 
முதற்பதிப்பு : அக்டோபர்‌, 2009. 


நக்கீரனார்‌ உரை 


நச்சினார்க்கினியர்‌ உரை., 


நடராசன்‌.தி.சு., 


நடராசன்‌.தி.சு., 


நாராயணசாமி ஐயர்‌.அ., 


நீலகண்டபிள்ளை.தா., 


பாக்கியமேரி., 


பாண்டூரங்கன்‌.அ., 


பாலசுப்பிரமணியம்‌.கு.வெ., 


246 


இறையனார்‌ அகப்பொருள்‌ 
சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதற்‌ பதிப்பு : ஜுன்‌ 2010. 


கலித்தொகை மூலமும்‌ உரையும்‌, 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 522, 
டி.டி.கே சாலை. ஆள்வார்பேட்டை, சென்னை-18. 


முதற்பதிப்பு : 1943. 


திறனாய்வுக்கொள்கைகள்‌, 
அன்னம்‌ (பி) லிட்‌, சிவகங்கை, முதற்பதிப்பு : 
டிசம்பர்‌ 1990. 


திறனாய்வுக்‌ கலை, 
மதுரை, காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


முதற்பதிப்பு: ஆகஸ்ட்‌ ,1996. 


நற்றிணை நானூறு, 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை-18. முதல்‌ பதிப்பு : 1952. 


சங்கத்‌ தமிழர்‌ வாழிவியல்‌, 
செம்மூதாய்‌ பதிப்பகம்‌ நெ. 17, தாக்ர்‌ தெரு, 
எம்‌.எம்‌.டி.ஏ.நகர்‌, சிட்லபாக்கம்‌, 


சென்னை-600064. முதல்‌ பதிப்பு : ஏப்ரல்‌ 2012. 


வகைமை நோக்கில்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 41-பி, 
சிட்கோ இண்டஸ்டிரியல்‌ எஸ்டேட்‌, அம்பத்தூர்‌, 


சென்னை-600098. முதற்பதிப்பு : ஜுலை 2008. 


தொகை இயல்‌, 

தமிழரங்கம்‌, 30,19 ஆவது 

குறுக்குத்தெரு, வ்வை நகர்‌, இலாசுப்பேட்டை, 
புதுச்சேரி-605008. முதல்‌ பதிப்பு : 2008. 


சங்க இலக்கியக்‌ கொள்கை, 

மீனாட்சி புத்தக நிலையம்‌, மயூரா வளாகம்‌, 
48, தானப்ப முதலி தெரு, மதுரை-625001. 
முதற்‌ பதிப்பு : செப்படம்பர்‌, 2008. 


247 


பாலசுப்பிரமணியம்‌.கு.வெ., ஆய்வியல்‌ நெறிகள்‌, 
அனுராதா பதிப்பகம்‌, சென்னை, 


17ம்‌ பதிப்பு : 2012. 


பாலசுப்பிரமணியம்‌.கு.வெ.(௨உ.ஆ) நந்றிணை மூலமும்‌ உரையும்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 41-பி, 
சிட்கோ இண்டஸ்டிரியல்‌ எஸ்டேட்‌, அம்பத்தூர்‌, 


சென்னை-600098. முதற்பதிப்பு : 2004. 


புரட்சிதாசன்‌., தமிழ்ச்‌ சங்கம்‌. பசும்பொன்‌ பதிப்பகம்‌, 
17, வடக்கு போக்சாலை, தியாகராயநகர்‌, 


சென்னை-600017 .பதிப்பு ஆண்டு : டிசம்பர்‌,2008. 


புலியூாக்‌ கேசிகன்‌ தொல்காப்பியம்‌, 
சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதல்‌ பதிப்பு 2012. 


புலியூர்க்‌ கேசிகன்‌, சங்க இலக்கியம்‌ மூலமும்‌ உரையும்‌, 
பாலையன்‌.அ.ப., சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதற்பதிப்பு : ஆகஸ்டு 2012. 


புலியுர்க்‌ கேசிகன்‌ நன்னூல்‌ எழுத்ததிகாரம்‌, 
சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதற்பதிப்பு டிசம்பர்‌ 2010. 


புலியூரக்‌ கேசிகன்‌ நன்னூல்‌ சொல்லதிகாரம்‌, 
சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதற்பதிப்பு டிசம்பர்‌ 2010. 


புலியூர்க்‌ கேசிகன்‌ கலித்தொகை மூலமும்‌ உரையும்‌, 
சாரதா பதிப்பகம்‌, சென்னை - 600014. 


முதற்‌ பதிப்பு : அக்டோபர்‌ 2012. 


புலியூர்க்‌ கேசிகன்‌. அகநானூறு, 
பாரி நிலையம்‌, 184, பிராட்வே, 


சென்னை-600001. எட்டாம்‌ பதிப்பு : 2008. 


பெருமாள்‌.ஏ.என்‌., தமிழா இசை, 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, தரமணி, 
சென்னை 6000113. முதற்பதிப்பு : அக்டோபர்‌ 
1984. 


பெருமாள்‌.அ.கா, 


ரீகுமார்‌.எஸ்‌., 


பொன்மணி மாறன்‌., 


மத்தியாசு.ம., 


மரிய அந்தோனி.வி. 
திருமாநழன்‌.க., 


லோகநாதன்‌.ஏ., 


வரதராசன்‌. மு., 


வரதராசன்‌. மு., 


விசுவநாதன்‌.அ.,(௨.ஆ) 


248 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 

நிரமாலயம்‌, 48, முதலியார்‌ தெரு, 
கிருஷ்ணன்கோவில்‌, நாகர்கோவில்‌-629001. 
முதல்‌ பதிப்பு : 2000. 


அடோன்‌ தமிழ்‌ இலக்கணம்‌, 

அடோன்‌ பப்ளிஷிங்‌ குரூப்‌, டி.சி. 27/1173, 
மாத்ருபூமி வளாகம்‌ அருகில்‌, 
வஞ்சியூர்‌(அஞ்சல்‌), திருவனந்தபுரம்‌-695035. 
முதல்‌ பதிப்பு : அக்டோபர்‌, 2002. 


ஐந்திலக்கணத்‌ தொன்னூல்‌ விளக்கம்‌, 
B-49, NGO ‘B’ காலனி, 
திருநெல்வேலி 627007. பதிப்பு-1891. 


தமிழ்‌ இலக்கணம்‌. 
மலர்விழி வெளியீடு, 10, பிள்ளைமார்‌ தெரு, 
விருதுநகர்‌. முதல்‌ வெளியீடு : 1987. 


தமிழ்‌ இலக்கணத்‌ தெளிவுரை, 
இளமதி பதிப்பகம்‌, வெள்ளேரி கிராமம்‌ தபால்‌ 
அஞ்சல்‌, ஆரணி தாலுக்கா, திருவண்ணாமலை 


மாவட்டம்‌. முதற்பதிப்பு : பிப்ரவரி 2006. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 

சாகித்திய அகாதெமி, 'இரவீந்தன்‌ பவன்‌”, 
35, பெரோஸ்ஷா சாலை, புது தில்லி-110001. 
முதல்‌ பதிப்பு : 1972. 


மொழிநூல்‌, 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழகம்‌, 
லிமிடேட்‌, 19. பிரகாசம்‌ சாலையிராட்வே), 
சென்னை-108. முதற்பதிப்பு : 1947. 


கலித்தொகை மூலமும்‌ உரையும்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 41-பி, 
சிட்கோ இண்டஸ்டிரியல்‌ எஸ்டேட்‌, அம்பத்தூர்‌, 


சென்னை-600098. முதற்பதிப்பு : ஏப்ரல்‌, 2004. 


வெள்ளைவாரணனார்‌. க., 


வேங்கடராமன்‌.க.கோ., 


வேங்கடராமன்‌.க.கோ.(ப.ஆ) 


வேங்கடராமன்‌.க.கோ., 


வையாபுரிப்பிள்ளை.எஸ்‌., 


ஜான்‌ சாமுவேல்‌.ஜி., 


ஆ. ஆய்வேடு 
கீதா.ஜா., 


பிளாரன்ஸ்‌. மு., 


ஜெயகலா.கோ., 


249 


தொல்காப்பியம்‌ நன்னூல்‌ எழுத்ததிகாரம்‌, 
Reader, Tamil Research Department, 


Annamalai University, ஆண்டு : 1970. 


தொல்காப்பியத்‌ தமிழ்‌, 

கனிமொழி பதிப்பகம்‌, 193H, கண்டர்‌ பள்ளிக்‌ 
குடியிருப்பு, வேலூர்‌நாமக்கல்‌) - 638182. 
முதல்‌ பதிப்பு : ஜுலை, 2000. 


நற்றிணை மூலமும்‌ உரையும்‌, 
மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ உ.வே.சா. 
சாமிநாதர்‌ நூல்‌ நிலையம்‌, பெசன்ட்‌ நகர்‌, 


சென்னை : 600090. பதிப்பு ஆண்டு : 19997. 


இலக்கண வழிகாட்டி, 

கலையக வெளியீடு, 275 B5, பாலாஸி நகர்‌, 
பரமத்தி வேலூர்‌, 

நாமக்கல்‌ மாவட்டம்‌ - 638182. 


இரண்டாம்‌ பதிப்பு: டிசம்பர்‌, 2012. 


சங்க இலக்கியம்‌, பாரிமுனை, 
59, பிராட்வே, சன்னை-600108. 
முதல்‌ பதிப்பு : ஏப்ரல்‌ 1940. 


திராவிட மொழிகளின்‌ ஒப்பாய்வு, 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, அடையாறு, 


சென்னை-600020. முதற்பதிப்பு : நவம்பர்‌, 1975. 


தொல்காப்பிய இடைச்சொற்கள்‌, 

சென்னை பலகலைக்கழகம்‌, சென்னை-600005. 
ஆண்டு : மே 2013. 

விவிலியச்‌ சங்கீதங்கள்‌ : மொழி ஆய்வு, 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தமிழ்த்துறை, 


காரியவட்டம்‌-695581. ஆண்டு : சூலை, 1989. 


பாரதியின்‌ அரசியல்‌ பாடல்களில்‌ மொழிநிலை 
ஆய்வு(சொல்லடைவு), கேரளப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, தமிழத்துறை, காரியவட்டம்‌-695581. 
ஆண்டு : அக்டோபர்‌-1998. 


இ. ஆங்கில ஆய்வேடு 
ELAYAPERUMAL.M., 


KRISHNAMBAL.S.R., 


SUBRAMONIA PILLAI.C., 


SUBRAMONIAN.S.V., 


SUBRAMANIYAN.S., 


250 


GRAMMAR OF AIGKURUNUURU 

WITH INDEX, DEPARTMENT OF TAMIL, 
UNIVERSITY OF KERALA, 
KARIAVATTOM, TRIVANDRUM, 1975. 


GRAMMAR OF KURUNTOKAI 

WITH INDEX, DEPARTMENT OF TAMIL, 
UNIVERSITY OF KERALA, 
KARIAVATTOM, TRIVANDRUM, 1974. 


THE DESCRIPTIVE GRAMMAR OF 
TAAYUMAAMAVAR SONGS 

WITH INDEX, DEPARTMENT OF TAMIL, 
UNIVERSITY OF KERALA, 
KARIAVATTOM, TRIVANDRUM, 1979. 


GRAMMAR OF AKANAANUURU 

WITH INDEX, DEPARTMENT OF TAMIL, 
UNIVERSITY OF KERALA, 
KARIAVATTOM, TRIVANDRUM 1972. 


A CRITICAL STUDY OF TOLKAPPIYAM 
AND NANNUL, POST GRADUATE 
PROFESSORE OF TAMIL, 

S.T. HINDU COLLEGE, NAGERCOIL. 


